லக்சாந்தர்‌ பூஷ்கன்‌ 


காப்டன்‌ மாகள்‌ 


எ.புகச்சோவ்‌. ' செதுக்கப்பட்ட ஓவியம்‌. 1834 


பூஷ்கன்‌. சிற்றுருவ ஓவியம்‌. ஓவியரின்‌ பெயர்‌ தெரியவில்லை. 
19ம்‌ நூற்றாண்டின்‌ முதற்பாதி. 


அலெக்சாந்தர்‌ பூஷ்கின்‌ 


காப்டன்‌ மகள்‌ 


ராதுகா பதிப்பகம்‌ 
மாஸ்கோ 


ர்‌ 


விற்பனையாளர்கள்‌ 
நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌ 
சென்னை 


மொழிபெயர்ப்பாளர்‌: நா. தர்மராஜன்‌, எம்‌.ஏ. 


ஓவியர்‌: செ. பரபாஷ்‌ 


AneKcaHAp IIlymKHH 


KAIIMTAHCKAA JIOUKA 
Ha maMuibcKOM A3biKe 


Alexander Pushkin 


THE CAPTAIN’ DAUGHTER 
In Tamil 


© தமிழ்‌ மொழிபெயர்ப்பு, ராதுகா பதிப்பகம்‌, 1985 
சோவியத்‌ நாட்டில்‌ அச்சிடப்பட்டது 


HB 7ம்‌ 1949 


4702010100-197 


299-85 
ISBN 5-05-000330-X 031 (05)-85 


பொருளடக்கம்‌ 


முன்னுரை 
7 
அத்தியாயம்‌ ஒன்று 
காவலர்‌ படையின்‌ சார்ஜென்ட்‌ 
17 
அத்தியாயம்‌ இரண்டு 
வழிகாட்டி 
35 
அத்தியாயம்‌ மூன்று 
கோட்டை 
57 


அத்தியாயம்‌ நான்கு 
சண்டை 
70 
அத்தியாயம்‌ ஜந்து 
காதல்‌ 
91 
அத்தியாயம்‌ ஆறு 
புகச்சோவின்‌ கலகம்‌ 


107 


அத்தியாயம்‌ ஏழு 
முற்றுகை 
135 
அத்தியாயம்‌ எட்டு 
அமையா விருந்தினர்‌ 
152 
அத்தியாயம்‌ ஒன்பது 
பிரிக்கப்படுதல்‌ 
171 
அத்தியாயம்‌ பத்து 
ஓரென்புர்க்‌ முற்றுகை 
182 
அத்தியாயம்‌ பதினொன்று 
கலகக்காரர்களுடைய கிராமம்‌ 
200 
அத்தியாயம்‌ பன்னிரண்டு 
அனாதைப்‌ பெண்‌ 
225 
அத்தியாயம்‌ பதின்மூன்று 
கைது 
240 


அத்தியாயம்‌ பதினான்கு 
விசாரணை 
262 
பிற்சேர்க்கை 
நீக்கப்பட்ட அத்தியாயம்‌* 
292 


முன்னுரை 


புதிய ருஷ்ய இலக்கியத்தை நிறுவிய மாபெரும்‌ 
கவிஞரான அலெக்சாந்தர்‌ செர்கேயெவிச்‌ பூஷ்கின்‌ 
(1799-1837) மாஸ்கோவில்‌ பிறந்தார்‌. அவருடைய 
தகப்பனார்‌ செர்கேய்‌ லிவோவிச்‌ ஒரு பழமையான 
பிரபுக்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌. பூஷ்கினுடைய 
தாயார்‌ நதேஷ்தா ஓஸிப்பொவ்னா மாபெரும்‌ பீட்ட 
ருடைய நீக்ரோ ஊழியரான அப்ராம்‌ ஹனிபாலின்‌ 
பேத்தியாவார்‌. அப்ராம்‌ ஹன்னிபால்‌ அபிசீனியாவின்‌ 
அரச குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌. துருக்கியாரகள்‌ ஒரு 
யுத்தத்தில்‌ அவரைச்‌ சிறைப்‌ பிடித்து ரஷ்யாவின்‌ 
சக்கரவர்த்தியான ஜார்‌ முதலாம்‌ பீட்டருக்கு 
(1672-1725) அவரைப்‌ பரிசாகக்‌ கொடுத்திருந்‌ 
தனர்‌. 

மாபெரும்‌ பீட்டர்‌ காலத்தில்‌ சிறந்த ராணுவ 
அதிகாரியாகப்‌ புகழுடன்‌ விளங்கிய தன்னுடைய 
தாத்தாவைப்‌ பற்றி பூஷ்கின்‌ பெருமிதம்‌ கொண் 
டிருந்தார்‌. “மாபெரும்‌ பீட்டருடைய அரபு 
ஊழியன்‌” (1828) என்ற தன்னுடைய வரலாற்று 
நாவலில்‌ தன்‌ தாத்தாவைச்‌ சித்தரித்தார்‌. 

பூஷ்கின்‌ 1811ம்‌ வருடத்தில்‌ பீட்டர்ஸ்பர்குக்கு 
அருகிலிருந்த ஜார்ஸ்கயே ஸெலோ என்ற சிற்றூரில்‌ 


தன்‌ கல்லூரிப்‌ படிப்பைத்‌ தொடங்கினார்‌. மாணவப்‌ 


7 


பருவத்தில்‌ அவர்‌ 120 கவிதைகள்‌ எழுதினார்‌. ரஷ்‌ 
யாவையும்‌ மேற்கு ஐரோப்பாவையும்‌ சேர்ந்த கவிஞர்‌ 
களின்‌ பேரிலக்கியங்களை அவர்‌ நன்கு கற்றார்‌. அவர்‌ 
கதைப்‌ பாடல்கள்‌, இசைப்பாடல்கள்‌, இரங்கற்‌ 
பாடல்கள்‌, குறுகிய பாக்கள்‌ ஆகிய எல்லா விதமான 
பாவினங்களையும்‌ எழுதித்‌ தன்‌ திறமையை வளர்த்துக்‌ 
கொண்டார்‌. அக்காலத்தில்‌ அவர்‌ எழுதிய கவிதை 
களில்‌ நட்பு, காதல்‌, இயற்கை ரசனை ஆகிய 
உணர்ச்சிகள்‌ அதிகமாகக்‌ காணப்படுகின்றன. சமூகக்‌ 
கருத்துக்களும்‌ இடம்‌ பெற்றிருக்கன்றன. 

பூஷ்கின்‌ 1817ம்‌ வருடத்தில்‌ கல்லூரிப்‌ படிப்பை 
முடித்த பிறகு பீட்டர்ஸ்பர்குக்குச்‌ சென்றார்‌. அக்கா 
லத்திலேயே அவருடைய பெயர்‌ இலக்கிய வட்டாரங்‌ 
களில்‌ நன்கு அறிமுகமாகியிருந்தது. தலை நகர வாழ்க்‌ 
கையின்‌ போது அவர்‌ எழுதிய அரசியல்‌ கவிதை 
களின்‌ கையெழுத்துப்‌ பிரதிகள்‌ பொது மக்களிடம்‌ 
விரிவாகப்‌ பரவின. 

“பூஷ்கின்‌ பொறுப்பில்லாத கவிதைகளை ருஷ்யா 
முழுவதிலும்‌ பரப்பிக்‌ கொண்டிருக்கிறார்‌. இளைஞர்‌ 
கள்‌ அவற்றை ஆர்வத்தோடு படித்து மனப்பாடம்‌ 
செய்து வருகிறார்கள்‌. பூஷ்கினை சைபீரியாவுக்கு நாடு 
கடத்த வேண்டும்‌' என்று ஜார்‌ முதலாம்‌ அலைக்‌ ' 
சாந்தர்‌ ஆத்திரம்‌ பொங்கக்‌ கூறினார்‌. 

ருஷ்ய சக்கரவர்த்தி அவரை சைபீரியாவுக்கு 
அனுப்பவில்லை. ஆனால்‌ அரசாங்க வேலை என்ற 
பொய்ச்‌ சாக்கன்‌ பேரில்‌ அவர்‌ ரஷ்யாவின்‌ தெற்கு 
எல்லைக்கு மாற்றப்‌ பட்டார்‌. பெஸ்ஸராபியாவில்‌ 
(இப்பொழுது சோவியத்‌ மல்டாவியா) அவர்‌ 1820 
முதல்‌ 1824 வரை இருக்கும்‌ படி நேர்ந்தது. அவர்‌ 
தெற்கு எல்லைக்குப்‌ போவதற்கு முன்பு ““ருஸ்லானும்‌ 


8 


லியுத்மீலாவும்‌'” (1820) என்ற கவிதையை எழுதி 
முடித்திருந்தார்‌. இக்‌ கவிதை ருஷ்ய இலக்கியத்தில்‌ 
புதிய மாற்றத்தைத்‌ தொடங்கியது எனலாம்‌. 18ம்‌ 
நூற்றாண்டின்‌ பிரபலமான கவிஞர்‌, பூஷ்கினை விட 
வயதில்‌ மூத்தவரான வஸீலி மூக்கோவ்ஸ்கி தன்‌ 
உருவப்படத்தை பூஷ்கினுக்கு அன்பளிப்பாகக்‌ தந்த 
பொழுது அதில்‌ “வெற்றியடைந்த மாணவனுக்கு - 
தோல்வியடைந்த ஆசானிடமிருந்து”' என்று எழுதிக்‌ 
கொடுத்தார்‌. இது பூஷ்கினுடைய வளர்ச்சியைக்‌ 
குறிப்பிடத்தக்க விதத்தில்‌ எடுத்துக்காட்டுகிறது. 

பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ இருபதுக்களில்‌ 
பூஷ்கின்‌ புனைவிய ற்பாணிக்‌ கவிதைகளை எழுதினார்‌. 
அவருடைய புனைவியற்பாணிக்‌ கவிதைகளில்‌ அன்‌ 
றைக்கிருந்த ஆட்சியைப்‌ பற்றி விமர்சன ரீதியான 
அணுகுமுறையையும்‌ தனி மனித சுதந்திரத்தைப்‌ 
போற்றுவதையும்‌ காண முடியும்‌. 

பூஷ்கின்‌ 1824ல்‌ ஓதேஸ்ஸாவிலிருந்து அவருடைய 
குகப்பனாருக்குச்‌ சொந்தமான மிஹாய்லவ்ஸ்கொயே 
கிராமத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்‌. அங்கே 
தங்கியிருந்த பொழுது பூஷ்கின்‌ ரஷ்யாவின்‌ முதல்‌ 
எதார்த்தவாத சோக நாடகமாகிய “பாரீஸ்‌ கது 
னேவ்‌'* (1825) மற்றும்‌ ““யெவ்கேனி ஒனேகின்‌”' 
என்ற காவியத்தின்‌ முதற்‌ பகுதியையும்‌ எழுதினார்‌. 
மாபெரும்‌ ருஷ்ய விமர்சகரான விசரியோன்‌ பெலீன்‌ 
ஸ்கி அதை ““ருஷ்ய வாழ்க்கையின்‌ கருவூலம்‌” என்று 
போற்றுகிறார்‌. அந்தக்‌ காவியம்‌ ரஷ்யாவில்‌ சமூக- 
உளவியல்‌ நாவல்‌ மரபைத்‌ தொடங்கி வைத்தது. 

பீட்டர்ஸ்பர்க்கில்‌ 1825 டிசம்பர்‌ 14ந்‌ தேதியன்று 
டிசம்பரிஸ்ட்‌ எழுச்சி நடைபெற்றது. மேன்மக்கள்‌ 
குடும்பங்களைச்‌ சேர்ந்த புரட்சிக்காரார்கள்‌, இரகசிய 


9 


அரசியல்‌ சங்கங்களைச்‌ சேர்ந்தவர்கள்‌ எதேச்சாதிகர 
ஆட்சியை எதிர்த்துப்‌ போராடினார்கள்‌. ஆனால்‌ ஜார்‌ 
முதலாம்‌ நிக்கலாய்‌ அதைக்‌ குரூரமாக ஓடுக்கினார்‌. 
டிசம்பரிஸ்ட்‌ எழுச்சியின்‌ தோல்வி பூஷ்கினை அதிகமாக 
பாதித்தது. அந்த எழுச்சியில்‌ முற்போக்கான கருத்துக்‌ 
களைக்‌ கொண்டவர்கள்‌ கலந்து கொண்டார்கள்‌. 
அவர்களில்‌ பலர்‌ பூஷ்கினுடைய நெருங்கிய நண்பர்‌ 
கள்‌. அந்த எழுச்சியில்‌ பங்கெடுத்ததற்காக மரண 
தண்டனை விதிக்கப்பட்டவர்கள்‌, நாடு கடத்தப்‌ பட்ட 
வார்கள்‌ மீது பூஷ்கின்‌ அதிகமான அனு தாபமும்‌ 
பரிவும்‌ கொண்டிருந்தார்‌. இருபதுக்களின்‌ கடைசியில்‌ 
அவர்‌ எழுதிய கவிதைகளில்‌ இதற்கு ஆதாரங்களைக்‌ 
காண முடியும்‌. 

1826ம்‌ வருடத்தின்‌ இலையுதிர்‌ காலத்தில்‌ மாஸ்‌ 
கோவுக்குத்‌ திரும்பிய பூஷ்கின்‌ ருஷ்ய வரலாற்றை 
ஆதாரமாகக்‌ கொண்டு கவிதைகள்‌ எழுதினார்‌. ““பல்‌ 
தாவா?” (1828) ““வெண்கலக்‌ குதிரை வீரன்‌” 
(1833) ஆகிய கவிதைகளில்‌ ருஷ்யாவில்‌ பல சீர்தி 
ருத்தங்களை நிறைவேற்றிய மாபெரும்‌ பீட்டருடைய 
வரலாற்று ரீதியான முக்கியத்துவத்தை எடுத்துக்‌ 
காட்டினார்‌. 

1831ல்‌ பூஷ்கின்‌ மாஸ்கோவில்‌ பிரபலமான அழ 
கதியாக விளங்கிய நத்தாலியா கன்சரோவாவைத்‌ 
திருமணம்‌ செய்து கொண்டார்‌. திருமணத்துக்கு 
முன்பு தன்‌ சொத்து விவகாரங்களை கவனிப்பதற்காக 
குன்‌ தகப்பனாருக்குச்‌ சொந்தமான போல்தினோ என்ற 
பண்ணைக்குச்‌ சென்றார்‌. இங்கே, ““போல்தினோ இலை 
யுதிர்காலம்‌”' என்று பிரபலமடைந்திருக்கின்ற 1830ம்‌ 
வருட இலையுதிர்‌ காலத்தில்‌ அவர்‌ சிறு சோக 
நாடகங்களையும்‌ (““கஞ்சப்‌ பிரபு, ““மோஸார்ட்டும்‌ 


10 


ஸலியேரியும்‌* “பிளேக்‌ ன்‌ கொண்டிருந்த காலத்‌ 


6 


தில்‌ நடை பெர ற்ற விருந்து?” மற்றும்‌ “டான்‌ 
ஜுவான்‌”) ““கோலோம்னாவில்‌ ஒரு சிறு வீடு” 
என்ற கவிதையையும்‌, முப்பது சிறு கவிதைகளையும்‌ 
எழுதியதோடு “இவான்‌ பெல்கின்‌ கதைகள்‌” என்ற 
ஓப்பற்ற உரைநடை இலக்கியத்தையும்‌ எழுதினார்‌. 

பூஷ்கின்‌ முப்பதுக்களில்‌ ““துப்ரோவ்ஸ்கி* என்ற 
நாவலை எழுதினார்‌. எனினும்‌ இந்த நாவல்‌ அவர்‌ 
மரணமடைந்த பிறகு 1841ல்‌ வெளியிடப்பட்‌ 
டது. 

அவர்‌ கடைசியாக எழுதிய “காப்டன்‌ மகள்‌?” 
(1836) என்ற நாவல்‌ அவருடைய கலைத்‌ திறனை 
மிக நன்றாக எடுத்துக்‌ காட்டுறெது. யெமெல்யான்‌ 
புகச்சோவ்‌ (1744-1775) தலைமை தாங்கிய வலி 
மையான விவசாயிகள்‌ எழுச்சியைப்‌ பின்னணியாகக்‌ 
கொண்டிருக்கும்‌ இந்த நாவலில்‌ புகச்சோவ்‌ இயக்‌ 
கத்தின்‌ வெகுஜனத்தன்மை, பண்ணையடிமை முறை 
எதிர்ப்பு முதலியன சுட்டிக்‌ காட்டப்‌ படுகின்றன. 
பூஷ்கின்‌ புகச்சோவின்‌ அறிவு, மதிநுட்பம்‌, வீரம்‌, 
மனிதாபிமானம்‌ ஆகியவற்றை வர்ணித்து அவரை 
வீரமும்‌ திறமையும்‌ கொண்ட தலைவராகச்‌ சித்தரிக்‌ 
கிறார்‌. இந்த நாவலின்‌ முக்கிய கதாநாயகன்‌ புகச்‌ 
சோவ்‌ என்றே கூறலாம்‌. ' 

மரினா த்ஸ்விதாயெவா (1892-1941) என்ற 
ருஷ்யக்‌ கவிஞர்‌ பூஷ்கினுடைய நாவலில்‌ புகச்சோ 
வின்‌ இடத்தைத்‌ துல்லியமாக மதிப்பிட்டுக்‌ கூறு 
வது சிந்தனைக்‌ குரியது: ““ “காப்டன்‌ மகளில்‌” புகச்‌ 
சோவ்தான்‌ ஓரே கதாபாத்திரம்‌. புகச்சோவினுடைய 
மணியின்‌ ஒலியில்‌ மொத்தக்‌ கதையுமே உயிர்‌ பெற்று 
விடுகிறது. “அடுத்தது என்ன?” என்று நாம்‌ கண்‌ 


Il 


களை விரித்துக்‌ கொண்டு, காதுகளைக்‌ கூர்மையாக்கிக்‌ 
கொண்டு காத்திருக்கிறோம்‌...” 

மாபெரும்‌ ருஷ்ய விமரிசகரான விஸரியோன்‌ 
பெலீன்ஸ்கி பின்வருமாறு எழுதுகிறார்‌: 


66 6 


காப்டன்‌ 
மகள்‌ '-- உரைநடை “யெவ்கேனி ஓனேகின்‌்‌' எனலாம்‌... 
அதில்‌ பல பகுதிகள்‌ துல்லியமாக, உண்மையாக, 
கலாபூர்வமாக இருப்பதனால்‌ பூரணத்தை எட்டுகின்ற 
அதிசயத்தை நிறைவேற்றுகின்றன.:” 

நிக்கலாய்‌ கோகல்‌ (1809-1852) ருஷ்ய உரை 
நடை இலக்கியங்களில்‌ தலைசிறந்தது “காப்டன்‌ 
மகள்‌” என்று பாராட்டினார்‌. ““அதில்‌ தூய்மையும்‌ 
இயல்பான தன்மையும்‌ மிகவும்‌ அதிகமான அளவில்‌ 
இருப்பதால்‌ அதோடு ஒப்பிடும்‌ பொழுது எதார்த்‌ 
துமே செயற்கையானதாக, கேலிச்‌ சித்திரமாகத்‌ 
தோன்றுகிறது. முதல்‌ தடவையாக ரஷ்யக்‌ கதா 
பாத்திரங்கள்‌ உயிர்‌ பெற்று நடமாடின. ஒரு சாதா 
ரணமான கோட்டையின்‌ (அந்தக்‌ கோட்டையில்‌ 
ஒரே ஒரு பீரங்கிதான்‌ இருக்கிறது) தளகர்த்தர்‌, அவர்‌ 
மனைவி, ஒரு காப்டன்‌, ஒரு லெப்டினென்ட்‌ மற்றும்‌ 
காலத்தின்‌ விசித்திரமும்‌ சாதாரண மக்களின்‌ 
வீறார்ந்த பெருமையும்‌ அதில்‌ வர்ணிக்கப்‌ படுகின்‌ 
றன. அது தத்ரூபமாக இருப்பது மட்டுமல்ல, அதைக்‌ 
காட்டிலும்‌ இன்னும்‌ சிறப்பாகவே அமைந்திருக்கிறது. 
அப்படித்தான்‌ இருக்க வேண்டும்‌. நம்மை நம்மிட 
மிருந்து எடுத்து அதிகத்‌ தூய்மையான, இன்னும்‌ 
சிறப்பான வடிவத்தில்‌ நம்மிடம்‌ திருப்பிக்‌ கொடுக்க 
ஒரு கவிஞனால்‌ மட்டுமே முடியும்‌.” 

பூஷ்கினுடைய வாழ்க்கையின்‌ இறுதிக்‌ காலத்தில்‌ 
ஜாருடன்‌ அவருடைய உறவு சீர்கேடடைந்தது. 
அரண்மனை வட்டாரங்களோடு அவர்‌ மோதிக்‌ 


12 


கொண்டார்‌. தரக்‌ குறைவான மனிதர்களின்‌ சூழ்ச்சி 
யினால்‌ பூஷ்கினுக்கும்‌ அரண்மனையைச்‌ சேர்ந்த 
பிரெஞ்சு அதிகாரியான டான்டேசுக்கும்‌ கைத்துப்‌ 
பாக்கிச்‌ சண்டை ஏற்பட்டது. அந்தச்‌ சண்டையில்‌ 
பூஷ்கின்‌ மரணமடைந்தார்‌. அப்பொழுது அவர்‌ தன்‌ 
னுடைய படைப்பாற்றலின்‌ சிகரத்தில்‌ இருந்தார்‌. 

பூஷ்கின்‌ மாபெரும்‌ ரஷ்யக்‌ கவிஞர்‌ மட்டுமல்ல, 
உலக இலக்கியத்தின்‌ மாமேதைகளில்‌ ஒருவர்‌. 
“,..லோமஷனெசவ்‌ ருஷ்ய விஞ்ஞானத்தின்‌ தந்‌ைத 
என்பதைப்‌ போல பூஷ்கின்‌ ரஷ்யக்‌ கலையின்‌ தந்தை 
யாக, அதை நிறுவியவராக இருக்கிறார்‌. பிற்காலத்‌ 
தில்‌ நம்முடைய கலைஞர்கள்‌ வளர்த்த கலையின்‌ 
எல்லா வடிவங்களின்‌ விதைகளையும்‌ பூஷ்கினிடம்‌ 
பார்க்கிறோம்‌” என்று ருஷ்ய எழுத்தாளரான இவான்‌ 
கன்சரோவ்‌ 1879ல்‌ எழுதியது மிகப்‌ பொருத்த 
மானதே. 

“அவர்‌ தான்‌ எல்லாத்‌ தொடக்கங்களுக்கும்‌ 
தொடக்கமாக இருக்கிறார்‌'' என்று பாட்டாளி வர்க்க 
இலக்கிய மேதையான மக்சீம்‌ கோர்க்கி பூஷ்கினைப்‌ 
பாராட்டினார்‌. 


காப்டன்‌ மகள்‌ 


உங்களுடைய கெளரவத்தை 
இளமைப்‌ பருவத்திலிருந்து 
காத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 
பழமொழி 
அத்தியாயம்‌ ஒன்று 
காவலர்‌ படையின்‌ சார்ஜென்ட்‌ 


_- காவலர்‌ படையின்‌ அவன்‌ 
சீக்கிரமே காப்டனாகி விடுவான்‌. 
- அதனாலென்ன? படைவீரனின்‌ 
உணவைச்‌ சாப்பிட்டுப்‌ பழகட்டும்‌. 
- ஆமாம்‌, சரியாகச்‌ சொன்னாய்‌! 
படைவீரனின்‌ துன்பங்களையும்‌ 
பகிர்ந்து கொள்ளட்டும்‌... 


அவன்‌ தகப்பனார்‌ யார்‌? 
இனியாழ்னின்‌* 


என்னுடைய தகப்பனாரான அந்திரேய்‌ பெத்‌ 
ரோவிச்‌ கிரின்யோவ்‌ தமது இளமைப்‌ பருவத்தில்‌ 
மினிஹ்‌ பிரபுவின்‌ கம்‌” * இராணுவத்தில்‌ பணியா ற்றி 
17...ம்‌ வருடத்தில்‌ மேஜராக ஓய்வு பெற்றவர்‌. 
பிறகு அவர்‌ தமது ஸிம்பீர்ஸ்க்‌ பண்ணைக்குப்‌ போன 
பொழுது அவ்தோத்யா வசீலியெவ்னா யு... என்ற 
அந்த வட்டாரத்தைச்‌ சேர்ந்த ஏழைக்‌ கனவானின்‌ 
மகளைத்‌ திருமணம்‌ செய்து கொண்டார்‌. என்‌ 
தகப்பனாருக்கு ஒன்பது குழந்தைகள்‌ பிறந்தன. 
என்னைத்‌ கவிர என்னுடைய சகோதர, சகோதரிகள்‌ 
ருஷ்ய நாடகாசிரியர்‌ கனியாழ்னின்‌ எழுதிய “'வீம்புக்காரன்‌' ' 

(1786) -இன்பியல்‌ நாடகத்திலிருந்து மேற்கோள்‌ காட்டப்பட்ட 


வரிகள்‌. - பர்‌. 


னு மினிஹ்‌ புர்ஹார்ட்‌ கிறிஸ்டோபெர்‌ (1683-—1767)— 


17 
2-323 


அனைவரும்‌ சிறு வயதிலேயே இறந்து விட்டனர்‌. 

நான்‌ என்னுடைய தாயாரின்‌ கருப்டையில்‌ 
இருக்கும்‌ பொழுதே செமியோனவ்ஸ்கி படைப்‌ 
பிரிவில்‌ சார்ஜென்டாகப்‌ பதிவு செய்து கொள்ளப்பட்‌ 
டேன்‌. எங்களது நெருங்கிய உறவினரும்‌ காவலர்‌ 
படையின்‌ மேஜருமான இளவரசர்‌ பி...யின்‌ உதவி 
யினால்‌ இது சாத்தியமாயிற்று. என்‌ தாயாருக்குப்‌ 
பெண்‌ குழந்தை பிறந்திருந்தால்‌ என்‌ பெற்றோர்‌ 
களின்‌ நம்பிக்கைகள்‌ தகர்ந்து போயிருக்கும்‌. ஆனால்‌ 
அப்போது என்‌ தகப்பனாரும்‌ சார்ஜென்ட்‌ இறந்து 
போய்விட்டதாகத்‌ தகவல்‌ அனுப்பியிருப்பார்‌. அந்த 
விஷயமும்‌ அத்தோடு முடிந்திருக்கும்‌. என்னுடைய 
பள்ளிப்படிப்பு முடிகின்ற வரை நான்‌ இராணுவத்‌ 
திலிருந்து விடுமுறை எடுத்திருப்பதாகக்‌ கருதப்பட்‌ 
டது. அந்தக்‌ காலத்துக்‌ கல்வி இன்றிருப்பது போல 
இருக்கவில்லை. எங்கள்‌ வீட்டிலிருந்த ஸவேலிச்‌ என்ற 
வேலைக்காரனிடம்‌ குடிப்‌ பழக்கம்‌ இல்லாத படியால்‌ 
அவன்‌ என்னை மேற்பார்வையிடுபவனாக உயர்த்தப்‌ 
பட்டான்‌. ஐந்து வயதான பொழுது அவனிடம்‌ 
என்னை ஒப்படைத்தார்கள்‌. பன்னிரண்டு வயது வரை 
அவனிடம்‌ என்னுடைய ருஷ்யத்‌ தாய்மொழியை எழு 
கவும்‌ படிக்கவும்‌ கற்றுக்‌ கொண்டேன்‌; மற்றும்‌ வேட்டை 
நாய்களைப்‌ பற்றியும்‌ நான்‌ நிறையத்‌ தெரிந்து வைத்‌ 
திருந்தேன்‌... அப்போது என்‌ தகப்பனார்‌ திருவாளர்‌ 
பப்ரே என்ற பிரெஞ்சுக்காரரை எனக்குப்‌ பாடங்‌ 
களைக்‌ கற்றுக்‌ கொடுக்க நியமித்தார்‌. எங்கள்‌ குடும்‌ 
பத்துக்கு ஒரு வருஷத்துக்குப்‌ போதுமான ஓயின்‌, 

இராணுவ ஜெனரல்‌; இரண்டாம்‌ எகதிரீன ஆட்சியைக்‌ கைப்‌ 
பற்றிய பொழுது மூன்றாம்‌ பீட்டருக்கு விசுவாசமாக நடந்து 


கொண்டவர்‌. பர்‌. 


18 


ஒலிவ எண்ணெய்‌ முதலியவற்றை மாஸ்கோவிலிருந்து 
வாங்கி வந்த பொழுது அவரையும்‌ வேலைக்குக்‌ 
கூட்டிக்‌ கொண்டு வந்தார்கள்‌. அவர்‌ வருகை ஸவே 
லிச்சுக்குச்‌ சிறிதும்‌ பிடிக்கவில்லை. “ “ஆண்டவன்‌ புண்‌ 
ணியத்தால்‌ இது வரை குழந்தையை நல்ல முறை 
யில்‌ குளிப்பாட்டி, தலை வாரி, உணவூட்டி, ஆரோக்‌ 
கியமாக வளர்த்தோம்‌” என்று அவன்‌ முணுமுணுத்‌ 
தான்‌. “நம்‌ நாட்டில்‌ தகுந்த ஆட்களில்லாமல்‌ 
பிரெஞ்சுக்காரனுக்கா பணத்தைக்‌ கொட்டியழ வேண்‌ 
டும்‌?” என்றான்‌. 
பப்ரே தம்முடைய சொந்த நாட்டில்‌ ஒரு நாவி 
தராக இருந்தவர்‌. பிறகு பிரஷ்ய இராணுவத்‌ 
தில்‌ சேவை செய்து விட்டு றபr étre outchitel* 
ருஷ்யாவுக்கு வந்திருக்கிறார்‌. ஆனால்‌ அந்த வார்த்‌ 
கதையின்‌ அர்த்தம்‌ கூட அவருக்குச்‌ சரியாகத்‌ தெரி 
யாது. அவர்‌ நல்ல சுபாவம்‌ உடையவர்தான்‌; ஆனால்‌ 
சமயங்களில்‌ அளவுக்கு மீறிக்‌ குடித்து விட்டுத்‌ தவ 
ரக நடந்து கொள்ளக்‌ கூடியவர்‌. அவருக்குப்‌ பெண்‌ 
ணுசை அதிகம்‌. அதன்‌ விளைவாக அடிக்கடி உதை 
வாங்குவதும்‌, வலி தாங்காமல்‌ பல நாட்களுக்கு 
முனகுவதும்‌ அவருடைய இயல்பு. மேலும்‌ (அவரே 
சொல்வது போல) அவர்‌ பாட்டிலுக்கு எதிரியல்ல, 
அதாவது, குடி விஷயத்தில்‌ போதும்‌ என்று நிறுத்தக்‌ 
கூடியவரல்ல. ஆனால்‌ எங்கள்‌ வீட்டில்‌ பகல்‌ உணவின்‌ 
ராது தான்‌ ஓயின்‌ தருவது வழக்கம்‌. அதிலும்‌ 
நபருக்கு ஒரு சின்ன டம்ளர்‌ மட்டுமே தரப்படும்‌. 
(பெரும்பாலும்‌ ஆசிரியருக்கு இந்த ஓயின்‌ தரப்படும்‌. 
அகனால்தான்‌ என்னுடைய பப்ரே வெகு சீக்கிரத்தில்‌ 
ஆசிரியராவதற்காக. “0ம1௦11(61” - ஆசிரியர்‌; பிரெஞ்சில்‌ 


வபாருப்பட்டிருக்கும்‌ ௬ஷ்யச்‌ சொல்‌. அ பார்‌. 


19 


ருஷ்ய மது வகைகளைக்‌ குடிக்கப்‌ பழகிக்‌ கொண்டார்‌. 
பிறகு தம்முடைய நாட்டின்‌ ஓயினைக்‌ காட்டிலும்‌ 
ருஷ்ய மதுவை விரும்பிக்‌ குடிக்கலானார்‌. உணவை 
ஜீரணம்‌ செய்வதற்கு இது ஏற்றது என்று கூறுவார்‌. 
நானும்‌ அவரும்‌ மிகவும்‌ நல்ல முறையில்‌ பழகிக்‌ 
கொண்டிருந்தோம்‌. ஒப்பந்தத்தின்படி அவர்‌ எனக்கு 
பிரெஞ்சு, ஜெர்மன்‌ மொழிகளையும்‌ மற்ற எல்லாப்‌ 
பாடங்களையும்‌ கற்றுத்‌ தர வேண்டும்‌ என்று சொல்லப்‌ 
பட்டிருந்த போதிலும்‌, எனக்குத்‌ தெரிந்த ருஷ்ய 
வார்த்தைகளை நான்‌ அவருக்குச்‌ சொல்லிக்‌ கொடுத்‌ 
தேன்‌ என்றுதான்‌ சொல்ல வேண்டும்‌. பிறகு நாங்‌ 
களிருவரும்‌ அவரவர்‌ வேலைகளைச்‌ செய்து வந்தோம்‌. 
எங்களுக்கிடையே சுமுகமான உறவு ஏற்பட்டிருந்தது. 
அவரைக்‌ காட்டிலும்‌ நல்ல ஆசிரியர்‌ அவசியமென்று 
நான்‌ நினைக்கவில்லை. ஆனால்‌ சீக்கிரத்தில்‌ விதி எப்படி 
எங்களைப்‌ பிரித்தது என்பதைச்‌ சொல்கிறேன்‌. 
பருமனா உடலும்‌ அம்மை வடுக்கள்‌ நிறைந்த 
முகமும்‌ கொண்ட பலாஷ்கா எங்கள்‌ வீட்டில்‌ துணி 
வெளுத்துக்‌ கொண்டிருந்தாள்‌; ஒற்றைக்‌ கண்‌ அக்‌ 
கூல்கா மாடு மேய்ப்பவள்‌. ஒரு நாள்‌ இவர்களிரு 
வரும்‌ என்‌ தாயாரின்‌ காலடியில்‌ விழுந்து கங்களை 
மன்னிக்க வேண்டும்‌ என்றார்கள்‌. வீட்டிலிருக்கும்‌ 
அசிரியர்‌ தங்களுடைய அறியாமையைப்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொண்டார்‌. அதனால்‌ பாவம்‌ செய்து விட்‌ 
டோம்‌ என்று சமாதானம்‌ சொன்னார்கள்‌. இந்த 
மாதிரியான விஷயங்களைக்‌ கேட்டால்‌ என்னுடைய 
தாயாருக்கு மிகவும்‌ கோபம்‌ ஏற்படும்‌. எனவே அவள்‌ 
என்‌ தகப்பனாரிடம்‌ புகார்‌ செய்தாள்‌. அவர்‌ உடனே 
பப்ரேயைக்‌ கூப்பிட்டனுப்பினார்‌. அவர்‌ எனக்குப்‌ 
பாடம்‌ சொல்லித்‌ கருவகாகப்‌ பதில்‌ கிடைத்‌ 


20 


ததும்‌ என்‌ தகப்பனார்‌ என்னுடைய அறைக்குள்‌ 
நுழைந்தார்‌. அங்கே திரு. பப்ரே படுக்கையில்‌ 
படுத்து நிம்மதியாகத்‌ தூங்கிக்‌ கொண்டிருந்தார்‌. 
நான்‌ விளையாடிக்‌ கொண்டிருந்தேன்‌. எனக்குப்‌ 
பாடம்‌ கற்பிப்பதற்காக மாஸ்கோவிலிருந்து ஒரு 
பெரிய பூகோளப்‌ படம்‌ வரவழைக்கப்பட்டிருந்தது 
என்று இங்கே சொல்ல வேண்டும்‌. அந்தப்‌ படம்‌ 
எத்தகைய பயனுமில்லாமல்‌ சுவரில்‌ தொங்கிக்‌ 
கொண்டிருந்தது. அதனுடைய நீளமும்‌, அது அச்‌ 
சடிக்கப்பட்டிருந்த உயர்தரமான காகிதமும்‌ அதில்‌ 
பட்டம்‌ செய்து பறக்க விட வேண்டும்‌ என்ற 
மாபெரும்‌ ஆசையை நெடுங்காலமாகவே என்‌ 
மனதில்‌ ஏற்படுத்தியிருந்தன. அன்று பப்ரே தூங்கிக்‌ 
கொண்டிருந்தபடியால்‌ என்னுடைய ஆசையை நிறை 
வேற்றிக்‌ கொண்டேன்‌. மரப்பட்டை நாறினால்‌ கயிறு 
செய்து அதை நன்னம்பிக்கை முனையில்‌ கட்டிக்‌ 
கொண்டிருந்த பொழுது என்‌ தகப்பனார்‌ உள்ளே 
நுழைந்தார்‌. என்னுடைய பூகோள அறிவை மெச்சும்‌ 
விதத்தில்‌ அவர்‌ என்னுடைய காதைப்‌ பிடித்துத்‌ 
திருகினார்‌. பிறகு படுக்கையை நோக்கிச்‌ சென்று 
இரு. பப்ரேயை அடித்து எழுப்பி, சரமாரியாகத்‌ 
திட்ட ஆரம்பித்தார்‌. பப்ரே பதறிப்‌ போய்‌ எழுந்‌ 
இருக்க முயன்றார்‌. ஆனால்‌ அவரால்‌ முடியவில்லை. 
(பாவம்‌! அந்த துரதிருஷ்டசாலியான பிரெஞ்சுக்காரர்‌ 
அளவுக்கு மீறிக்‌ குடித்திருந்தார்‌. அவருடைய தவறு 
கள்‌ எல்லாவற்றுக்கும்‌ சேர்த்து மொத்தமாக ஒரு 
கண்டனை கொடுப்பது அவசியமாயிற்று. அவருடைய 
கோட்டின்‌ கழுத்துப்‌ பட்டையைப்‌ பிடித்து என்‌ 
குகப்பனூர்‌ அவரைப்‌ படுக்கையிலிருந்து தூக்கினார்‌. 
பிறகு அந்த அறையிலிருந்து வெளியே பிடித்துத்‌ 


al 


தள்ளினார்‌. அன்றைய தினமே எங்கள்‌ வீட்டை 
விட்டுப்‌ போகுமாறு விரட்டி விட்டார்‌. ஸவேலிச்‌ 
சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமடைந்தான்‌. 
என்னுடைய கல்வி இப்படி முடிவுக்கு வந்தது. 

நான்‌ புறாக்களை வளர்ப்பதிலும்‌ ப்ண்ணையிலிருந்த 
சிறுவர்களோடு தவளைப்‌ பாய்ச்சல்‌ விளையாடுவதிலும்‌ 
பொழுதைப்‌ போக்கிக்‌ கொண்டு முட்டாளாக வளர்ந்‌ 
தேன்‌. ஆனால்‌ எனக்குப்‌ பதினேழு வயது ஆரம்ப 
மான பொழுது என்னுடைய வாழ்க்கையில்‌ முக்கிய 
மான மாற்றம்‌ ஏற்பட்டது. 

இலையுதிர்‌ காலத்தில்‌ ஒரு நாள்‌ என்‌ தாயார்‌ பழங்‌ 
களைத்‌ தேனில்‌ கொதிக்க வைத்துக்‌ கொண்டிருந்‌ 
தார்கள்‌. நான்‌ பக்கத்தில்‌ நின்றபடி சட்டியில்‌ 
கொதித்துக்‌ கொண்டிருந்த திரவத்தைப்‌ பார்த்து 
உதட்டைச்‌ சப்பிக்‌ கொண்டிருந்தேன்‌. என்‌ தகப்‌ 
பனார்‌ ஜன்னல்‌ அருகே உட்கார்ந்து வருடத்துக்கு 
ஒரு தடவை வெளிவருகின் ற அரண்மனை வருடாந்தர 
அறிக்கையைப்‌ படித்துக்‌ கொண்டிருந்தார்‌. அதைப்‌ 
படிக்கும்‌ பொழுதெல்லாம்‌ அவர்‌ உணர்ச்சி வசப்படு 
வார்‌. அதைப்‌ படிப்பதில்‌ அவருக்கு ஆர்வம்‌ அதிகம்‌. 
ஆனால்‌ அதில்‌ எந்தப்‌ பக்கத்தைப்‌ புரட்டினாலும்‌ 
அவருக்கு ஆத்திரம்‌ உண்டாகும்‌. அவருடைய எல்லா 
பழக்கவழக்கங்களும்‌ என்னுடைய தாயாருக்கு மிக 
நன்றாகத்‌ தெரியுமாதலால்‌ அந்தத்‌ தொல்லையான 
புத்தகம்‌ தபாலில்‌ வந்தவுடன்‌ அதை எங்காவது 
ஒரு மூலையில்‌ ஒளித்து வைத்து விடுவாள்‌. அதனால்‌ 
சில சமயங்களில்‌ பல மாதங்களுக்குப்‌ பிறகுதான்‌ 
இந்த அறிக்கை அவருடைய கண்ணில்‌ படும்‌. 
ஆனால்‌ அதைப்‌ பார்த்தவுடன்‌ உடனே படிக்க 
ஆரம்பிப்பார்‌; அதைக்‌ கையில்‌ வைத்துக்‌ கொண்டு 


22 


பல மணி நேரம்‌ சிந்தித்துக்‌ கொண்டிருப்பார்‌. 
அன்று என்‌ தகப்பனார்‌ அரண்மனை வருடாந்தர 
அறிக்கையைப்‌ படித்துப்‌ புரட்டியபடியே தோள்களைக்‌ 
குலுக்குவதும்‌ முணுமுணுப்பதுமாக இருந்தார்‌: ““லெப்‌ 
டினென்ட்‌-ஜெனரல்‌!.. என்னுடைய படைப்‌ பிரிவில்‌ 
வெறும்‌ சார்ஜென்டாக இருந்தவன்‌ அவன்‌!.. உயர்‌ 
தரமான இரண்டு ருஷ்ய இராணுவப்‌ பதக்கங்களும்‌ 
வாங்கியிருக்கிான்‌ ! . . நேற்று நடந்தது போல 
நானும்‌ அவனும்‌...” கடைசியில்‌ அரண்மனை 
அறிக்கையை சோபாவின்‌ மீது வீசியெறிந்து விட்டு 
ஆழமான சுந்தனையில்‌ மூழ்கினார்‌. அது ஆபத்து வரப்‌ 
போகிறது என்பதற்கு அறிகுறி என்பதை நாங்கள்‌ 
புரிந்து கொண்டோம்‌. 

திடீரென்று அவர்‌ என்னுடைய தாயாரை நோக்‌ 
கித்‌ திரும்பினார்‌. ““அவ்தோத்யா வசீலியெவ்னா! 
பெத்ரூஷாவுக்கு என்ன வயதாகிறது?” என்று கேட்‌ 
டார்‌. 

“அவனுக்குப்‌ பதினேழு வயதாகிறது. என்‌ 
அத்தை நஸ்தாசியா கெராசிமவ்னா ஒரு கண்‌ பார்‌ 
வையை இழந்த வருடத்தில்‌ அவன்‌ பிறந்தான்‌...”' 

““நல்லது' என்று என்‌ தகப்பனார்‌ இடைமறித்‌ 
தார்‌. ““அவன்‌ இராணுவத்தில்‌ சேர வேண்டிய 
நேரம்‌ வந்து விட்டது. நெடுங்காலமாக வேலைக்காரப்‌ 
பெண்களின்‌ அறைகளைச்‌ சுற்றிவந்து கொண்டிருக்‌ 
இருன்‌ '' என்றார்‌. 

என்‌ தாயாருக்கு என்னைப்‌ பிரிய வேண்டுமென்‌ 
பதை நினைத்தவுடன்‌ அதிகமான துயரம்‌ ஏற்பட்டு, 
கைத்‌ தவறுதலாகக்‌ கரண்டியை சட்டிக்குள்‌ போட்டு 
விட்டாள்‌. அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர்‌ 
பெருக்கெடுத்தது. எனக்கு சொல்ல முடியாத உற்‌ 


23 


சாகம்‌ ஏற்பட்டது. என்‌ மனதில்‌ இராணுவ சேவை 
என்றால்‌ சுதந்திரமான வாழ்க்கை, பீட்டர்ஸ்பர்க்‌ 
நகரத்தின்‌ உல்லாசங்களை அனுபவிப்பது என்றுதான்‌ 
நினைத்திருந்தேன்‌. காவல்‌ படையில்‌ ஒரு அதிகாரி 
யாக என்னைக்‌ கற்பனை செய்து கொண்டேன்‌. உலக 
வாழ்க்கையில்‌ அதுவே மிகப்‌ பெரிய இன்பம்‌ என்று 
கற்பனை செய்து மகிழ்ந்தேன்‌. 

என்‌ தகப்பனார்‌ தன்னுடைய முடிவுகளை மாற்றக்‌ 
கூடியவரல்ல; அவற்றை நிறைவேற்றுவதையும்‌ ஒத்திப்‌ 
போடுபவரல்ல. நான்‌ புறப்பட வேண்டிய நாள்‌ 
முடிவு செய்யப்பட்டது. புறப்படுவதற்கு முந்திய 
நாள்‌ என்னுடைய எதிர்கால மேலதிகாரிக்கு ஒரு 
கடிதம்‌ தருகிறேன்‌; பேனாவும்‌ காகிதமும்‌ கொண்டு 
வா என்று என்‌ தகப்பனார்‌ சொன்னார்‌. 

““அந்திரேய்‌ பெத்ரோவிச்‌! இளவரசர்‌ பி... அவர்‌ 
களுக்கு என்னுடைய வணக்கத்தைத்‌ தெரிவிக்க 
மறந்துவிட வேண்டாம்‌'' என்று என்‌ தாயார்‌ கூறி 
ளை. ““பெத்ரூஷாவுக்கு அவர்‌ அன்போடு எல்லா 
உதவிகளையும்‌ செய்வார்‌ என்று எதிர்பார்க்கிறேன்‌ 
என்று எழுதுங்கள்‌” என்றாள்‌. 

“பிதற்றல்‌! நான்‌ எதற்காக இளவரசர்‌ பி...க்கு 
எழுத வேண்டும்‌?'' என்று என்‌ தகப்பனார்‌ முகத்‌ 
தைச்‌ சுளித்தவாறு கேட்டார்‌. 

““பெத்ரூஷாவின்‌ மேலதிகாரிக்குக்‌ கடிதம்‌ எழுதப்‌ 
போவதாக நீங்கள்தானே சொன்னீர்கள்‌?” 

“அமாம்‌! அதற்கென்ன?” ' 

““இளவரசர்‌ பி... தானே அவனுடைய மேலதி 
காரி. செமியோனவ்ஸ்கி படைப்‌ பிரிவில்தானே பெத்‌ 
ரூஷாவைச்‌ சேர்த்திருக்கிறோம்‌. ”” 

“ஓ! அது அந்தக்‌ காலத்தில்‌. பெத்ரூஷாவை 


24 


பீட்டர்ஸ்பர்குக்கு அனுப்பவில்லை. அங்கே அவன்‌ 
எதைக்‌ கற்றுக்‌ கொள்ளப்‌ போகிறான்‌? குடிப்‌ பழக்‌ 
கமும்‌ ஊதாரித்தனமுமா? இல்லை, அவன்‌ இரா 
ணுவத்தில்‌ சேர்ந்து, பை தூக்கி, வெடிமருந்து 
நாற்றத்துக்குப்‌ பழக்கப்பட வேண்டும்‌. அவன்‌ போர்‌ 
வீரனாக வேண்டும்‌; ' உல்லாசியாகக்‌ கூடாது. காவலர்‌ 
படையில்‌ சேர்ந்து என்ன பயன்‌? அவனுடைய குடி 
யுரிமைச்‌ சீட்டு எங்கே? கொண்டுவா” என்றார்‌. 
என்‌ தாயார்‌ எனது குடியுரிமைச்‌ சீட்டை என்‌ 
னுடைய பெயர்‌ சூட்டுவிமாவின்‌ போது அணிந்த 
ஆடைகளோடு அவளுடைய பெட்டியில்‌ போட்டு 
வைத்திருந்தாள்‌. அதைத்‌ கேடி எடுத்து என்‌ ககப்‌ 
பனாரிடம்‌ கொடுத்த பொழுது அவள்‌ கை நடுங்கியது. 
அவர்‌ அதைக்‌ கவனமாகப்‌ பார்த்துவிட்டு மேசை 
மீது வைத்தார்‌. பேனாவை எடுத்துக்‌ கடிதத்தை 
எழுத ஆரம்பித்தார்‌. 
எனக்கு மிகவும்‌ கவலை ஏற்பட்டது. பீட்டர்ஸ்பர்‌ 
குக்கு என்னை அனுப்பப்‌ போவதில்லை என்றால்‌ வேறு 
எந்த ஊருக்கு அனுப்பப்‌ போகிறார்கள்‌? அந்தக்‌ 
காகிதத்தில்‌ என்‌ தகப்பனாருடைய பேனா மெதுவாக 
எழுதிக்‌ கொண்டிருந்த பொழுது நான்‌ அதையே 
பார்த்துக்‌ கொண்டிருந்தேன்‌. கடைசியில்‌ அவர்‌ கடி 
தத்தை எழுதி முடித்தார்‌. அதையும்‌ என்னுடைய 
குடியுரிமைச்‌ சீட்டையும்‌ ஒரு காகித உறையில்‌ 
வைத்து முத்திரையிட்டார்‌. பிறகு மூக்கிலிருந்த கண்‌ 
ணுடியைக்‌ கழற்றி வைத்துவிட்டு என்னைக்‌ கூப்பிட்‌ 
டார்‌. “ “என்னுடைய பழைய நண்பரான அந்திரேய்‌ 
கார்லவிச்‌ ரா...வுக்கு இந்தக்‌ கடிதத்தை எழுதி 
யிருக்கிறேன்‌. நீ ஓரென்புர்குக்குப்‌ போய்‌ அவருடைய 
படைப்‌ பிரிவில்‌ சேர வேண்டும்‌” என்றார்‌. 


25 


என்னுடைய மகத்தான எதிர்காலத்தைப்‌ பற்றிய 
எல்லாக்‌ கனவுகளும்‌ சிதைந்தன! பீட்டர்ஸ்பர்க்‌ 
நகரத்தின்‌ உல்லாச வாழ்க்கைக்குப்‌ பதிலாக தொலை 
தூரத்தில்‌ எங்கோ ஒரு பாழடைந்த மூலையில்‌ 
சலிப்புத்‌ தருகின்ற வேலையைச்‌ செய்து கொண் 
டிருக்க வேண்டும்‌. சற்று நேரத்துக்கு முன்பு இரா 
ணுவ சேவையைப்‌ பற்றி மிக உற்சாகமாகக்‌ கற்‌ 
பனை செய்து கொண்டிருந்தேன்‌. இப்பொழுது அது 
ஒரு கடுஞ்‌ சோதனை என்று தோன்றியது. நான்‌ 
மறுப்புத்‌ தெரிவிப்பதால்‌ ஒரு பயனும்‌ ஏற்படாது. 
மறு நாள்‌ காலையில்‌ வீட்டுக்கு முன்பாக சறுக்கு 
வண்டி நின்றது. என்னுடைய பெட்டியை அதில்‌ 
வைத்தார்கள்‌. என்னுடைய தாயார்‌ தேநீர்‌ சாப்‌ 
பிடத்‌ தேவையான பொருள்களையும்‌ இனிப்பான 
கேக்குகளையும்‌ ரொட்டிகளையும்‌ பெட்டிக்குள்‌ வைத்து 
மூடினாள்‌. என்‌ தாயார்‌ என்னை வழியனுப்பிய 
பொழுது கொடுத்த அன்புச்‌ சின்னங்கள்‌ அவை. 
என்னுடைய பெற்றோர்கள்‌ என்னை அசீர்வதித்தனர்‌. 
“போய்வா, பியோத்தர்‌! எப்பொழுதும்‌ சக்கரவர்த்‌ 
திக்கு விசுவாசமாகப்‌ பாடுபட வேண்டும்‌. மேலதி 
காரிகளிடம்‌ சலுகைகளை எதிர்பார்க்காதே. அவர்‌ 
களுடைய உத்தரவுகளுக்குக்‌ கீழ்ப்படிந்து நடக்க 
வேண்டும்‌. யாரும்‌ சொல்லாமல்‌ எந்த வேலையை 
யும்‌ செய்ய வேண்டாம்‌; கொடுத்த வேலையை நிறை 
வேற்றாமல்‌ இருக்க வேண்டாம்‌. மேலும்‌, “கோட்டு 
புதிதாக இருக்கும்‌ பொழுது சுத்தமாக வைத்திருங்‌ 
கள்‌; உங்களுடைய கெளரவத்தை இளமைப்‌ பருவத்‌ 
திலிருந்து காத்துக்‌ கொள்ளுங்கள்‌” என்ற பழ 
மொழியை மறவாதே” என்று என்‌ தகப்பனார்‌ அறி 
வுரை கூறினார்‌. என்‌ தாயார்‌ என்னிடம்‌ உடல்நலத்‌ 


26 


தைக்‌ கவனித்துக்‌ கொள்‌ என்று அழுது கொண்டே 
கூறினாள்‌. குழந்தையை நன்றாகக்‌ கவனித்துக்‌ கொள்‌ 
என்று வேலைக்காரன்‌ ஸவேலிச்சிடம்‌ கூறினாள்‌. பதப்‌ 
படுத்தப்பட்ட முயல்‌ தோலினால்‌ செய்த கோட்டை 
அணிந்து கொண்டு அதற்கு மேல்‌ ஓநாய்‌ உரோமம்‌ 
வைக்கப்பட்ட துணிக்‌ கோட்டை அணிந்து கொண் 
டேன்‌. பிறகு அழுது கொண்டே நான்‌ ஸவேலிச்‌ 
சுடன்‌ சறுக்கு வண்டியில்‌ ஏறி உட்கார்ந்தேன்‌. என்‌ 
னுடைய பிரயாணம்‌ ஆரம்பமாயிற்று. 

மாலை மறைகின்ற நேரத்தில்‌ ஸிம்பீர்ஸ்க்‌ நகரத்‌ 
துக்கு வந்து சேர்ந்தோம்‌. அங்கே சில சாமான்களை 
வாங்க வேண்டிய பொறுப்பு ஸவேலிச்சுக்குக்‌ கொடுக்‌ 
கப்பட்டிருந்தது. எனவே மறு நாள்‌ வரை அங்கே 
துங்குவது அவசியமாயிற்று. எனவே ஒரு விடுதிக்குச்‌ 
சென்று தங்கினோம்‌. மறு நாள்‌ காலையில்‌ ஸவேலிச்‌ 
கடைகளுக்குப்‌ புறப்பட்டான்‌. சன்னல்‌ வழியாகக்‌ 
குப்பை கூளங்கள்‌ நிறைந்த தெருவைப்‌ பார்த்துச்‌ 
சலித்துப்‌ போனதால்‌, அந்த விடுதியைச்‌ சுற்றிப்‌ 
பார்க்கப்‌ புறப்பட்டேன்‌. பில்லியர்ட்‌ விளையாடுகின்ற 
அறையில்‌ ஓர்‌ உயரமான கனவானைச்‌ சந்தித்தேன்‌. 
அவருக்கு வயது சுமார்‌ முப்பத்தைந்து இருக்கும்‌; 
அவர்‌ முகத்தில்‌ கீழ்‌ நோக்கி வளைகின்ற கறுப்பு 
மிசை இருந்தது. அவர்‌ நீண்ட மேலங்கி அணிந்து 
ஒரு கையில்‌ பில்லியர்ட்‌ பந்துகளைத்‌ தட்டுகின்ற 
நீட கோலும்‌ வாயில்‌ புகைக்‌ குழாயுமாகக்‌ காட்சி 
யளிக்தார்‌. அவரும்‌ வேலைக்காரனும்‌ அங்கே விளை 
மாடிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. வேலைக்காரன்‌ வெற்றி 
யடை.ந்தால்‌ ஒரு டம்ளர்‌ வோட்கா மது கிடைக்‌ 
ரூம்‌; தோல்வியடைந்தால்‌ மேசையின்‌ கீழ்‌ கைகளை 
ற பயோகித்துத்‌ தவழ்ந்து ஒரு சுற்றுச்‌ சுற்ற வேண்டும்‌. 


27 


நான்‌ சிறிது நேரம்‌ அங்கே நின்று விளையாட்டைக்‌ 
கவனித்தேன்‌. அந்த வேலைக்காரன்‌ மேசையின்‌ கீழ்‌ 
தவழ்ந்து செல்லுவதைப்‌ பார்த்தேன்‌. அவன்‌ 
அடிக்கடி தோற்ற படியால்‌ அடிக்கடி தவழ்ந்து 
விட்டுக்‌ கடைசியில்‌ நிற்க முடியாமல்‌ மேசையின்‌ 
கீழேயே படுத்து விட்டான்‌. அவனுக்கு சவ அடக்கப்‌ 
பிரசங்கம்‌ செய்வது போல அந்தக்‌ கனவான்‌ அவனை 
நன்றாகத்‌ திட்டி விட்டு என்னைப்‌ பார்த்து விளையாட 
வருகிறீர்களா என்று கேட்டார்‌. எனக்கு விளையாடத்‌ 
தெரியாத காரணத்தால்‌ மறுத்தேன்‌. அவருக்கு என்‌ 
னுடைய பதில்‌ புதுமையாக இருந்திருக்க வேண்‌ 
டும்‌; அதனால்‌ என்னை விசித்திரமாகப்‌ பார்த்தார்‌. 
ஆனால்‌ நாங்கள்‌ உரையாடிக்‌ கொண்டிருந்தோம்‌. 
அவருடைய பெயர்‌ இவான்‌ இவானவிச்‌ ஸமரின்‌; 
ஹுஸார்‌ படைப்‌ பிரிவில்‌ காப்டனாக இருக்கிறார்‌ 
என்பதையும்‌ தெரிந்து கொண்டேன்‌. ஸிம்பீர்ஸ்க்‌ 
நகரத்துக்கு இராணுவ சேவைக்கு ஆட்கள்‌ சேர்ப்‌ 
பதற்காக வந்ததனால்‌ விடுதியில்‌ தங்கியிருக்கறொர்‌ என்‌ 
பதையும்‌ அறிந்தேன்‌. ஸூரின்‌ என்னை உணவருந்த 
அமைத்த பொழுது நான்‌ சரி என்றேன்‌. இருவரும்‌ 
உட்கார்ந்தோம்‌. ஸூரின்‌ அதிகமாகக்‌ குடித்ததோடு 
என்னுடைய டம்ளரையும்‌ நிரப்பியபடியே இருந்தார்‌. 
இராணுவ சேவையில்‌ ஈடுபடும்‌ பொழுது அதிகமாகக்‌ 
குடிப்பது அவசியம்‌ என்றார்‌. இராணுவ வாழ்க்கை 
யைப்‌ பற்றிய வேடிக்கையான கதைகளைச்‌ சொன்னார்‌. 
நான்‌ அவற்றை ரசித்து அதிகமாகச்‌ சிரித்ததனால்‌ 
மூச்சுத்‌ திணறினேன்‌. சாப்பாடு முடிந்த பொழுது 
நாங்களிருவரும்‌ நெருங்கிய நண்பார்களாகி விட்டோம்‌. 
பிறகு அவர்‌ எனக்கு பில்லியர்ட்‌ விளையாட்டைச்‌ 
சொல்லித்‌ தருகிறேன்‌ என்றார்‌. ““நம்‌ போன்ற இரா 


28 


ணுவத்தினருக்கு பில்லியர்ட்‌ விளையாடத்‌ தெதரிந்‌ 
திருப்பது மிகவும்‌ அவசியம்‌. உதாரணமாக, ஏதோ 
ஒரு சிற்றூருக்கு வருகிறீர்கள்‌ என்று வைத்துக்‌ 
கொள்வோம்‌. அங்கே பொழுது போக்க என்ன 
இருக்கப்‌ போகிறது? எவ்வளவு நேரம்தான்‌ யூதர்‌ 
களைப்‌ பிடித்து அடிப்பது? ஏதாவது ஒரு விடுதிக்குப்‌ 
போய்‌ பில்லியர்ட்‌ விளையாடுவதைக்‌ தவிர வேறு 
வழியில்லை. அதனால்‌ நீங்கள்‌ அந்த விளையாட்டைக்‌ 
கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌!” என்றார்‌. அவர்‌ சொல்‌ 
வது சரி என்று எனக்குத்‌ கோன்றியது. எனவே 
அந்த விளையாட்டின்‌ நுணுக்கங்களைக்‌ கவனமாகக்‌ 
கற்றுக்‌ கொள்ளத்‌ தயாரானேன்‌. ஸூரின்‌ என்னை 
மிகவும்‌ உற்சாகப்‌ படுத்தினார்‌. சீக்கிரமாக விளையாட்‌ 
டைக்‌ கற்றுக்‌ கொள்வதாக என்னை வியந்து பாராட்‌ 
(னார்‌. நாங்களிருவரும்‌ சற்று நேரம்‌ விளையாடிய 
(ரிறகு அவர்‌ மிகவும்‌ குறைந்த பந்தயத்‌ தொகை 
வைத்து விளையாடலாம்‌; தொகை முக்கியமல்ல; 
ஆனால்‌ பந்தயம்‌ இல்லாமல்‌ விளையாடுவது கெட்ட 
பழக்கம்‌ என்று கூறினார்‌. இதற்கும்‌ நான்‌ ஓத்துக்‌ 
(கொண்டேன்‌. உடனே அவர்‌ மது பானத்தைக்‌ 
(கொண்டுவருமாறு உத்தரவிட்டார்‌. மது இல்லாமல்‌ 
இராணுவ வாழ்க்கை ஏது என்று மறுபடியும்‌ 
(சொல்லி என்னை அதிகமாகக்‌ குடிக்க வைத்தார்‌. 
(இக ற்கடையில்‌ விளையாட்டும்‌ தொடர்ந்து நடை 
பெற்றது. மது உள்ளே போயிருந்த காரணத்தால்‌ 
நால்‌ வீரமாக விளையாடினேன்‌. என்னுடைய பந்து 
கள்‌ மேசையிலிருந்து எகிறிக்‌ குதித்தன. நான்‌ கோப 
(ற ந்து கணக்கு வைக்கக்‌ தெரியவில்லையென்று 
அங்கேயிருந்த வேலைக்காரனைத்‌ திட்டினேன்‌. ஆத்தி 
க்கில்‌ பந்தயத்‌ தொகையை உயர்த்தினேன்‌. மொத்‌ 


29 


குத்தில்‌ கட்டுப்பாடுகளிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு 
சிறுவனைப்‌ போல நடந்து கொண்டேன்‌. நேரம்‌ 
போய்க்‌ கொண்டிருந்தது. ஆனால்‌ நாங்கள்‌ அதைக்‌ 
கவனிக்காமல்‌ விளையாட்டில்‌ மும்முரமாக இருந்‌ 
தோம்‌. திடீரென்று ஸூரின்‌ கடிகாரத்தைப்‌ பார்த்‌ 
தார்‌; கையிலிருந்த கோலைக்‌ கீழே வைத்தார்‌; நான்‌ 
அவரிடம்‌ நூறு ரூபிள்கள்‌ தோற்றுவிட்டதாகச்‌ 
சொன்னார்‌. இதைக்‌ கேட்டு நான்‌ கலங்கிப்‌ போனேன்‌. 
என்னுடைய பணம்‌ ஸவேலிச்சிடூம்‌ இருந்தது. எனவே 
நான்‌ அவரிடம்‌ மன்னிப்புக்‌ கோரினேன்‌. ““அதற்‌ 
கென்ன? நீ கவலைப்பட வேண்டாம்‌. நாளைக்கு வாங்‌ 
கிக்‌ கொள்கிறேன்‌. இப்பொழுது அரீனுஷ்கா வீட்‌ 
டுக்குப்‌ போய்‌ வரலாம்‌” என்று கூப்பிட்டார்‌. 

அங்கே என்ன நடந்ததென்று நினைக்கிறீர்கள்‌? 
அங்கும்‌ என்னுடைய முட்டாள்தனம்‌ தொடர்ந்தது. 
அரீனுஷ்காவின்‌ வீட்டில்‌ நாங்கள்‌ உணவருந்தினோம்‌. 
ஸூரின்‌ ஓவ்வொரு நிமிடமும்‌ எனக்கு மதுவை 
ஊற்றிக்‌ கொடுத்தபடியே இருந்தார்‌. இராணுவ 
சேவைக்கு இது அவசியம்‌ என்றார்‌. என்னால்‌ எழுந்து 
நிற்க முடியவில்லை. நள்ளிரவில்‌ ஸூரின்‌ என்னைக்‌ 
கைத்தாங்கலாக விடுதிக்கு அழைத்துக்‌ கொண்டுவந்‌ 
தூர்‌. 

ஸவேலிச்‌ எங்களை வாசலில்‌ சந்தித்தான்‌. இரா 
ணுவ சேவையில்‌ நான்‌ தீவிரமாக ஈடுபட்டு விட்டதன்‌ 
மறைக்க முடியாத அறிகுறிகளைக்‌ கண்டதும்‌ அவன்‌ 
திகைப்படைந்தான்‌. ““என்ன காரியம்‌ செய்து விட்‌ 
டார்கள்‌, ஐயா?” என்று பரிதாபக்‌ குரலில்‌ கேட்‌ 
டான்‌. :“எங்கே போய்‌ இப்படிக்‌ குடித்திருக்கிறீர்‌ 

ர? ' அட கடவுளே, கடவுளே! இந்தக்‌ காரியம்‌ 
செய்யலாமா?” என்றான்‌. 


20 


“வாயை மூடு! சகா தொணகதொணப்புத்தானா?: ' 
என்று கோபத்தில்‌ கத்தினேன்‌. ““நீ தான்‌ குடித்‌ 
இருக்கிறாய்‌. போய்த்‌ தூங்கு... என்னைப்‌ படுக்கைக்குக்‌ 
கூட்டிப்‌ போ!'' என்றேன்‌. 

மறு நாள்‌ காலையில்‌ நான்‌ விழித்த பொழுது 
குலையை வலித்தது. முந்திய நாள்‌ நடைபெற்ற 
எல்லா சம்பவங்களும்‌ தெளிவில்லாமல்‌ நினைவுக்கு 
வந்தன. ஸவேலிச்‌ ஒரு கோப்பை தேநீரைக்‌ கொண்டு 
வந்து என்னுடைய, சிந்தனைகளைக்‌ கலைத்தான்‌. 
““பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌! சீக்கிரமாகவே குடிக்க 
ஆரம்பித்து விட்டீர்களே!” என்று தலையை ஆட்டிக்‌ 
கொண்டு சொன்னான்‌. “யாரிடமிருந்து இந்தப்‌ 
பழக்கம்‌ ஏற்பட்டது? உங்கள்‌ தகப்பனாரோ, தாத்‌ 
காவோ குடிகாரர்களல்ல. உங்கள்‌ தாயார்‌ தன்‌ 
னுடைய வாழ்க்கையில்‌ க்வாஸ்‌ பானத்தைத்‌* தவிர 
வேறு எதையும்‌ தொட்டது கூடக்‌ கிடையாது. 
இது யாரால்‌ ஏற்பட்டது என்று தெரிகிறதா? அந்தப்‌ 
பாழாய்ப்‌ போன பிரெஞ்சுக்காரன்‌ இதற்குக்‌ கார 
ணம்‌. எப்பொழுது பார்த்தாலும்‌ வீட்டை நிர்‌ 
வகிக்கும்‌ பெண்மணியிடம்‌ “அம்மையாரே! Je vous 
றாie,** எனக்கு வோட்கா கொடுங்கள்‌” என்று 
(கட்டுக்‌ கொண்டிருப்பான்‌. அந்த வேட்டைநாய்‌ 
இதைத்தான்‌ உங்களுக்குச்‌ சொல்லிக்‌ கொடுத்திருக்க 
(பவண்டும்‌. கடவுள்‌ நம்பிக்கை இல்லாத ஒருவனை 
இந்த வேலைக்கு வைத்துக்‌ கொள்ள வேண்டுமா? 
வீட்டில்‌ வேலைக்காரர்கள்‌ இல்லையா, என்ன?” என்று 
(ன்னான்‌. 


“ ரொட்டியிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற பானம்‌. -- மொ.ர்‌. 


தயவு செய்து. - பார்‌. 


21 


எனக்கு மிகவும்‌ வெட்கமாக இருந்தது. ““ஸவே 
லிச்‌! நீ போய்வா. எனக்குத்‌ தேநீர்‌ வேண்டாம்‌” 
என்று முகத்தைத்‌ திருப்பிக்‌ கொண்டேன்‌. ஆனால்‌ 
ஸவேலிச்‌ அறிவுரை சொல்ல ஆரம்பித்துவிட்டால்‌, அவ்‌ 
வளவு சுலபமாக அதை நிறுத்த முடியாது. ““பியோத்தர்‌ 
அந்திரேயெவிச்‌! குடியினால்‌ வரும்‌ தீமைகளைப்‌ பார்த்‌ 
தீர்களா! உங்கள்‌ தலை வலிக்கிறது. உங்களால்‌ சாப்‌ 
பிட முடியவில்லை. குடிகாரன்‌ உருப்பட மாட்டான்‌... 
வெள்ளரிப்‌ பழச்‌ சாறையும்‌ தேனையும்‌ கலந்து சாப்‌ 
பிட்டால்‌ தான்‌ தலைவலி போகும்‌. அல்லது அரை 
கிளாஸ்‌ ஓயின்‌ சாப்பிடுங்கள்‌. கொண்டுவரச்‌ சொல்‌ 
லட்டுமா?'' என்று கேட்டான்‌. 

அந்த நேரத்தில்‌ ஒரு பையன்‌ என்னிடம்‌ வந்து 
ஸுரின்‌ கொடுத்தனுப்பிய கடிதத்தைக்‌ கொடுத்‌ 
தான்‌. அதைத்‌ திறந்து பின்வரும்‌ வரிகளைப்‌ படித்‌ 
தேன்‌: 

“அன்புள்ள பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌, நேற்று 
நீங்கள்‌ என்னிடம்‌ தோற்ற நூறு ரூபிள்களை இந்தப்‌ 
பையனிடம்‌ கொடுத்தனுப்புமாறு கேட்டுக்‌ கொள்‌ 
கிறேன்‌. எனக்கு உடனடியாகப்‌ பணம்‌ தேவைப்‌ 
படுகிறது. 


i “உங்களுடைய உண்மையான ஊழியன்‌ , 


இவான்‌ ஸூரின்‌.”” 


கடிதம்‌ வந்து விட்டது. இனி என்ன செய்வது? 
“என்னுடைய பணப்‌ பையை வைத்துக்‌ கொண்டு 
என்னுடைய காரியங்களை நிர்வகித்த”' *£ ஸவேலிச்சை 
நோக்கி அலட்சியத்தோடு திரும்பினேன்‌. அந்தப்‌ 


£ ரஷ்ய நாடகாசிரியரான தெ. இ. போன்வீஸின்‌ (1745- 
1795) எழுதிய கவிதையிலிருந்து ஒரு வரி. - பார்‌. 


22 


பையனிடம்‌ நூறு ரூபிள்களைக்‌ கொடு என்று உத்தர 
விட்டேன்‌. ““ஏன்‌? எதற்காக?'' என்று ஸவேலிச்‌ 
திகைப்போடு கேட்டான்‌. ““கடன்பாக்கி. அதைக்‌ 
கொடுத்துவிட வேண்டும்‌” என்று மிகவும்‌ நிதான 
மாகப்‌ பதில்‌ சொன்னேன்‌. “கடனா? உங்களுக்கு 
ஏது கடன்‌?” என்று ஆச்சரியத்தோடு கேட்டான்‌. 
“ஏதோ தவறு நடந்திருக்கிறது. ஐயா! நீங்கள்‌ 
என்ன சொன்னாலும்‌ சரி. நான்‌ பணத்தைக்‌ 
கொடுக்க மாட்டேன்‌” என்று ஸவேலிச்‌ உறுதி 
யாகச்‌ சொன்னான்‌. 

இந்தப்‌ பிடிவாதமிக்க கிழவனிடம்‌ இந்த நெருக்‌ 
கடியான நேரத்தில்‌ மிகவும்‌ உறுதியோடு நடந்து 
கொள்ளா விட்டால்‌ எதிர்காலத்தில்‌ அவனுடைய 
வலிமையான ஆகிக்கத்தை உதறித்‌ தள்ள முடியாது 
என்று நான்‌ மனதில்‌ நினைத்தேன்‌. எனவே அவனை 
ஆணவத்தோடு பார்த்தேன்‌. ““‘நான்‌ உன்னுடைய 
எஜமான்‌. நீ என்னுடைய வேலைக்காரன்‌. பணம்‌ 
என்னுடையது. நான்‌ கொடு என்றால்‌ நீ கொடுக்க 
வேண்டும்‌. நீ ரொம்ப கெட்டிக்காரன்‌ என்று நினைத்‌ 
துக்‌ கொள்ளாதே” என்று அவனை அதட்டினேன்‌. 

என்னுடைய வார்த்தைகள்‌ ஸவேலிச்சை மிகவும்‌ 
! ண்படுத்தியிருக்க வேண்டும்‌. அவன்‌ பரிதாபமாகக்‌ 
கைகளை ஆட்டினான்‌. ““என்ன நின்று கொண்டிருக்‌ 
பெய்‌?” என்று அதட்டினேன்‌. ஸவேலிச்‌ விம்மி 
யமுதான்‌. ““பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌! எஜமான்‌! 
நான்‌ வருந்தி வருந்திச்‌ சாகுமாறு செய்து விடாதீர்‌ 
கள்‌. என்‌ கண்ணின்‌ ஒளியே! இந்தக்‌ கிழவன்‌ 
(சொல்வதைக்‌ கொஞ்சம்‌ கேளுங்கள்‌. உங்களை ஏமாற்‌ 
மிய போக்கிரிக்கு ஒரு கடிதம்‌ எழுதுங்கள்‌. நான்‌ 
வடிக்கையாகத்தான்‌ பந்தயம்‌ வைத்தேன்‌; மேலும்‌ 


24 
1 323 


என்னிடம்‌ பணமில்லை என்று சொல்லுங்கள்‌. நூறு 
ரூபிள்‌! அட கடவுளே! நீங்கள்‌ சூதாடக்‌ கூடாது 
என்று உங்களுடைய பெற்றோர்கள்‌ எச்சரித்திருப்ப 
தாக எழுதுங்கள்‌...” என்று நடுங்கிய குரலில்‌ சொன்‌ 
னான்‌. ““நிறுத்து! பணத்தைக்‌ கொடுத்துப்‌ பையனை 
அனுப்பு. இல்லையேல்‌ உன்னை விரட்டி விடுவேன்‌”: 
என்று கண்டிப்பான குரலில்‌ சொன்னேன்‌. 
ஸவேலிச்‌ மிகவும்‌ பரிதாபமாக என்னைப்‌ பார்த்து 
விட்டு பணத்தை எடுக்கப்‌ போனான்‌. அவனைப்‌ 
பார்க்க எனக்குப்‌ பாவமாக இருந்தது. ஆனால்‌ நான்‌ 
சுதந்திரமானவனாக இருக்க விரும்பினேன்‌. நான்‌ இன்‌ 
னும்‌ குழந்தையல்ல என்பதை : அவனுக்கு உணர்த்த 
வேண்டுமென்று உறுதி கொண்டேன்‌. பணம்‌ ஸரி 
னுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்தப்‌ பாழாய்ப்‌ 
போன விடுதியிலிருந்து என்னை உடனடியாகக்‌ கூட்டிக்‌ 
கொண்டு போய்விட வேண்டுமென்று ஸவேலிச்‌ முடிவு 
செய்தான்‌. குதிரைகள்‌ தயாராக நிற்கின்றன என்று 
என்னிடம்‌ தெரிவித்தான்‌. எனக்கு இராணுவ வாழ்க்‌ 
கையைக்‌ கற்றுக்‌ கொடுத்த ஆசிரியரிடமிருந்து விடை 
பெற்றுக்‌ கொள்ளாமல்‌-இனி அவரைச்‌ சந்திக்க 
முடியும்‌ என்று எனக்கு நம்பிக்கையில்லை - ஸிம்பீர்ஸ்‌ 
திலிருந்து அலை மோதும்‌ உள்ளத்தோடு, ஆனால்‌ 
அமைதியான கழிவிரக்கத்தோடு நான்‌ புறப்பட்டேன்‌. 


அத்தியாயம்‌ இரண்டு 


வழிகாட்டி 


தூரத்திலிருக்கும்‌ தேசமே! 

எனக்கு உன்னைத்‌ தெரியாது. 
உன்னைத்‌ தேடி நான்‌ 
புறப்படவில்லை. 

என்‌ குதிரையும்‌ உன்னிடம்‌ 
என்னைக்‌ கொண்டுவரவில்லை. 

நான்‌ வீரமிக்க இளைஞன்‌. 
இளமையின்‌ முரட்டுத்தனம்‌, 
காட்டமான மதுவின்‌ வெறி 

என்னை உன்னிடம்‌ கொண்டுவந்தது. 


பழம்‌ பாடல்‌ 


என்னுடைய பிரயாணச்‌ சிந்தனைகள்‌ மகழ்ச்சி 
நிரம்பியவையாக இருக்கவில்லை. நான்‌ இழந்த 
(காகை-- அந்தக்‌ காலத்திய நிலைமைகளின்படி - சற்று 
அதிகமானதுதான்‌.  ஸிம்பீர்ஸ்கிலிருந்த விடுதியில்‌ 
நான்‌ முட்டாள்தனமாக நடந்து கொண்டது 
பயட்டுமல்லாமல்‌ ஸவேலிச்சையும்‌ கண்டபடி பேசி 
விட்டேன்‌ என்று மனதில்‌ பட்டது. அதைப்‌ பற்றி 
நான்‌ வருத்தப்பட்டேன்‌. அந்தக்‌ கிழவன்‌ வண்டியின்‌ 
முன்‌ புறத்தில்‌ எனக்கு முதுகைக்‌ காட்டிக்‌ கொண்டு 
வருத்தத்தோடு உட்கார்ந்திருந்தான்‌. அவன்‌ பெரும்‌ 
பாலும்‌ மெளனமாக இருந்தான்‌; ஆனால்‌ எப்பொழு 
அவது அவனிடமிருந்து உறுமல்‌ சத்தம்‌ கேட்கும்‌. 


35 


நான்‌ அவனோடு சமாதானம்‌ செய்து கொள்ள விரும்‌ 
பினேன்‌. ஆனால்‌ எப்படிப்‌ பேசுவது என்று தெரிய 
வில்லை. கடைசியில்‌, ““ஸவேலிச்‌! இப்படி உம்மென்று 
எவ்வளவு காலம்‌ இருக்கப்‌ போறைய்‌? சரி! விடு! 
நாம்‌ சமாதானம்‌ செய்து கொள்வோம்‌. நான்‌ செய்‌ 
தது தவறுதான்‌. அது எனக்கே நன்றாகத்‌ தெரிகிறது. 
நேற்று முட்டாளைப்‌ போல நடந்து கொண்டேன்‌. 
உன்னையும்‌ வீணாகத்‌ திட்டி விட்டேன்‌. இனிமேல்‌ 
இப்படி நடந்து கொள்ள மாட்டேன்‌; நீ சொல்‌ 
வதைக்‌ கேட்கிறேன்‌. இது சத்தியம்‌. கோபத்தை 
விடு. நமக்குள்‌ ஒத்துப்‌ போவோம்‌”' என்று சொன்‌ 
னேன்‌. 

“ஓ! பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌! எஜமான்‌! 
நான்‌ என்‌ மீதுதான்‌ கோபப்பட்டுக்‌ கொண்டிருக்‌ 
கிறேன்‌. எல்லாம்‌ என்னுடைய தவறுதான்‌. உங்களை 
அந்த விடுதியில்‌ கனியே விட்டுப்‌ போயிருக்கக்‌ 
கூடாது. அங்கே மாதாகோவில்‌ ஊழியனின்‌ மனை 
வியை எனக்குத்‌ தெரியும்‌. அவனைப்‌ பார்த்து விட்டு 
வரலாமே என்று போயிருந்தேன்‌. என்ன செய்வது? 
சில நண்பர்களைச்‌ சந்திக்கப்‌: போனால்‌ கடைசியில்‌ 
கம்பி எண்ண நேரலாம்‌?.. நினைக்கவே பயங்கரமாக 
இருக்கிறது! என்னுடைய எஜமானையும்‌ எஜமானி 
யையும்‌ நான்‌ எப்படிச்‌ சந்திப்பேன்‌? தங்கள்‌ குழந்தை 
குடிக்கிறது, சூதாடுகிறது என்று கேள்விப்பட்டால்‌, 
அவர்கள்‌ என்னைப்‌ பற்றி என்ன நினைப்பார்கள்‌?” 
என்று ஆழ்ந்த பெருமூச்சோடு சொன்னான்‌. 

ஸவேலிச்சை சமாதானப்படுத்துவதற்காக இனி 
எக்காலத்திலும்‌ அவனுடைய அனுமதியில்லாமல்‌ ஒரு 
காசு கூடச்‌ செலவழிக்க மாட்டேன்‌ என்று சத்தியம்‌ 
செய்தேன்‌. அவன்‌ படிப்படியாக நிதானமடைந்தான்‌. 


36 


எனினும்‌ திடீரென்று தலையை ஆட்டியபடியே முணு 
படுப்பான்‌. “நூறு ரூபிள்‌! கொஞ்சப்‌ பணமா? : 
மய! பன்‌. 

நாங்கள்‌ போக வேண்டிய இடத்தை நெருங்கிக்‌ 
மவொண்டிருந்தோம்‌. எங்களைச்‌ சுற்றி எங்கு பார்த்‌ 
நாயம்‌ சமவெளிப்‌ பிரதேசம்‌ தெரிந்தது: சிற்சில 
இடங்களில்‌ மணல்‌ மேடுகளும்‌ கிடங்குகளும்‌ காணப்‌ 
(பட்டன. எங்கும்‌ பனி விழுந்திருந்தது. சூரியன்‌ 
பற்றுக்‌ திசையில்‌ மறையப்‌ போகும்‌ நேரம்‌. சறுக்கு 
வண்டு. குறுகலான பாதையில்‌, வண்டித்‌ தடத்தின்‌ 
பிறு சென்று கொண்டிருந்தது, திடீரென்று வண்டிக்‌ 
காரன்‌ ஒரு குறிப்பிட்ட திசையைக்‌ கவலையோடு 
(பார்த்தான்‌. கடைசியில்‌ தன்‌ தலையிலிருந்த தொப்‌ 
(ப! எடுத்துக்‌ கையில்‌ வைத்துக்‌ கொண்டு என்னை 
மீநாக்கிக்‌ திரும்பினான்‌. “ “ஐயா! வண்டியைத்‌ திருப்பி 
விட வாரா??? என்று கேட்டான்‌. 

்‌ 'ருற்காக?'” 

்‌"பருவநிலைமை மாறிவிடும்‌ போல இருக்கிறது. 
பாற்று பலமாக அடிக்கிறது. கழே கிடக்கும்‌ பனியை 
ப்படி இதெறடித்திருக்கிறது, பாருங்கள்‌” என்றான்‌. 

்‌ அப்படியானால்‌ என்ன ஏற்படும்‌?”்‌ 

(21! அங்கே பாருங்கள்‌.” (வண்டிக்காரன்‌ 
சவுக்கை. உயர்த்தி கிழக்குத்‌ திசையைச்‌ சுட்டிக்‌ 
hI IY (wo! . ) 

வெள்ளை ஸ்டெப்பி நிலமும்‌ தெளிவான ஆகா 
பப்பட்‌ பிரிகிறது. வேறொன்றும்‌ எனக்குத்‌ தெரிய 
TTT னு 

்‌ "அங்கே. பாருங்கள்‌-அந்தச்‌ சின்ன மேகத்தை.” 

முங்கி பார்த்த பொழுது தொடுவானத்தில்‌ ஒரு 
பப வெள்ளை மேகத்தைப்‌ பார்த்தேன்‌. முதலில்‌ 


37 


ருஷ்ய டிரோய்கா (மூன்று குதிரைகள்‌ பூட்டப்பட்ட சறுக்கு 
வண்டி). ஏ. அர்லோவ்ஸ்கி வரைந்து அச்சிடப்பட்ட ஓவியம்‌. 1826. 


அது தூரத்திலிருக்கும்‌ குன்று போலவே எனக்குத்‌ 
தோன்றியது. அந்த மேகம்‌ புயல்‌ வரப்‌ போவதைச்‌ 
சுட்டிக்‌ காட்டுகிறது என்று வண்டிக்காரன்‌ விளக்‌ 
கினான்‌. 

இந்தப்‌ பகுதிகளில்‌ பனிப்புயல்கள்‌ அடிக்கும்‌ 
பொழுது, கூட்டமாகச்‌ செல்லும்‌ சறுக்கு வண்டிகளைப்‌ 
பனி மூடிவிடுவதுண்டு என்று நான்‌ கேள்விப்பட்‌ 
டி ருக்கிறேன்‌. வண்டிக்காரன்‌ சொல்கிறபடி வண்‌ 
டியைத்‌ திருப்பி விடுவது நல்லது என்று ஸவேலிச்‌ 
ஆலோசனை கூறினான்‌. ஆனால்‌ காற்று பலமாக அடிப்‌ 
(।தாக எனக்குத்‌ தோன்றவில்லை. எனவே அதற்குள்‌ 
அடுத்த அஞ்சல்‌ நிலையத்துக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்துவிட 
முடியும்‌ என்று நினைத்தேன்‌. குதிரைகளை வேகமாக 
ஒட்டு என்று வண்டிக்காரனுக்கு உத்தரவிட்டேன்‌. 

அவன்‌ கிழக்குத்‌ திசையைத்‌ திரும்பத்‌ திரும்பப்‌ 
பார்த்துக்‌ கொண்டு குதிரைகளை வேகமாக ஓட்‌ 
புனை. அவையும்‌ வேகமாகவே ஓடின. ஆனால்‌ 
காற்று. மென்மேலும்‌ பலமாக வீச ஆரம்பித்தது. 
அந்தச்‌ சிறு மேகம்‌ திடீரென்று பெரிதாகி வானத்தை 
முழுமையாக மூடியது. பனி முதலில்‌ சிறிதாகவும்‌ 
பிறகு பெரிய கட்டிகளாகவும்‌ விழ ஆரம்பித்தது. 
பாற்று ஊளையிட ஆரம்பித்தது. நாங்கள்‌ பனிப்புய 
லில்‌ சிக்கிக்‌ கொண்டோம்‌. ஒரு நிமிடத்தில்‌ வானம்‌ 
இரண்டு போய்‌ பனிக்‌ கடலோடு சங்கமித்தது. 
நிலத்தின்‌ எல்லைக்‌ குறிகள்‌ மறைந்து விட்டன. 
்‌ "பார்த்தீர்களா! எஜமான்‌! ஐயோ கடவுளே! பனிப்‌ 
பயல்‌ வந்து விட்டதே... ..'” என்று புலம்பினான்‌ வண்டிக்‌ 
ப்பன்‌. 

நான்‌ வண்டிக்‌ கூட்டிலிருந்து தலையை வெளியே 
நீட்டிப்‌ பார்த்தேன்‌. ஒரே இருட்டு, பயங்கரமான 


39 


பனிப்புயல்‌. காற்று வெறித்தனமாக ஊனளையிட்டகைக்‌ 
கேட்கும்‌ பொழுது அது திடீரென்று உயிர்‌ பெற்று 
எழுந்து விட்டது போலத்‌ தோன்றியது. ஸவேலிச்‌ 
மீதும்‌ என்‌ மீதும்‌ பனி அப்பி விட்டது. குதிரை 
கள்‌ நடக்க ஆரம்பித்தன; விரைவில்‌ நின்று விட்‌ 
டன. ““வண்டியை ஏன்‌ நிறுத்தி விட்டாய்‌?”” என்று 
பொறுமையில்லாமல்‌ வண்டிக்காரனைக்‌ கேட்டேன்‌. 
“என்ன செய்வது? வழி தெரியவில்லையே'்‌ என்று 
அவன்‌ தன்னுடைய ஆசனத்திலிருந்து கீழே இறங்‌ 
கியபடி பதிலளித்தான்‌. :*“எங்கே இருக்கிறோமென்‌ 
பதே தெரியவில்லை. பாதை மூடியிருக்கிறது. எல்லாப்‌ 
பக்கமும்‌ இருட்டு”: என்றான்‌. நான்‌ அனைத்‌ திட்டிய 
பொழுது ஸவேலிச்‌ அவனுக்குப்‌ பரிந்து பேசினான்‌. 
“அவன்‌ சொன்னதை நீங்கள்‌ கேட்டிருக்க வேண்‌ 
டும்‌. நாம்‌ விடுதிக்குத்‌ திரும்பி புயல்‌ ஓய்கின்ற 
வரை தங்கியிருந்திருக்க வேண்டும்‌. சூடாகத்‌ தேநீர்‌ 
சாப்பிட்டுவிட்டுத்‌ தூங்கி பிறகு புறப்பட்டிருக்கலாம்‌. 
நமக்கு அவசரமான வேலை எதுவுமில்லையே. கல்‌ 
யாணத்துக்கா போரோம்‌?” என்று கோபத்தோடு 
சொன்னான்‌. ஸவேலிச்‌ சொன்னது உண்மைதான்‌. 
நாங்கள்‌ ஆபத்தில்‌ சிக்கிக்‌ கொண்டோம்‌. பனி 
மென்மேலும்‌ அதிகமாக விழுந்து கொண்டிருந்தது. 
வண்டியைச்‌ சுற்றிலும்‌ அதிகமான பனி தேங்கி 
நின்றது. குதிரைகள்‌ கலைகளைக்‌ தொங்கவிட்டபடி 
நின்றன; திடீரென்று சிலிர்த்துக்‌ கொண்டன. 
வண்டிக்காரன்‌ குதிரைகளைச்‌ சுற்றி நடப்பதும்‌, ஏதா 
வது செய்ய வேண்டுமென்பதற்காகக்‌ கடிவாளத்தைச்‌ 
சரி செய்வதுமாக இருந்தான்‌. ஸவேலிச்‌ எதையாவது 
முணுமுணுத்தான்‌. நான்‌ பாதை தென்படுகிறதா 
அல்லது உயிருள்ள எந்த ஜீவராசியின்‌ நடமாட்ட 


40 


மாவது தெரிகிறதா என்று எல்லாத்‌ திசைகளிலும்‌ 
உற்றுப்‌ பார்த்தேன்‌. ஆனால்‌ பனிப்புயலைத்‌ தவிர 
வேறு எதுவும்‌ என்‌ கண்களுக்குப்‌ புலப்படவில்லை... 
திடீரென்று என்னுடைய கண்களில்‌ கறுப்பு நிறத்‌ 
இல்‌ ஒரு பொருள்‌ தென்பட்டது. உடனே வண்டிக்‌ 
காரனைக்‌ கூப்பிட்டேன்‌. ““வண்டிக்காரனே! அதோ 
கறுப்பாகத்‌ தெரிகிறதே, அது என்ன என்று பார்‌!” 
என்று சொன்னேன்‌. ““எஜமான்‌! அது என்ன என்று 
கடவுளுக்குத்தான்‌ தெரியும்‌'” என்று சொல்லிவிட்டு 
அவன்‌ வண்டியில்‌ ஏறி ஆசனத்தில்‌ அமர்ந்தான்‌. 
“அதைப்‌ பார்த்தால்‌ மரமாகவோ, வண்டியாகவோ 
(தெரியவில்லை. அது நகர்வதாகவும்‌ தோன்றுகிறது. 
அது ஓநாயாக இருக்கும்‌, அல்லது மனிதனாகவும்‌ 
இருக்கலாம்‌” என்றான்‌. 

அந்தப்‌ பொருளை நோக்கி வண்டியை ஓட்டு 
மாறு அவனுக்கு உத்தரவிட்டேன்‌. அந்தப்‌ பொருள்‌ 
எங்களை நோக்கி நகர்ந்து வருவது போலவும்‌ தோன்‌ 
றியது. சில நிமிடங்களில்‌ வண்டி அந்த இடத்தை 
அடைந்தது. அங்கே ஒரு மனிதன்‌ நின்று கொண் 
டிருந்தான்‌. ““அடப்பாவி!'? என்று வண்டிக்காரன்‌ 
(சொன்னான்‌. “பாதை எங்கே இருக்கிறதென்று 
உனக்குத்‌ தெரியுமா?” என்று கேட்டான்‌. 

““பாதை இங்கே இருக்கிறது. அதன்‌ மீதுதான்‌ 
நான்‌ நின்று கொண்டிருக்கிறேன்‌. ஆனால்‌ பாதை 
ிதரிந்தால்‌ மட்டும்‌ போதுமா?'' என்றான்‌ அந்த 
வழிப்போக்கன்‌ . | 

“இங்கே பாரப்பா! உனக்கு இந்தப்‌ பகுதியைத்‌ 
ிரரியுமா? நாங்கள்‌ இரவில்‌ தங்குவதற்குத்‌ தகுந்த 
பப்டி ஓர்‌ இடத்துக்கு எங்களைக்‌ கூட்டிக்‌ கொண்டு 
மூராவாயா?'” என்று நான்‌ அவனைக்‌ கேட்டேன்‌. 


41 


எ. புகச்சோவ்‌. 18ம்‌ நூற்றாண்டின்‌ கடைசி 19ம்‌ நூற்றாண்டின்‌ 
தொடக்கத்துக்கு இடையில்‌ வரையப்பட்ட மூல ஓவியத்தை மாதிரி 


யாகக்‌ கொண்டு அச்சிடப்பட்ட ஓவியம்‌. 


““எனக்கு இந்தப்‌ பகுதியை நன்றாகத்‌ தெரியும்‌. 
இந்தக்‌ கடைசியிலிருந்து அந்தக்‌ கடைசி வரை 
குதிரை மீது போயிருக்கிறேன்‌; நடந்து சுற்றியிருக்‌ 
கிறேன்‌. ஒரு தடவையல்ல; பல தடவைகள்‌. ஆனால்‌ 
இந்தப்‌ பனிப்புயலில்‌ எங்கேயும்‌ போகக்‌ கூடாது. 
இருக்கும்‌ இடத்திலேயே இருப்பது தான்‌ நல்லது. 
பனிப்புயல்‌ சீக்ரெமாக நின்றுவிடும்‌. பிறகு வானம்‌ 
வெளுத்துவிடும்‌. அப்போது நட்சத்திரங்களைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டு பிரயாணத்தைத்‌ தொடர முடி 
யும்‌”” என்றான்‌. 

அந்த வழிப்போக்கனின்‌ அமைதியான பதில்‌ 
எனக்கு நம்பிக்கையைத்‌ தந்தது. இன்‌ றிரவை 
ஸ்டெப்பி நிலத்தின்‌ நடுவே கழிக்க வேண்டியது 
தான்‌; கடவுள்தான்‌ நம்மைக்‌ காப்பாற்ற வேண்‌ 
டும்‌ என்று முடிவு செய்தேன்‌. ஆனால்‌ அந்த வழிப்‌ 
போக்கன்‌ திடீரென்று வண்டிக்காரனுக்குப்‌ பக்கத்‌ 
தில்‌ மிகவும்‌ லாவகமாக ஏறி உட்கார்ந்தான்‌. 

““நல்ல வேளை. பக்கத்திலேயே ஒரு வீடு இருக்‌ 
கிறது. வண்டியை வலது பக்கம்‌ திருப்பி நேராக 
ஒட்டு'' என்று வண்டிக்காரனிடம்‌ சொன்னான்‌. 

““வலது பக்கத்தில்‌ ஏன்‌ திருப்ப வேண்டும்‌? 
அங்கே பாதை ஒன்றுமில்லையே. உனக்கென்ன? ஓட்டு 
என்று நீ பாட்டுக்குச்‌ சொல்லி விட்டாய்‌. அடுத்‌ 
வன்‌ வண்டி-அடுத்தவன்‌ குதிரைகள்‌. ஏதேனும்‌ 
ஆபத்து ஏற்பட்டால்‌ நீயா ஈடு செய்யப்‌ போகிருய்‌?”” 
வன்று என்னுடைய வண்டிக்காரன்‌ கோபமாகக்‌ கேட்‌ 
! பன்‌. வண்டிக்காரன்‌ சொல்வது சரி என்று 
எனக்குப்‌ பட்டது. 

“பக்கத்தில்‌ வீடு இருக்கிறதென்று எப்படி 
பிரிந்தது?” என்று அவனைக்‌ கேட்டேன்‌. 


43 


“அந்தத்‌ திசையிலிருந்துதான்‌ காற்றடிக்கிறது. 
அந்தக்‌ காற்றில்‌ புகையிருப்பதை என்‌ மூக்கு சொல்‌ 
கிறது. புகையிருந்தால்‌ பக்கத்தில்‌ நிச்சயமாக ஒரு 
கிராமம்‌ இருக்கிறது” என்று அவன்‌ பதிலளித்தான்‌. 

அவனுடைய அறிவும்‌ கூர்மையான புலன்களும்‌ 
எனக்கு வியப்பைத்‌ தந்தன. அவன்‌ காட்டும்‌ திசை 
யில்‌ வண்டியை ஓட்டுமாறு உத்தரவிட்டேன்‌. பனி 
அதிகமாக விழுந்திருந்த படியால்‌ குதிரைகள்‌ மிகவும்‌ 
சிரமத்தோடு வண்டியை இழுத்துக்‌ கொண்டு சென்‌ 
றன. சில சமயங்களில்‌ பனிப்‌ பொந்துகளில்‌ வண்டி 
சிக்கிக்‌ கொண்டது. கடலில்‌ புயலடிக்கும்‌ பொழுது 
கப்பல்‌ இங்குமங்கும்‌ ஆடுவதைப்‌ போல வண்டி 
இரண்டு பக்கத்திலும்‌ மாறிமாறிச்‌ சாய்ந்து மெது 
வாகப்‌ போய்க்‌ கொண்டிருந்தது. ஸவேலிச்‌ உறுமி 
யபடியே என்‌ மீது அடிக்கடி சாய்ந்து விழுந்தான்‌. 
நான்‌ வைக்கோல்‌ திரையை நன்றாக இழுத்து 
சன்னலை அடைத்தேன்‌. உடலை மூடியிருந்த உரோமக்‌ 
கோட்டை இழுத்து நன்றாகப்‌ போர்த்திக்‌ கொண் 
டேன்‌. வண்டி ஆடி அசைந்து போவதால்‌ ஏற்பட்ட 
சுகத்தில்‌ நான்‌ தூங்க ஆரம்பித்தேன்‌. புயல்‌ காற்‌ 
றின்‌ ஊளைச்‌ சத்தம்‌ எனக்குத்‌ தாலாட்டுப்‌ பாடியது. 

அப்பொழுது நான்‌ கண்ட கனவை என்னால்‌ 
ஒருபோதும்‌ மறக்க முடியவில்லை. என்னுடைய வாழ்க்‌ 
கையில்‌ நடந்த பல விசித்திரமான சம்பவங்களை 
இன்று நினைக்கும்‌ பொழுது அந்தக்‌ கனவு ஒரு 
வகையில்‌ தீர்க்க தரிசனம்‌ கொண்டது என்று கருது 
கிறேன்‌. ஒரு மனிதன்‌ மூட நம்பிக்கைகளை வெறுத்த 
போதிலும்‌, சந்தர்ப்பம்‌ வரும்‌ பொழுது சுலபமாக 
மூட நம்பிக்கைகளுக்கு ஆளாகி விடுவான்‌ என்பதை 
எனது வாசகர்கள்‌ தங்களது அனுபவத்தில்‌ தெரிந்து 


44 


கொண்டிருக்கலாம்‌. எனவே என்னை மன்னிக்குமாறு 
அவார்களைக்‌ கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. 

எனக்கு ஏற்பட்ட உடற்களைப்பில்‌ தூக்கம்‌ சொக்‌ 
தியது. தூக்கத்தின்‌ முதற்‌ கட்டத்தில்‌ யதார்த்த 
நிலை கனவுகளுக்கு இடம்‌ கொடுத்து பிறகு அவற்‌ 
ளோடு இணைந்து தெளிவற்ற பிம்பங்களாக வெளிப்‌ 
படும்‌. நான்‌ அந்த நிலையில்கான்‌ இருந்தேன்‌. 
இன்னும்‌ புயல்‌ அடித்துக்‌ கொண்டிருப்பது போலவும்‌ 
பனி மூடியிருக்கும்‌ ஸ்டெப்பி நிலத்தின்‌ மீது நாங்கள்‌ 
அலைந்து கொண்டிருப்பதாகவும்‌ எனக்குத்‌ தோன்றி 
யது... திடீரென்று எனக்கு முன்னால்‌ ஒரு கதவு 
கெரிந்தது. வண்டி உள்ளே நுழைந்த பொழுது 
அது எங்களுடைய வீடு என்று தெரிந்து கொண்டேன்‌. 
நான்‌ வேகமாக வீட்டுக்குத்‌ இரும்பியிருப்பதை அவ 
புடைய முடிவுக்கு விரோதமாக வேண்டுமென்றே 
ந! ந்து கொண்டதாக நினைத்து என்‌ தகப்பனார்‌ 
அத்திரப்படலாம்‌ என்ற எண்ணம்தான்‌ எனக்கு 
புநலில்‌ தோன்றியது. வண்டியிலிருந்து வேகமாகக்‌ 
மம குதித்தேன்‌. என்‌ தாயார்‌ மிகவும்‌ சோகத்‌ 
பாடு என்னைச்‌ சந்திக்க வருவதைப்‌ பார்த்தேன்‌. 
்‌''உஸ்‌. உன்‌ தகப்பனார்‌ உடல்‌ நிலை மிகவும்‌ மோசமா 
பிரக்கிறது--எந்த நேரத்திலும்‌ மரணம்‌ ஏற்பட 
பம்‌. அவர்‌ உன்னிடம்‌ விடை பெற்றுக்‌ கொள்ள 
விரும்புகிறார்‌!” என்றாள்‌. அதைக்‌ கேட்டு நான்‌ அதிக 
ப பயத்தோடு என்‌ தாயாரைப்‌ பின்‌ தொடர்ந்து 
| ரிக்கி அறைக்குச்‌ சென்றேன்‌. அந்த மங்கலான 
நுறையில்‌ ஒரு படுக்கையைச்‌ சுற்றி ஆண்களும்‌ பெண்‌ 
ட. கவலையோடு நின்று கொண்டிருந்தார்கள்‌. 
நி ்்துமில்லாமல்‌ படுக்கையின்‌ அருகே போனேன்‌. 
ப யார்‌ திரையின்‌ ஒரு முனையைத்‌ தூக்கிக்‌ 


45 


கொண்டு ““அந்திரேய்‌ பெத்ரோவிச்‌, பெத்ரூஷா 
வந்திருக்கிறான்‌. உங்களுக்கு உடம்பு சரியில்லை என்று 
கேள்விப்பட்டதும்‌ அவன்‌ திரும்பி விட்டான்‌. அவனை 
ஆசீர்வதியுங்கள்‌! என்று கூறினாள்‌. நான்‌ முழந்தா 
ளிட்டுக்‌ கொண்டு தோயாளியைப்‌ பார்த்தேன்‌. எதைப்‌ 
பார்த்தேன்‌ தெரியுமா?.. படுக்கையில்‌ என்னுடைய 
குகப்பனாருக்குப்‌ பதிலாக கறுப்பான தாடியுள்ள ஒரு 
விவசாயி படுத்திருந்தான்‌. அவன்‌ என்னை உற்சாக 
மாகப்‌ பார்த்தான்‌. நான்‌ ஒன்றும்‌ புரியாமல்‌ என்‌ 
னுடைய தாயாரைப்‌ பார்த்தேன்‌. “இதற்கென்ன 
அர்த்தம்‌? இந்த நபர்‌ என்னுடைய தகப்பனறாரல்ல. 
ஒரு விவசாயியிடம்‌ நான்‌ எதற்காக ஆசீர்வாதம்‌ 
பெற வேண்டும்‌?” என்று என்‌ தாயாரைக்‌ கேட்‌ 
டேன்‌. “:பெத்ரூஷா! உன்‌ திருமணத்தின்‌ போது 
உன்னுடைய தகப்பனாரின்‌ இடத்தில்‌ இவர்தான்‌ நிற்‌ 
பார்‌. அவர்‌ கையை முத்தமிடு. அவர்‌ உன்னை ஆசீர்‌ 
வதிக்கட்டும்‌...?*? என்றாள்‌. நான்‌ அதை விரும்ப 
வில்லை. பிறகு அந்த விவசாயி படுக்கையிலிருந்து 
எழுந்து, தன்னுடைய முதுகுப்‌ புறத்திலிருந்து ஒரு 
கோடாலியை எடுத்துக்‌ கொண்டு எல்லாப்‌ பக்கங்‌ 
களிலும்‌ அதைச்‌ சுழற்றினான்‌. நான்‌ ஓடப்‌ பார்த்‌ 
தேன்‌... ஆனால்‌ முடியவில்லை. அந்த அறை முழு 
வதும்‌ பிரேதங்கள்‌. நான்‌ அவற்றின்‌ மீது கீழே 
விழுவது போலத்‌ தடுமாறினேன்‌. என்னுடைய கால்‌ 
களைச்‌ சுற்றிலும்‌ இரத்தம்‌ தேங்கி நின்றது... பயங்‌ 
கரமான தோற்றமுள்ள அந்த விவசாயி என்னை 
அன்போடு கூப்பிட்டான்‌. ““பயப்படாதே! என்னிடம்‌ 
வா! உன்னை ஆசீர்வதிக்கிறேன்‌...'' என்றான்‌. நான்‌ 
பயந்த படியே நின்றேன்‌... திடீரென்று நான்‌ விழித்‌ 
துக்‌ கொண்டேன்‌. வண்டி நின்று விட்டது. ஸவேலிச்‌ 


3 


46 


என்னுடைய சட்டைக்‌ கையை இழுத்தபடியே 
“ஐயா! எழுந்திருங்கள்‌. வந்து சேர்ந்து விட்டோம்‌” 
என்றான்‌. 

““வந்து விட்டோமா? எங்கே?'' என்று நான்‌ 
கண்களைக்‌ கசக்கிக்‌ கொண்டு கேட்டேன்‌. 

“விடுதிக்கு வந்து விட்டோம்‌. கடவுள்‌ கருணை 
யால்‌ வண்டி வேலியில்‌ மோதி நின்றது. ஐயா, 
சீக்கிரமாக எழுந்து உள்ளே வாருங்கள்‌. கதகதப்‌ 
பாக இருக்கும்‌” என்றான்‌ ஸவேலிச்‌. 

நான்‌ வண்டியிலிருந்து கீழே குதித்தேன்‌. புயல்‌ வீசிக்‌ 
(கொண்டிருந்த போதிலும்‌ வேகம்‌ குறைந்து விட்‌ 
! து. எங்கும்‌ இருட்டு. விடுதியின்‌ உரிமையாளர்‌ தம்‌ 
முடைய கோட்டின்‌ உள்ளே விளக்கை மறைவாக 
வைத்துக்‌ கொண்டு நுழைவாயிலில்‌ எங்களைச்‌ சந்தித்‌ 
நார்‌. ஒரு சிறு அறையைத்‌ திறந்து காட்டினார்‌. 
அது அடைசலாக இருந்தாலும்‌ சுத்தமாக இருந்தது. 
ஒரு சிறு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. சுவரில்‌ 
ஓரு ரைபிள்‌ துப்பாக்கியும்‌ கஸாக்குகள்‌ அணிகின்ற 
தொப்பியும்‌ மாட்டப்பட்டிருந்தன. 

அந்த விடுதியின்‌ உரிமையாளரான யாயிக்‌ கஸாக்‌ 
ரூக்கு அறுபது வயதிருக்கலாம்‌. அவர்‌ நல்ல ஆரோக்‌ 
யைத்கோடு சுறுசுறுப்பாக இருந்தார்‌. ஸவேலிச்‌ 
மிரர்‌ குயாரிக்கும்‌ பொருள்களோடு உள்ளே 
நுழைந்து நெருப்பு வேண்டுமென்று கேட்டான்‌. அந்த 
பநாத்தில்‌ வேறு எதைக்‌ காட்டிலும்‌ தேநீர்‌ மிகவும்‌ 
அவியம்‌ என்று எனக்குத்‌ தோன்றியது. விடுதி 
உரிமையாளர்‌. மற்ற ஏற்பாடுகளைக்‌ கவனிக்கப்‌ 
வானார்‌. 

“நம்முடைய வழிகாட்டி எங்கே?'' என்று ஸவே 
விர்சைக்‌ கேட்டேன்‌. 


47 


“கனவான்‌ அவர்களே! நான்‌ இங்கே இருக்‌ 
கிறேன்‌” என்று தலைக்கு மேலிருந்து சத்தம்‌ கேட்டது. 

நான்‌ மேலே இருக்கும்‌ பரணைப்‌ பார்த்தேன்‌. 
கறுப்பு நிறத்தில்‌ தாடியும்‌ பிரகாசமான இரண்டு 
கண்களும்‌ தெரிந்தன. 

““ரொம்பக்‌ குளிருகிறதா?'” என்று அவனைக்‌ 
கேட்டேன்‌. 

“இந்தப்‌ பழைய கந்தல்‌ கோட்டை அணிந்‌ 
இருக்கும்‌ பொழுது குளிராமல்‌ என்ன செய்யும்‌? 
நான்‌ ஆட்டு ரோமத்தாலான கோட்டு வைத்திருந்‌ 
தேன்‌. ஆனால்‌ உண்மை என்னவென்றால்‌ நேற்று 
இரவில்‌ மதுக்‌ கடையில்‌ அதை அடகு வைத்துவிட்‌ 
டேன்‌. குளிர்‌ இவ்வளவு அதிகமாக இருக்கும்‌ என்று 
தெரியாது” என்று அவன்‌ பதிலளித்தான்‌. 

அப்பொழுது விடுதி உரிமையாளர்‌ கொதிக்‌ 
கும்‌ சமோவார்‌ பாத்திரத்தோடு உள்ளே வந்தார்‌. 
நான்‌ எங்கள்‌ வழிகாட்டியைத்‌ தேநீர்‌ குடிக்குமாறு 
அழைத்தேன்‌. அவன்‌ பரணிலிருந்து கீழே இறங்‌ 
கினான்‌. அவனுடைய தோற்றம்‌ குறிப்பிடத்தக்கதாக 
எனக்குத்‌ தோன்றியது. அவனுக்கு வயது சுமார்‌ 
நாற்பது இருக்கும்‌. நடுத்தரமான உயரம்‌; ஒல்லியான 
உடம்பு; ஆனால்‌ விசாலமான மார்பு. அவனுடைய 
தாடி கறுப்பாக இருந்தாலும்‌ வெள்ளை உரோமம்‌ 
அங்கங்கே தலை நீட்டியது; அவனுடைய பெரிய 
கண்கள்‌ உயிர்த்துடிப்போடு சுழன்று கொண்டிருந்‌ 
தன. அவனுடைய முகத்தில்‌ கவர்ச்சியான போக்‌ 
கிரித்தனம்‌ இருந்தது. கஸாக்குகள்‌ மாதிரி தலைமுடி 
வெட்டப்பட்டிருந்தது. நைந்து கந்தலான கோட்டை 
அணிந்திருந்தான்‌. கால்‌ சட்டை தாத்தாரியர்கள்‌ 
பாணியில்‌ இருந்தது. நான்‌ தேநீர்க்‌ கோப்பையை 


48 


அவனிடம்‌ நீட்டினேன்‌. அவன்‌ ஒரு வாய்‌ குடித்து 
விட்டு முகத்தைச்‌ சுளித்தான்‌. '“கனவான்‌ அவர்‌ 
களே! தயவு செய்து எனக்கு ஓர்‌ உதவி செய்யுங்‌ 
கள்‌. தேநீர்‌ ஒரு கஸாக்குக்கு ஏற்ற பானமல்ல. 
ஒரு டம்ளர்‌ மது கொண்டுவரச்‌ சொல்லுங்கள்‌” ' 
என்றான்‌. நான்‌ உடனே அவன்‌ விருப்பத்தைப்‌ 
பூர்த்தி செய்தேன்‌. விடுதி உரிமையாளர்‌ அலமாரி 
யிலிருந்து ஒரு பாட்டிலையும்‌ டம்ளரையும்‌ எடுத்துக்‌ 
கொண்டு அவனருகில்‌ வந்தார்‌. அவனை அற்றுப்‌ 
பார்த்தார்‌. “ஓ! நீ மறுபடியும்‌ இந்தப்‌ பகுதியில்‌ 
தான்‌ சுற்றுகிறாயா? என்ன விசேஷம்‌?” என்று கேட்‌ 
டார்‌. எங்களுடைய வழிகாட்டி அவரைப்‌ பார்த்து 
ஏதோ ஒரு அர்த்தத்தோடு கண்களைச்‌ சிமிட்டிக்‌ 
கொண்டு விடுகதையைப்‌ போல பேச ஆரம்பித்தான்‌: 
““காய்கறித்‌ தோட்டத்தைச்‌ சுற்றிப்‌ பறந்தேன்‌, 
சணல்‌ விதைகளைக்‌ கொத்தினேன்‌. காவலிருந்த கிழவி 
கல்லை. விட்டெறிந்தாள்‌. குறி தப்பி விட்டது. 
சரி. இங்கே உங்கள்‌ கதை என்ன?” என்றான்‌. 
“எங்கள்‌ கதைதானே?” என்று விடுதி உரி 
மையாளர்‌ இழுத்துவிட்டு அதே விடுகதை பாணி 
யில்‌ தொடர்ந்தார்‌. ““மாலைப்‌ பிரார்த்தனைக்கு மணி 
அடிக்க வேண்டியதுதான்‌. ஆனால்‌ மதகுருவின்‌ மனைவி 
மாட்டேன்‌ என்கிறாள்‌. ஏனென்றால்‌ மதகுரு எங்கோ 
(2 பாய்விட்டார்‌; பேய்‌ சுற்றி வருறெது'' என்றார்‌. 
““திழவா! நிறுத்து. மழை பெய்தால்‌ காளான்‌ 
பளைக்கும்‌. காளான்‌ இருந்தால்‌ கூடைகள்‌ வந்து 
(ஊரும்‌ என்று அந்த வழிப்போக்கன்‌ சொன்னான்‌. 
!ிறகு மீண்டும்‌ கண்களைச்‌ சிமிட்டிக்‌ கொண்டு, “இப்‌ 
(பாது வயிற்றுப்‌ பட்டையில்‌ கோடாலியைச்‌ 
(சொருகு. காவல்காரன்‌ வருகிறான்‌'்‌ என்றான்‌. 


49 
4 123 


உடனே “கனவான்‌ அவர்களே! உங்களது நலத்துக்‌ 
காக!” என்று சொல்லிக்‌ கொண்டு டம்ளரை எடுத்து 
சிலுவைக்‌ குறியிட்டுவிட்டு, அதிலிருந்த மதுவை ஒரே 
மடக்காகக்‌ குடித்தான்‌. பிறகு எனக்கு வணக்கம்‌ 
தெரிவித்துவிட்டுப்‌ பரணில்‌ ஏறிப்‌ படுத்துக்‌ கொண் 
டான்‌. 

அவர்கள்‌ எதைப்‌ பற்றிப்‌ பேசிக்‌ கொண்டார்கள்‌ 
என்பது அப்பொழுது எனக்குப்‌ புரியவில்லை. ஆனால்‌ 
பிறகு அவர்களிருவரும்‌ 1772ம்‌ வருடத்தில்‌ கலகம்‌ 
செய்து நசுக்கப்பட்ட யாயிக்‌ படைகளைப்‌ பற்றி 
சங்கேதமாகப்‌ பேசிக்‌ கொண்டார்கள்‌” என்பதை 
உணர்ந்தேன்‌. ஸவேலிச்‌ அவர்களுடைய பேச்சை 
மிகுந்த அதிருப்தியோடு கேட்டுக்‌ கொண்டிருந்தான்‌. 
விடுதியின்‌ உரிமையாளரையும்‌ வழிகாட்டியையும்‌ சந்‌ 
தேகத்தோடு மாறி மாறிப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்‌ 
தான்‌. அந்த விடுதி பாதையிலிருந்து வெகு தொலை 
வில்‌, ஸ்டெப்பி நிலத்தின்‌ நடுவில்‌, கிராமங்களிலிருந்து 
வெகு தூரத்தில்‌ அமைந்திருந்தது. அது திருடர்‌ 
களுடைய ரகசியத்‌ தங்குமிடமாகவும்‌ இருக்கலாம்‌. 
ஆனால்‌ எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏனென்றால்‌ 

* யாயிக்‌ படைகள்‌ -யாயிக்‌ நதிக்கரைகளில்‌ (புகச்சோவ்‌ கலகத்‌ 
துக்குப்‌ பிறகு அரசி இரண்டாம்‌ எகதிரீனா இந்த நதியின்‌ பெயரை 
உரால்‌ என்று மாற்றினார்‌) நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கஸாக்கு 
களின்‌ படைகள்‌, 1772 ஐனவரி 12ந்‌ தேதியன்று யாயிக்‌ நகரத்தில்‌ 
ஏற்பட்ட கலகம்‌ கோடை காலத்தின்‌ போது நசுக்கப்பட்டது. 
அதன்‌ பிறகு கஸாக்குகளின்‌ மனநிலையைப்‌ பற்றி ““புகச்சோவின்‌ 
வரலாறு'' என்ற புத்தகத்தில்‌ பூஷ்கின்‌ பின்வருமாறு எழுதினார்‌: 
* “அதற்குப்‌ பிறகு நிலைமை எவ்வாறிருக்கும்‌? மாஸ்கோவை நாம்‌ 
இப்படி உலுக்குவோமா?..' என்று மன்னிப்பளிக்கப்பட்ட கலகக்‌ 
காரர்கள்‌ பேசிக்‌ கொண்டார்கள்‌ ஸ்டெப்பியிலும்‌ நெடுந்தொலை 
விலுள்ள வீடுகளிலும்‌ இரகசியக்‌ கூட்டங்கள்‌ நடைபெற்றன. ஒரு 
புதிய கலகம்‌ ஏற்படும்‌ என்ற அறிகுறிகள்‌ எங்கும்‌ நிலவின. அவர்‌ 
களுக்குத்‌ தலைவர்‌ மட்டும்தான்‌ இல்லை. விரைவில்‌ ஒரு தலைவர்‌ 
தோன்றினார்‌.” _ பார்‌. 


50 


அந்தப்‌ புயலில்‌ நாங்கள்‌ பிரயாணத்தைத்‌ தொடர 
முடியாது. ஸவேலிச்‌ சங்கடப்பட்டது எனக்கு ஒரு 
வகையில்‌ ஆனந்தமாக இருந்தது. அங்கே இரவைக்‌ 
கழிப்பதென்று நான்‌ முடிவு செய்து விட்டேன்‌. 
அங்கிருந்த பெஞ்சின்‌ மீது காலை நீட்டிப்படுத்தேன்‌. 
ஸவேலிச்‌ கணப்புக்குப்‌ பக்கத்தில்‌ படுத்தான்‌. விடுதி 
உரிமையாளர்‌ தரையில்‌ படுத்தார்‌. வெகு சீக்ரெத்‌ 
இல்‌ எல்லோரும்‌ குறட்டை விட ஆரம்பித்தோம்‌. நான்‌ 
மரக்‌ கட்டையைப்‌ போல நன்றாகத்‌ தூங்கினேன்‌. 

மறு நாள்‌ காலையில்‌ நான்‌ தாமதமாக விழித்த 
பொழுது புயல்‌ ஓய்ந்திருந்தது. சூரிய ஒளி பிரகாச 
மாக இருந்தது. அந்த எல்லையற்ற ஸ்டெப்பி நிலத்‌ 
இல்‌ பட்டுக்‌ கம்பளத்தை விரித்தது போல பனி 
(ரிரகாசித்துக்‌ கொண்டிருந்தது. குதிரைகளை வண்டி 
மில்‌ பூட்டினார்கள்‌. விடுதி உரிமையாளரிடம்‌ கணக்‌ 
கைக்‌ கேட்டுப்‌ பணத்தைக்‌ கொடுத்தேன்‌. அவர்‌ 
(பிகவும்‌ குறைவான கொகையைத்தான்‌ கேட்டார்‌. 
வலிச்‌ வழக்கம்‌ போல்‌ மறுப்புச்‌ சொல்லவோ 
ராம்‌ பேசவோ அவசியமில்லை. முந்திய நாளிரவில்‌ 
அவனுக்கு ஏற்பட்ட சந்தேகம்‌ முற்றிலும்‌ மறைந்து 
விட்டது. நான்‌ வழிகாட்டியைக்‌ கூப்பிட்டு அவ 
அடைய உதவிக்கு நன்றி கூறிவிட்டு, அவனிடம்‌ 
பீவாட்கா. மதுவுக்காக ஐம்பது கோபெக்குகள்‌ 
மிவடுக்குமாறு ஸவேலிச்சிடம்‌ சொன்னேன்‌. ஸவேலிச்‌ 
ரகத்தைச்‌ சுளித்தான்‌. * “மதுவுக்கு ஐம்பது கோபெக்கு 
ன? எகற்காக? நாம்‌ அவனை வண்டியில்‌ விடு 
ரிங்க்‌ கூட்டிக்‌ கொண்டு வந்திருக்கிறோம்‌. நீங்கள்‌ 
ப்படி... வேண்டுமானாலும்‌ என்னைத்‌ திட்டுங்கள்‌. 
ஈற்பது.. கோபெக்குகளை வீணாக்க வேண்டுமா? மது 


வருந்துமாறு... எல்லோருக்கும்‌ பணம்‌ கொடுப்ப 


௦1 


தென்றால்‌ கடைசியில்‌ உங்களுக்கு எதுவும்‌ மிஞ்‌ 
சாது'' என்றான்‌. அவனோடு விவாதிப்பதற்கு என்னால்‌ 
முடியவில்லை. பணத்தை நீயே வைத்திரு என்று 
நான்தான்‌ அவனிடம்‌ கொடுத்தேன்‌. அந்த வழி 
காட்டி எங்களை அழிவிலிருந்து காப்பாற்றாவிட்டாலும்‌ 
ஆபத்தான நிலைமையிலிருந்து காப்பாற்றியிருக்கிறான்‌ . 
அவனுக்கு எனது நன்றியைத்‌ தெரிவிக்க முடிய 
வில்லையே என்று வருந்தினேன்‌. “அப்படியானால்‌ 
“அவ 
னுக்கு ஐம்பது கோபெக்குகள்‌ கொடுக்க நீ விரும்ப 
வில்லையென்றால்‌, அவனுக்கு என்னுடைய உடைகளில்‌ 
ஒன்றைக்‌ கொடு. அவனிடம்‌ குளிருக்கு ஏற்ற உடை 
இல்லை. முயல்‌ தோலில்‌ கைக்கப்பட்ட என்னுடைய 
கோட்டை அவனிடம்‌ கொடு'' என்றேன்‌. 


சரி'' என்று நிதானமாகச்‌ சொன்னேன்‌. 


““எஜமான்‌ பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌! அவன்‌ 
அந்தக்‌ கோட்டை அணிந்து கொள்வான்‌ என்று 
நினைக்கிறீர்களா? மதுக்‌ கடைக்குப்‌ போய்‌ அதை 
விற்றுவிட்டுக்‌ குடிப்பான்‌'' என்றான்‌ ஸவேலிச்‌. 

““திழட்டுப்‌ பயலே! நான்‌ அகை விற்கிறேன்‌, 
அல்லது சும்மா இருக்கிறேன்‌. அதைப்‌ பற்றி உனக்‌ 
கென்ன?” என்று வழிப்போக்கன்‌ சொன்னான்‌. ““கன 
வான்‌ தம்முடைய கோட்டை எனக்குத்‌ தர நினைத்‌ 
தால்‌ அது அவருடைய விருப்பம்‌. உன்னைப்‌ போன்ற 
அடிமை அவரிடம்‌ விவாதிப்பதா? பேசாமல்‌ சொன்‌ 
னகைச்‌ செய்‌'' என்றான்‌. 

““போக்கிரிப்‌ பயலே! உனக்கு வெட்கமில்லை? 
அந்தக்‌ குழந்தைக்கு ஒன்றும்‌ தெரியவில்லை. ஏமாளி 
என்பதால்‌ உடனே அகப்பட்டகைச்‌ சுருட்டப்‌ பார்க்‌ 
கிறுயே? ஒரு கனவானுடைய கோட்டு உனக்கு 
எதற்கு? உன்னுடைய பாழாய்ப்‌ போன உடலை 


52 


அதற்குள்‌ நுழைக்க முடியுமா?” என்று ஸவேலிச்‌ 
மகாபத்தோடு கேட்டான்‌. 

“போதும்‌ நிறுத்து. உடனே போய்‌ அந்தக்‌ 
கோட்டை எடுத்துக்‌ கொண்டு வா” என்று நான்‌ 
என்னுடைய பழைய ஆசிரியனிடம்‌ கூறினேன்‌. 

“அட கடவுளே! அந்த முயல்‌ தோல்‌ கோட்டு 
புதுசு! ஒரு குடிகார வழிப்போக்கனுக்கு அகைக்‌ 
(கொடுக்கலாமா? என்று ஸவேலிச்‌ புலம்பினான்‌. 

ஆனால்‌ ஸவேலிச்‌ முயல்‌ தோல்‌ கோட்டைக்‌ 
(கொண்டு வந்து கொடுத்தான்‌. அந்த வழிப்போக்‌ 
கன்‌ அதை அங்கேயே போட்டுப்‌ பார்த்தான்‌. அந்த 
காட்டு எனக்கே பத்தாது. அவனுக்கு அது மிகவும்‌ 
(ரி ப்பாக இருந்தது. எனினும்‌ சிரமப்பட்டு அதை 
பயாட்டிக்‌ கொண்டான்‌. அந்த முயற்சியில்‌ சில இடங்‌ 
களில்‌ தையல்‌ விட்டுப்‌ போனது. தையல்‌ பிய்ந்து 
பப ாாகின்ற சத்தத்தைக்‌ கேட்ட பொழுது ஸவேலிச்‌ 
க்குப்‌ பைத்தியமே பிடித்து விட்டது. என்னுடைய 
அன்பளிப்பு அந்த வழிப்போக்கனுக்கு அதிகமான 
பிழ்ச்சியைத்‌ தந்தது. நாங்கள்‌ புறப்பட்ட பொழுது 
அவன்‌ வண்டி வரை வந்து பணிவோடு என்னை 
வணங்கி; 

“கனவான்‌ அவர்களே! மிக்க நன்றி! உங்களுடைய 
ல்ல குணத்துக்கு ஆண்டவனின்‌ வெகுமதி கிடைக்கும்‌. 
உங்களுடைய அன்பை நான்‌ என்‌ வாழ்க்கை பூராவும்‌ 
பக்க மாட்டேன்‌”? என்றான்‌. அவன்‌ புறப்பட்டான்‌. 
வங்கள்‌ பயணமும்‌ தொடர்ந்தது. ஸவேலிச்சின்‌ அதி 
நூரி நான்‌ சிறிதும்‌ பொருட்படுத்தவில்லை. 
பற்று. வீசிய பனிப்புயலையும்‌, ஆபத்தில்‌ உதவிய 
வழிகபட்டியையும்‌, முயல்‌ கோல்‌ கோட்டையும்‌ 
மிரு நேரத்தில்‌ மறந்து விட்டேன்‌. 


33 


ஒரென்புர்க்‌ நகரத்தை அடைந்ததும்‌ நான்‌ 
ஜெனரலை உடனே போய்ப்‌ பார்த்தேன்‌. அவருடைய 
உயரமான உடலை வயது இன்னும்‌ அதிகமாக வளைத்‌ 
திருந்தது. அவருடைய நீண்ட தலைமுடி முழுவதும்‌ 
நரைத்திருந்தது. அவர்‌ மிகப்‌ பழமையானதும்‌ நிறம்‌ 
மங்கிப்‌ போனதுமான இராணுவ உடையை அணிந்‌ 
திருந்தார்‌. அதைப்‌ பார்க்கும்‌ பொழுது அவரை 
ஆன்னா இயொயானவ்னா காலத்துப்‌ போர்வீரராகவே 
நினைக்கத்‌ தோன்றும்‌. அதோடு அவர்‌ பேச்சில்‌ ஜெர்‌ 
மானிய உச்சரிப்பு அழுத்தமாக இருந்தது. என்‌ 
தகப்பனாராடைய கடிதத்தை அவரிடம்‌ கொடுத்தேன்‌. 
அவர்‌ பெயரைக்‌ கேட்டதும்‌ அவர்‌ என்னை ஏற 
இறங்கப்‌ பார்த்தார்‌. 

““அட கடவுளே! நேற்றுத்தான்‌ அந்திரேய்‌ பெக்‌ 
ரோவிச்சை உன்னைப்‌ போன்ற இளைஞஞைகப்‌ பார்த்‌ 
குது மாதிரி இருக்கிறது. இப்பொழுது பார்‌! அவன்‌ 
மகன்‌ வாட்ட சாட்டமான இளைஞனாக வளர்ந்து 
விட்டான்‌. காலம்‌ எப்படிப்‌ பறக்கிறது!”' என்று 
சொல்லிக்‌ கொண்டு கடிதத்தைப்‌ பிரித்து மெல்லிய 
குரலில்‌ படித்தார்‌. அதைப்‌ படிக்கும்‌ பொழுது 
தம்முடைய கருத்துக்களையும்‌ சொல்லிக்‌ கொண்டே 
படித்தார்‌. “அன்பு மிக்க அந்திரேய்‌ கார்லவிச்‌, 
மாண்புமிக்க தங்களிடம்‌...” இந்தப்‌ பட்டமெல்லாம்‌ 
எதற்கு? சே! அவனுக்கு வெட்கமாயில்லையா? மரி 
யாதை வேண்டியது தான்‌. அனால்‌ பழைய தோழ 
னுக்கு இப்படியா கடிதமெழுதுவது?.. “மாண்புமிக்க 
தங்களிடம்‌”... ஹும்‌... “காலஞ்சென்ற மீல்டு- 
மார்ஷல்‌ மின்‌... £ படையெடுப்பு... மற்றும்‌ 


6 6 


* அதுதான்‌ மினிஹ்‌. 17ம்‌ பக்கத்துக்‌ குறிப்பைப்‌ பார்க்‌ 
கவும்‌. - பார்‌. 


௦4 


கரலீன்கா...”? பலே! அந்தக்‌ காலத்தில்‌ செய்த சேட்‌ 
டைகளை இன்னும்‌ மறக்கவில்லை... “சரி. விஷயத்‌ 
துக்கு வருவோம்‌... என்னுடைய இளம்‌ ராஸ்கலை 
உங்களிடம்‌ அனுப்பியிருக்கிறேன்‌' ... ஹும்‌... “அவனை 
முள்ளம்‌ பன்றித்‌ தோல்‌ கையறைகளால்‌ கவனித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌”... முள்ளம்‌ பன்றித்‌ தோல்‌ கை 
யுறைகள்‌ என்றால்‌ என்ன அர்த்தம்‌? அது ஒரு ருஷ்யப்‌ 
!முமொழியா? அப்படியென்றால்‌ என்னவாக இருக்‌ 
கும்‌??? என்று என்னிடம்‌ கேட்டார்‌. 

“அப்படியென்றால்‌ நீங்கள்‌ என்னை அன்பாக 
நடத்த வேண்டும்‌; அதிகமான கட்டுப்பாடு விதிக்கக்‌ 
கூடாது; எனக்குச்‌ சுதந்திரம்‌ கொடுக்க வேண்டும்‌; 
என்னெ முள்ளம்‌ பன்றித்‌ தோல்‌ கையுறைகளால்‌ 
கவனித்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று அர்த்தம்‌” 
என்று நான்‌ சாதுவாகச்‌ சொன்னேன்‌. 

“ஹும்‌, அப்படியா?.. “அவனைச்‌ சுதந்திரமாக விட 
பவண்டாம்‌”... இல்லை, நீ சொல்லும்‌ அர்த்தம்‌ 
இல்லை போலிருக்கிறகே... “அவனுடைய குடியுரிமைச்‌ 
ஏட'டையும்‌ வைத்திருக்றேன்‌...” எங்கே? ஓ! இதோ 
(இருக்கிறது... “செமியோனவ்ஸ்கி படைப்‌ பிரிவுக்குச்‌ 
(மெய்தி அனுப்ப வேண்டும்‌... நல்லது... நல்லது... 
அனுப்பி விடுவோம்‌... “தங்கள்‌ அந்தஸ்தைப்‌ பற்றிக்‌ 
கவலைப்படாமல்‌ தங்களுடைய பழைய நண்பனும்‌ 


பகூழனுமாகிய நான்‌ தங்களை ஆலிங்கனம்‌ செய்து 


9 


கொள்கிறேன்‌”... ஓ! கடைசியாக... இன்னும்‌ 
மில...'”. கடிதத்தைப்‌ படித்த பிறகு அவர்‌ என்‌ 
வுடைய குடியுரிமைச்‌ சட்டைத்‌ தனியாக எடுத்து 
வைத்தார்‌. “ “உன்‌ தகப்பனார்‌ கேட்டுக்‌ கொண்டபடிச்‌ 


பெய்து விடுவோம்‌. க... படைப்‌ பிரிவில்‌ உன்னை 
அடகொரியாக நியமித்து விடுகிறேன்‌. காலத்தை 


2௦ 


வீணாக்காமல்‌ நீ நாளையே பெலகோர்ஸ்க்‌ கோட்‌ 
டைக்குப்‌ புறப்படு. அங்கேயுள்ள காப்டன்‌ மிரோனவ்‌ 
அன்பும்‌ நேர்மையும்‌ மிகுந்தவர்‌. அவருக்குக்‌ கழ்‌ 
நீ பணியாற்ற வேண்டும்‌. அங்கே நீ உண்மையான 
இராணுவ சேவை செய்ய வேண்டியிருக்கும்‌. கட்டுப்‌ 
பாடும்‌ மிகவும்‌ அவசியம்‌. ஒரேன்புர்கில்‌ நீ செய்யக்‌ 
கடியது ஒன்றுமில்லை. உன்‌ வயதில்‌ சோம்பேறியாக 
இருக்கக்‌ கூடாது. இன்று இரவு உணவுக்கு உன்னை 
எதிர்பார்க்கிறேன்‌'” என்றார்‌. 

என்னுடைய நிலைமை முதலில்‌ மோசமாக இருந்‌ 
குது. இப்பொழுது படுமோசமாகி விட்டது என்பதை 
உணர்ந்தேன்‌. : “தாயாரின்‌ வயிற்றிலிருக்கும்‌ பொழுதே 
என்னைக்‌ காவலர்‌ படையில்‌ சார்ஜென்டாகப்‌ பதிவு 
செய்து என்ன பிரயோசனம்‌? இப்பொழுது என்‌ 
னுடைய நிலைமை என்ன? கிர்கீஸ்‌-கைஸா ஸ்டெப்பி 
யின்‌ எல்லைப்‌ பகுதியில்‌ வெகு தூரத்துக்கு அப்‌ 
பால்‌ உள்ள கோட்டையிலிருக்கும்‌ படையில்‌ நான்‌ 
சேர்ந்து கொள்ள வேண்டும்‌!..”' அன்றிரவில்‌ அந்தி 
ரேய்‌ கார்லவிச்சுடன்‌ நான்‌ உணவருந்தினேன்‌. அவர்‌, 
அவருடைய பழைய அட்ஜூடன்ட்‌, நான்‌ ஆக 
மூன்று போர்கள்‌ மட்டுமே இருந்தோம்‌. அவருடைய 
கறாரான ஜொர்மானியச்‌ சிக்கனம்‌ உணவில்‌ தெரிந்‌ 
தது. நான்‌ அங்கேயிருந்தால்‌ தாம்‌ உணவருந்தும்‌ 
பொழுது சில நேரங்களில்‌ என்னையும்‌ விருந்தினனாகச்‌ 
சோர்த்துக்‌ கொள்ள வேண்டுமே என்ற பயத்தில்‌ தான்‌ 
என்னை அவசரமாகக்‌ கோட்டைக்கு அனுப்புகிருரோ 
என்று நினைத்தேன்‌. மறு நாள்‌ ஜெனரலிடம்‌ விடை 
பெற்றுக்‌ கொண்டு என்‌ படையோடு சேர்ந்து கொள்‌ 
வதற்காகப்‌ புறப்பட்டேன்‌. 


அத்தியாயம்‌ மூன்று 


கோட்டை 


எங்கள்‌ கோட்டை. இது. 
4 உ த்த எங்கள்‌ 
உணவு. 
எங்கள்‌ எதிரிகள்‌ இங்கே வந்தால்‌, 
நிச்சயமாக விருந்து கொடுப்போம்‌: 
வேட்டும்‌ குண்டும்‌ 
வெடிமருந்தும்‌ படைப்போம்‌; நன்றாக 
விருந்து கொடுப்போம்‌. 
படைவீரர்கள்‌ பாடல்‌” 
ஓயா! அவர்கள்‌ பழைய 
மரபைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
மூடன்‌ 


ஓரென்புர்கிலிருந்து நாற்பது வெர்ஸ்டாக்கள்‌ 
(தொலைவில்‌ பெலகோர்ஸ்க்‌ கோட்டை இருந்தது. 
யாயிக்‌ நதியின்‌ உயரமான கரையின்‌ வழியே நாங்‌ 
கள்‌ போக வேண்டும்‌. அந்த ஆற்றில்‌ தண்ணீர்‌ 
இன்னும்‌ உறைய ஆரம்பிக்கவில்லை. ஆற்றின்‌ பனி 
பறுடிய கரைகளுக்கு இடையில்‌ ஓடிய தண்ணீரின்‌ 
கருஞ்சுழிப்பு என்‌ கண்களை உறுத்தியது. ஆற்றின்‌ 
று கரையில்‌ கிர்கீஸ்‌ ஸ்டெப்பி நிலம்‌ நீண்டு பரந்து 
காணப்பட்டது. நான்‌ பெரும்பாலும்‌ சோகமான 


இதைப்‌ பூஷ்கின்‌ எழுதியிருக்கலாம்‌. பற்‌. 


27 


சிந்தனைகளில்‌ மூழ்கியிருந்தேன்‌ . கோட்டைகளில்‌ 
வாழ்க்கை நடத்துவதில்‌ எனக்குச்‌ சிறிதும்‌ விருப்ப 
மில்லை. எனது எதிர்கால மேலதிகாரி காப்டன்‌ மிரோ 
னவ்‌ எப்படி இருப்பார்‌ என்று கற்பனை செய்தேன்‌. 
கடுகடுப்பான தோற்றமும்‌ எதற்கெடுத்தாலும்‌ எரிந்து 
விழுகின்ற குணமும்‌ கொண்ட வயதான அதிகாரி; 
அவருக்கு இராணுவ சேவையைத்‌ தவிர வேறு சிந்‌ 
தனை இருக்காது; நான்‌ சிறு குற்றம்‌ செய்தால்‌ 
கூட உடனே என்னைக்‌ கைது செய்து ரொட்டியும்‌ 
தண்ணீரும்‌ மட்டுமே கொடுக்குமாறு உத்தரவிடக்‌ 
கூடியவராக இருப்பார்‌ என்று கற்பனை செய்கேன்‌. 
மாலை மறைய ஆரம்பித்தது. வண்டி வேகமாகப்‌ 
போய்க்‌ கொண்டிருந்தது. “இங்கிருந்து கோட்டை 
வெகு தூரமா?” என்று வண்டிக்காரனைக்‌ கேட்டேன்‌. 
“இல்லை. அதோ தெரிவதுதான்‌ கோட்டை” என்று 
சொன்னான்‌. நான்‌ அவன்‌ காட்டிய திசையில்‌ கவன 
மாகப்‌ பார்த்தேன்‌. உயரமான கோட்டை மதில்‌ 
களையும்‌ கொத்தளங்களையும்‌ நான்‌ எதிர்பார்த்தேன்‌. 
ஆனால்‌ அங்கே மரத்தால்‌ கட்டப்பட்ட சில வீடுகள்‌ 
மட்டுமே தென்பட்டன; அவற்றைச்‌ சுற்றிலும்‌ உயர 
மான மரக்‌ கட்டைகளைக்‌ கொண்டு வேலி போடப்‌ 
பட்டிருந்தது. பாதையின்‌ ஒரு பக்கத்தில்‌ மூன்று 
அல்லது நான்கு வைக்கோல்‌ போர்கள்‌ இருந்‌ 
தன; அவற்றைப்‌ பாதியளவுக்குப்‌ பனிமூடியிருந் 
தது. மறு பக்கத்தில்‌ சிதிலமாகி வளைந்து போன 
அரவை மில்‌ இருந்தது; அதன்‌ காற்றாடிகள்‌ வளைந்து 
தொங்கிக்‌ கொண்டிருந்தன. “கோட்டை எங்கே 
இருக்கெது?'' என்று நான்‌ ஆச்சரியத்தோடு கேட்‌ 
டேன்‌. “அதுதான்‌ கோட்டை” என்று வண்டிக்‌ 
காரன்‌ அந்தச்‌ சிறிய இராமத்தைச்‌ சுட்டிக்‌ காட்‌ 


58 


டினான்‌. அப்போது வண்டி அந்தக்‌ கிராமத்துக்குள்‌ 
நுழைந்தது. வாயிலில்‌ ஒரு பழைய இரும்பு பீரங்கி 
நிறுத்தப்பட்டிருந்தது. அந்தக்‌ கிராமத்துத்‌ தெருக்‌ 
கள்‌ குறுகலாகவும்‌ வளைந்தும்‌ இருந்தன. பெரும்‌ 
பாலான தாழ்ந்த குடிசைகளில்‌ வைக்கோல்‌ கூரை 
போடப்பட்டிருந்தது. தளகர்த்தரின்‌ வீட்டுக்கு வண்‌ 
டியை ஓட்டுமாறு வண்டிக்காரனிடம்‌ சொன்னேன்‌. 
ஒரு நிமிடத்துக்குப்‌ பிறகு மரத்தால்‌ கட்டப்பட்ட 
சிறிய வீட்டுக்கு முன்னாலிருந்த மேடான இடத்தில்‌ 
வண்டி நின்றது. அந்த வீட்டுக்கு அருகில்‌ மரத்தால்‌ 
கட்டப்பட்ட மாதாகோவில்‌ இருந்தது. 

என்னைச்‌ சந்திப்பதற்கு யாரும்‌ வெளியில்‌ வர 
வில்லை. நான்‌ வாயிலுக்குச்‌ சென்று கதவைத்‌ திறந்து 
உள்ளே நுழைந்தேன்‌. ஒரு காயமடைந்த வயதான 
படைவீரன்‌ மேசையின்‌ மீது உட்கார்ந்திருந்தான்‌. 
அவன்‌ பச்சை நிறமுள்ள இராணுவ உடையின்‌ கைப்‌ 
பகுதியில்‌ ஒரு சிறு நீல நிறத்‌ துணியைத்‌ தைத்துக்‌ 
(கொண்டிருந்தான்‌. அவனிடம்‌ நான்‌ வந்திருப்பதை 
உள்ளே சென்று தெரிவிக்குமாறு கேட்டுக்‌ கொண் 
டேன்‌. ““ஐயா! நீங்கள்‌ உள்ளே போகலாம்‌. அவர்‌ 
கள்‌ உள்ளே இருக்கிறார்கள்‌'' என்று அவன்‌ பதிலளித்‌ 
தான்‌. நான்‌ ஒரு சுத்தமான சிறிய அறைக்குள்‌ 
நுழைந்தேன்‌. அந்த அறை பழங்காலத்திய மரபுப்‌ 
படி அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஒரு மூலையில்‌ தட்டு 
கன்‌, கோப்பைகள்‌ வைப்பதற்கான அலமாரி இருந்‌ 
ரது. அந்த அதிகாரியின்‌ டிப்ளொமா சான்றிதழ்‌ 
ரச்‌ சட்டத்தில்‌ கண்ணாடி போடப்பட்டு சுவரில்‌ 
(கொங்கியது. அதற்கு அருகில்‌ நன்கு வரையப்படாத 
ரில ஓவியங்கள்‌ தொங்கின. ஒரு படம்‌ . கீஸ்திரின்‌ 
படையெடுப்பையும்‌ அடுத்த படம்‌ ஓச்சாக்கவ்‌ படை 


59 


யெடுப்பையும்‌ சித்திரித்தன.* மேலும்‌, ““மணமகளைத்‌ 
கோர்ந்தெடுத்தல்‌'', “பூனையின்‌ மரணம்‌'' என்று 
கலைப்பிடப்பட்ட இரண்டு படங்களும்‌ அங்கே தொங் 
கின. சன்னலின்‌ அருகில்‌ மிகவும்‌ வயதான ஒரு 
பெண்‌ பஞ்சு திணித்த கோட்டு அணிந்து, தலையில்‌ 
சதுரத்‌ துணியைக்‌ கட்டிக்‌ கொண்டு உட்கார்ந்திருந்‌ 
தாள்‌. அவளுக்கு எதிரே ஒரு வயதான, ஒற்றைக்‌ 
கண்‌ இராணுவ அதிகாரி தன்னுடைய இரண்டு 
கைகளையும்‌ நீட்டியபடியே நின்று கொண்டிருந்தார்‌. 
அவள்‌ அவருடைய கைகளில்‌ கம்பளி நூலைச்‌ சுற்றிக்‌ 
கொண்டிருந்தாள்‌. “ஐயா! உங்களுக்கு என்ன வேண்‌ 
டும்‌?₹? என்று அவள்‌ தன்னுடைய வேலையைக்‌ கவ 
னித்தபடியே கேட்டாள்‌. நான்‌ அங்கேயுள்ள படைப்‌ 
பிரிவில்‌ சேருவதற்கு வந்திருக்கிறேன்‌; காப்டனைச்‌ 
சந்திக்க வேண்டும்‌ என்று சொல்லிவிட்டு அந்த ஒற்‌ 
றைக்‌ கண்‌ அதிகாரிதான்‌ காப்டனாக இருப்பார்‌ 
என்ற எண்ணத்தில்‌ அவரை நோக்கித்‌ திரும்பினேன்‌. 
ஆனால்‌ வீட்டு எஜமானி நான்‌ முன்பே நினைத்திருந்த 
உரையைப்‌ பேசுவதற்கு முன்பு குறுக்கிட்டாள்‌. 
““இவான்‌ குஸ்மீச்‌ வீட்டில்‌ இல்லை. அவர்‌ கெராசிம்‌ 
பாதிரியாரைச்‌ சந்திப்பதற்குப்‌ போயிருக்கிறார்‌. அதனா 
லென்ன? நான்‌ அவருடைய மனைவி. உங்களை மகழ்ச்‌ 
சியோடு வரவேற்கிறேன்‌. உட்காருங்கள்‌, ஐயா?” 
என்றாள்‌. பிறகு ஒரு வேலைக்காரியைக்‌ கூப்பிட்டு 
உடனே சார்ஜென்டை அழைத்து வருமாறு உத்தர 


£ ஏழாண்டுப்‌ போர்‌ நடைபெற்ற பொழுது 1758ம்‌ வருடத்தில்‌ 
ருஷ்யத்‌ துருப்புகள்‌ கீஸ்திரின்‌ என்ற கோட்டையை முற்றுகையிட்‌ 
டன. ருஷ்ய-துருக்கி யுத்தத்தின்‌ போது (1735-1739) 1739ம்‌ 
வருடத்தில்‌ துருக்யெர்களுக்குச்‌ சொந்தமான ஓச்சாக்கவ்‌ கோட்‌ 
டையை ருஷ்யத்‌ துருப்புகள்‌ கைப்பற்றின. - பர்‌. 


60 


விட்டாள்‌. அந்த வயதான அதிகாரி தம்முடைய 
ஒற்றைக்‌ கண்ணால்‌ என்னை அக்கறையோடு கவனித்‌ 
தார்‌. ““நீங்கள்‌ முன்பு எந்தப்‌ படைப்‌ பிரிவில்‌ 
இருந்தீர்கள்‌??? என்று கேட்டார்‌. நான்‌ காவலர்‌ 
படையில்‌ இருந்ததாக பதிலளித்தேன்‌. “உங்களைக்‌ 
காவலர்‌ படையிலிருந்து கோட்டைக்கு மாற்றம்‌ செய்‌ 
குது ஏன்‌ என்ற காரணத்கைச்‌ சொல்வீர்களா?” 
என்று மேலும்‌ கேட்டார்‌. என்னுடைய மேலதிகாரி 
களுடைய முடிவின்படி நான்‌ வந்திருப்பதாகச்‌ சொன்‌ 


னேன்‌. ““காவலர்‌ படையில்‌ கட்டுப்‌ பாட்டை மீறி 
யகற்காக இங்கே அனுப்பி வைகத்தார்களா?'' என்று 
அவர்‌ விஷமமாகக்‌ கேட்டார்‌. “போதும்‌. அந்த 


இளைஞரைத்‌ தொந்தரவு செய்யாகே. அவர்‌ களைப்‌ 
ப படைந்திருப்பது தெரியவில்லையா? அவரைச்‌ சும்மா 
விடு!.. கையை நன்றாக நீட்டு...” 
பானைவி சொன்னாள்‌. பிறகு என்னை நோக்கிப்‌ பேசி 
ளை. “ஐயா! எங்கோ ஒரு மூலையில்‌ இருக்கிற 
காட்டைக்கு அனுப்பி விட்டார்களே என்று வருத்தப்‌ 
படாதீர்கள்‌. நீங்கள்‌ இங்கே வருகிற முதல்‌ நபர்‌ 
அல்ல; கடைசி நபராகவும்‌ இருக்கப்‌ போவதில்லை. 
இங்கே பழகிவிட்டால்‌ சரியாகிவிடும்‌. அலெக்சேய்‌ 
இவானவிச்‌ ஷ்வாப்ரினைக்‌ கொலைக்‌ குற்றத்துக்காக 
இங்கே அனுப்பி நான்கு வருடங்களுக்கு மேலாகிறது. 
அவன்‌ ஏன்‌ கொலை செய்தான்‌ என்பது கடவுளுக்குத்‌ 
ரான்‌ தெரியும்‌. அவனும்‌ ஒரு லெப்டினென்டும்‌ 
வபட்களை எடுத்துக்‌ கொண்டு ஊருக்கு வெளியே 
ப ாயிருக்கிறார்கள்‌. ஒருவரையொருவர்‌ வாட்களால்‌ 
ரெருடியிருக்கறோர்கள்‌. திடீரென்று அலெக்சேய்‌ இவா 
விர்‌ ஒரு லெப்டினென்டின்‌ உடலுக்குள்‌ வாளைச்‌ 
(சொருகி விட்டான்‌. இரண்டு பேர்‌ சாட்சி வேறு! 


என்று காப்டன்‌ 


61 


என்ன செய்வது? இந்த மாதிரி யாருக்கும்‌ நடக்‌ 
கலாம்‌!” என்றாள்‌. 

அந்த சமயத்தில்‌ உயரமான இளம்‌ கஸாக்‌ சார்‌ 
ஜென்ட்‌ அறைக்குள்‌ நுழைந்தான்‌. 

““மக்சீமிச்‌! இந்த அதிகாரி தங்குவதற்கு சுத்த 
மான அறையாக ஏற்பாடு செய்‌'' என்றாள்‌. 

““வசிலீசா யெகோரவ்னா! அப்படியே செய்கிறேன்‌. 
இவான்‌ பலிழாயெவ்‌ வீட்டில்‌ இருவரும்‌ தங்க 
லாமா?” என்று கேட்டான்‌. 

““இல்லை, மக்சீமிச்‌! அந்த வீட்டில்‌ ஏற்கெனவே 
அதிகமானவர்கள்‌ இருக்கிறார்கள்‌, பலிழாயெவ்‌ எனக்கு 
நண்பர்‌; நாம்‌ மேலதிகாரிகள்‌ என்பதைப்‌ புரிந்து 
கொண்டவர்‌. இவரை... உங்கள்‌ பெயர்‌ என்ன 
ஐயா? பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌?.. பியோத்தார்‌ 
அந்திரேயெவிச்சை செமியோன்‌ கூஸவ்விடம்‌ கூட்டிக்‌ 
கொண்டுபோ. அந்த ராஸ்கல்தான்‌ என்னுடைய 
காய்கறித்‌ தோட்டத்தில்‌ தன்னுடைய குதிரையை 
ஓட்டியிருக்கிறான்‌. மக்சீமிச்‌! சரிதானே? எல்லாம்‌ சரி 
யாக இருக்கிறதா?” என்று கேட்டாள்‌. 

“கடவுள்‌ தயவால்‌ எல்லாம்‌ அமைதியாக இருக்‌ 
கிறது. கார்ப்போரல்‌ புரோஹரவ்‌ மட்டும்‌ குளி 
யலறையில்‌ உஸ்தீன்யா நிகூலினவிடம்‌ ஒரு சட்டி 
வெந்நீர்‌ சம்பந்தமாக சண்டை போட்டிருக்கிறான்‌ ' * 
என்று அந்த கஸாக்‌ பதிலளித்தான்‌. 

““வொன்‌ இக்னாத்தியெவிச்‌!'' என்று காப்டன்‌ 
மனைவி அந்த ஒற்றைக்‌ கண்‌ அதிகாரியைக்‌ கூப்பிட்‌ 
டாள்‌. :“புரோஹரவ்‌, உஸ்தன்யா இரண்டு போர்களையும்‌ 
கூப்பிட்டு விசாரியுங்கள்‌. தவறு செய்தது யார்‌ என்று 
கண்டுபிடியுங்கள்‌ . சரி. இரண்டு பேருக்குமே 
தண்டனை கொடுங்கள்‌. மக்சீமிச்‌! நீ போகலாம்‌. 


62 


(ரியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌! மக்சீமிச்‌ உங்கள்‌ தங்கு 
ரி! த்தைக்‌ காட்டுவான்‌ '' என்றாள்‌. 

நான்‌ வணக்கம்‌ தெரிவித்துவிட்டு வெளியே வந்‌ 
கன்‌. கோட்டையைச்‌ சேர்ந்த பிரதேசத்தின்‌ கடை 
ஏரியில்‌, ஆற்றின்‌ மேல்‌ கரையில்‌ அமைந்திருந்த வீட்‌ 
டிக்கு சார்ஜென்ட்‌ என்னை அழைத்துக்‌ கொண்டு 
பானான்‌. அந்த வீட்டின்‌ ஒரு பாதியில்‌ செமி 
பமமாான்‌ கூஸவ்‌ தன்னுடைய குடும்பத்தோடு குடி 
பரிருந்தான்‌. மறு பாதி எனக்கு ஒதுக்கப்பட்டது. 
அந்தப்‌ பகுதியை இரண்டாகக்‌ தடுத்து ஓர்‌ அறையை 
வற்படுத்தியிருந்தார்கள்‌. அந்த அறை சுத்தமாக 
(இருந்தது. ஸ்வேலிச்‌ சாமான்களைப்‌ பிரித்து வைத்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. நான்‌ அங்கிருந்த குறுகலான 
என்னல்‌ வழியாக வெளியே பார்த்துக்‌ கொண்டிருந்‌ 
(ன்‌. எனக்கு முன்னால்‌ யாருக்கும்‌ உற்சாகத்தைத்‌ 
மு... முடியாத ஸ்டெப்பி நிலம்‌ காணப்பட்டது. 
வீட்டுக்கு எதிரில்‌ சில குடிசைகள்‌ இருந்தன. அந்தத்‌ 
கருவில்‌ சில கோழிகள்‌ நடமாடிக்‌ கொண்டிருந்தன. 
று கிழவி குடிசை வாசலில்‌ நின்று கையில்‌ ஒரு 
ஈட்டியை வைத்துக்‌ கொண்டு பன்றிகளைக்‌ கூப்பிட்‌ 
| பள்‌. அவை உறுமலோடு அவளை நோக்கி ஓடி 
வந்தன. என்னுடைய இளமைப்‌ பருவத்தைக்‌ கழிப்‌ 
பிற்கு எப்படிப்பட்ட இடம்‌ கிடைத்திருக்கிறது என்‌ 
பரு. நினைத்து நான்‌ மிகவும்‌ வருத்தப்பட்டேன்‌. 
பான்‌. ஏன்னலிலிருந்து முகத்தைத்‌ திருப்பிக்‌ கொண் 
ட்‌. எனக்கு இரவு உணவு வேண்டாம்‌ என்று 
மெொல்லிவிட்டுத்‌ தூங்க ஆரம்பித்தேன்‌. ஸவேலிச்‌ 
பின சொல்லியும்‌ நான்‌ கேட்கவில்லை. “கடவுளே! 
அவா்‌. சாப்பிடாமல்‌ தூங்குகிறாரே! குழந்தைக்கு 
11 ம்பு. சரியில்லாமற்‌ போய்விட்டால்‌ எஜமானியிடம்‌ 


63 


நான்‌ என்ன பதில்‌ சொல்வேன்‌?”' என்று அவன்‌ 
வருத்தத்தோடு சொல்லிக்‌ கொண்டிருந்தான்‌. 
மறு நாள்‌ காலையில்‌ நான்‌ உடையணிந்து 
கொள்ளத்‌ தொடங்கிய பொழுது, கதவைத்‌ திறந்து 
கொண்டு ஓர்‌ இளம்‌ அதிகாரி உள்ளே நுழைந்தார்‌. 
அவர்‌ அதிக உயரமில்லாமல்‌, பழுப்பு நிறத்தில்‌ 
இருந்தார்‌. அவரை அநேகமாக அவலட்சணம்‌ என்றே 
சொல்லிவிடலாம்‌; ஆனால்‌ அவருடைய முகம்‌ மட்டும்‌ 
களையாக இருந்தது. அவர்‌ பிரெஞ்சு மொழியில்‌ 
என்னிடம்‌ பேசினார்‌. ““என்னை மன்னிக்க வேண்டும்‌. 
வழக்கமான சம்பிரதாயங்கள்‌ எதுவுமின்றி நான்‌ உங்‌ 
களைப்‌ பார்க்க வந்திருக்கிறேன்‌. நீங்கள்‌ நேற்று 
வந்த செய்தியைக்‌ கேள்விப்பட்டேன்‌. ஓரு மனித 
முகத்தைப்‌ பார்க்க வேண்டும்‌ என்ற ஆசை என்னை 
உந்தித்‌ தள்ளியது. என்னால்‌ பொறுத்திருக்க முடிய 
வில்லை. இங்கே சிறிது காலம்‌ இருந்த பிறகு என்னு 
டைய உணர்ச்சிகளை நீங்கள்‌ புரிந்து கொள்வீர்கள்‌” 
என்றார்‌. கத்திச்‌ சண்டை போட்டு ஓர்‌ அதிகாரியின்‌ 
உயிரைப்‌ போக்கியதற்காகக்‌ காவலர்‌ படையிலிருந்து 
இங்கே வந்திருக்கும்‌ அதிகாரி இவராகத்தான்‌ 
இருக்கும்‌ என்று நான்‌ ஊகித்துக்‌ கொண்டேன்‌. 
நாங்களிருவரும்‌ அந்த நேரத்திலேயே நண்பர்களாகி 
விட்டோம்‌. ஷ்வாப்ரின்‌ நல்ல அறிவாளியாகத்‌ தோன்‌ 
றினார்‌. அவர்‌ நகைச்‌ சுவையோடு இனிமையாகப்‌ 
பேசக்‌ கூடியவர்‌. தளகர்த்தரையும்‌ அவருடைய குடும்‌ 
பத்தையும்‌ மற்றும்‌ என்‌ தலைவிதியினால்‌ நான்‌ வந்து 
சேர்ந்துள்ள சமூகத்தையும்‌ அதன்‌ சுற்றுப்புறங்‌ 
களையும்‌ அவர்‌ உற்சாகமாக வர்ணித்தார்‌. அதைக்‌ 
கேட்டு நான்‌ பலமாகச்‌ சிரித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. 
அப்போழுது, நேற்று நான்‌ தளகர்த்தர்‌ வீட்டுக்குப்‌ 


64 


போன பொழுது அங்கே முன்‌ அறையில்‌ இராணுவ 
உடையில்‌ ஓட்டுப்‌ போட்டுக்‌ கொண்டிருந்த படை 
வீரன்‌ உள்ளே நுழைந்தான்‌. வசிலீசா யெகோரவ்னா 
என்னைத்‌ தங்களோடு உணவருந்த அழைத்ததாகத்‌ 
(தெரிவித்தான்‌. ஷ்வாப்ரின்‌ என்னை அங்கே கூட்டிக்‌ 
கொண்டுபோகிறேன்‌ என்றார்‌. 

தளகர்த்தரின்‌ வீட்டுக்குப்‌ போகும்‌ வழியில்‌ சதுக்‌ 
கத்தில்‌ சுமார்‌ இருபது வயோதிகர்கள்‌ விறைப்பாக 
நின்று கொண்டிருப்பதைப்‌ பார்த்தோம்‌. அவர்கள்‌ 
குங்களுடைய நீளமான தலைமுடியைச்‌ சடை பின்னி 
பிருந்தார்கள்‌; மூன்று முனைகளை உடைய கொப்பி 
கனை அணிந்திருந்தார்கள்‌. அவர்களுக்கு முன்னே 
கீளகர்த்தர்‌ நின்று கொண்டிருந்தார்‌. அவர்‌ உயர 
(யானவர்‌; வயோதிகர்‌ என்ற போதிலும்‌ சுறுசுறுப்‌ 
!ர்னவராக இருந்தார்‌. வீட்டில்‌ அணிகின்ற உடை 
அணிந்திருந்தார்‌. ஷ்வாப்ரினும்‌ நானும்‌ வருவதைப்‌ 
பார்த்ததும்‌ அவர்‌ எங்களுக்கு அருகே வந்து என்‌ 
விடம்‌ சில வார்த்தைகள்‌ அன்போடு பேசினார்‌. 
ரகு அந்த வயோதிகர்களுக்குத்‌ தொடர்ந்து பயிற்சி 
மிகாடுத்தார்‌. நாங்கள்‌ அங்கே நின்று அதைப்‌ 
பார்க்க விரும்பினோம்‌. ஆனால்‌ அவர்‌ எங்களிடம்‌ 
வீட்டுக்குப்‌ போகுமாறும்‌ தாம்‌ விரைவில்‌ வந்து 
விடுவதாகவும்‌ சொன்னார்‌. ““இங்கே நீங்கள்‌ பார்ப்‌ 
பகுற்கு ஒன்றுமில்லை” * என்றார்‌. 

வசிலீசா யெகோரவனா எங்களை எளிமையான 
உ புரரிப்புடன்‌ வரவேற்றாள்‌; என்னை நெடுங்கால 
யாகப்‌ பழகிய நண்பனைப்‌ போல நடத்தினாள்‌. காயம்‌ 
॥' ட படைவீரனும்‌ வேலைக்காரப்‌ பெண்‌ பலாஷ்‌ 
வும்‌ மேசையில்‌ உணவு வகைகளைக்‌ கொண்டு 
வந்து வைத்தார்கள்‌. ““என்னுடைய இவான்‌ குஸ்மீச்‌ 


65 


தமது அணியினருக்கு இன்று அதிக நேரம்‌ பயிற்சி 
கொடுக்கிறார்‌ போலும்‌! பலாஷ்கா! நீ போய்‌ உடனே 
அவரை வரச்‌ சொன்னேன்‌ என்று சொல்‌. மாஷா 
எங்கே?” என்று அவள்‌ கேட்டாள்‌. உடனே வட்ட 
முகமும்‌ இளஞ்சிவப்புக்‌ கன்னங்களும்‌ கொண்ட ஒரு 
பதினெட்டு வயதுப்‌ பெண்‌ அறைக்குள்‌ நுழைந்‌ 
தாள்‌. அவள்‌ தனது சணல்‌ நிறத்‌ தலை முடியை 
நன்கு சீவி பிரகாசமான காதுகளுக்குப்‌ பின்புறத்தில்‌ 
தொங்கவிட்டிருந்தாள்‌. முதல்‌ பார்வையில்‌ எனக்கு 
அந்தப்‌ பெண்ணை அவ்வளவாகப்‌ பிடிக்கவில்லை. காப்‌ 
டனின்‌ மகள்‌ மாஷா ஓர்‌ அப்பாவிப்‌ பெண்‌ என்று 
ஷ்வாப்ரின்‌ வர்ணித்திருந்த காரணத்தால்‌, நான்‌ 
அவளை ஆர்வத்தோடு கவனிக்கவில்லை. மார்யா இவா 
னவ்னா ஒரு மூலையில்‌ உட்கார்ந்து தையல்‌ செய்து 
கொண்டிருந்தாள்‌. இதற்கிடையில்‌ முட்டைக்கோஸ்‌ 
சூப்‌ கொண்டுவரப்பட்டது. வசிலீசா யெகோரவ்னா 
தன்னுடைய கணவன்‌ இன்னும்‌ வந்து சேராததால்‌ 
அவரைக்‌ கூட்டி வருமாறு பலாஷ்காவை மீண்டும்‌ 
அனுப்பினாள்‌. “ “விருந்தினர்கள்‌ காத்துக்‌ கொண்டிருக்‌ 
கிறார்கள்‌; சூப்‌ ஆறிப்‌ போகிறது என்று எஜமா 
னிடம்‌ சொல்‌. படைப்‌ பயிற்சியை நாளைக்குச்‌ செய்து 
கொள்ளலாம்‌. கடவுள்‌ தயவால்‌ அந்தக்‌ கிழடுகளை 
அதட்டுவதற்கு நாளைக்கு அதிகமான நேரம்‌ கிடைக்கும்‌” 
என்றாள்‌. சிறிது நேரத்தில்‌ காப்டன்‌ அங்கு வந்து 
சேர்ந்தார்‌. அவரோடு அந்த ஒற்றைக்‌ கண்‌ அதி 
காரியும்‌ வந்தார்‌. “மேசையில்‌ உணவை வைத்து 
அதிக நேரமாகி விட்டது. உங்களைக்‌ கூப்பிட்டால்‌ 
சுலபமாக வருவதில்லை. ஏன்‌ இவ்வளவு தாமதம்‌, 
ஐயா?” என்று காப்டன்‌ மனைவி கேட்டாள்‌. “வசி 


லீசா யெகோரவ்னா! என்னுடைய கிழடுகளுக்குப்‌ 


66 


பயிற்சி கொடுத்துக்‌ கொண்டிருந்தேன்‌. வேலை 
அதிகம்‌? என்று இவான்‌ குஸ்மீச்‌ பதிலளித்தார்‌. 
“போதும்‌! அந்தக்‌ கிழடுகளுக்குப்‌ பயிற்சியளிப்பதால்‌ 
என்ன பயன்‌ ஏற்படும்‌? அவர்கள்‌ கற்றுக்‌ கொள்ளப்‌ 
போவதில்லை. சரி. உங்களுக்குத்தான்‌ பயிற்சியைப்‌ 
பற்றி என்ன தெரியும்‌? பேசாமல்‌ வீட்டில்‌ உட்‌ 
கார்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள்‌. அதுவே போது 
மானது. அன்புள்ள விருந்தினர்களே! சாப்பிட ஆரம்‌ 
( ரியுங்கள்‌'' என்றாள்‌. 

நாங்கள்‌ உணவருந்தத்‌ தொடங்கினோம்‌. வசிலீசா 
(யெகோரவ்னா ஒரு வினாடி கூடப்‌ பேச்சை நிறுத்த 
வில்லை. என்னுடைய பெற்றோர்கள்‌ யார்‌? அவர்கள்‌ 
உயிரோடிருக்கிறார்களா? எங்கே வசிக்றொர்கள்‌? அவர்‌ 
கள்‌ சொத்து எவ்வளவு? இப்படி என்னிடம்‌ சரமாரி 
மாகக்‌ கேள்விகள்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தாள்‌. என்‌ 
்பனாரிடம்‌ முந்நூறு பண்ணையடிமைகள்‌ இருக்‌ 
பெழர்கள்‌ என்று கேள்விப்பட்டதும்‌ அவள்‌ மிகவும்‌ 
அ்சரியமடைந்தாள்‌. “கேட்பீர்களா? சில பேர்கள்‌ 
எவ்வளவு பணக்காரர்களாக இருக்கிறார்கள்‌, பார்த்‌ 
பர்கா? நமக்கு ஒரே ஒரு வேலைக்காரப்‌ பெண்‌ - 
பலவாஷ்காதான்‌ இருக்கிறாள்‌, ஐயா! ஆனால்‌ கடவுள்‌ 
வால்‌... நாம்‌ அவ்வளவு மோசமான நிலையில்‌ 
இல்லை... நம்முடைய ஒரே கவலை-மாஷாவைப்‌ 
பற்றித்தான்‌. அவளுக்குக்‌ கல்யாணம்‌ செய்ய வேண்‌ 
புய. பருவம்‌ வந்து விட்டது. அவளுக்குச்‌ சீதனமாக 
வன்ன குரப்‌ போகிறோம்‌? ஒரு சீப்பு, ஒரு துடப்பம்‌, 
பை). வெள்ளிக்‌ காசு (கடவுள்‌ அவளைக்‌ காப்பாற்‌ 
ட்டும்‌). யாராவது நல்ல இளைஞனாகக்‌ டைப்‌ 
பனா? இல்லையென்றால்‌ அந்தப்‌ பெண்‌ வாழ்க்கை 
புபவதும்‌ கன்னியாகவே இருக்க வேண்டியதுதான்‌? ' 


67 


என்றாள்‌. நான்‌ மார்யா இவானவனாவின்‌ பக்கமாகத்‌ 
திரும்பினேன்‌. அவள்‌ முகம்‌ வேதனையால்‌ சிவந்‌ 
திருந்தது. அவளுடைய சண்களிலிருந்து நீர்த்‌ துளி 
கள்‌ உணவுக்‌ தட்டில்‌ விழுந்தன. எனக்கு அவள்‌ 
மீது அனுதாப மேற்பட்டதால்‌ பேச்சை மாற்ற 
முயற்சித்தேன்‌. ““பஷ்கீரியர்கள்‌ நம்முடைய கோட்‌ 
டையைத்‌ தாக்கப்‌ போவதாகக்‌ கேள்விப்பட்டேன்‌” 
என்று சிறிதும்‌ சம்பந்தமில்லாமல்‌ பேசினேன்‌. 
“ஐயா! இந்தச்‌ செய்தியை எங்கே கேள்விப்பட்டீர்‌ 
கள்‌ என்று சொல்வீர்களா?”” என்று இவான்‌ குஸ்மீச்‌ 
விசாரித்தார்‌. ““ஒரென்புர்கில்‌ பேசிக்‌ கொண்டார்‌ 
கள்‌' என்று நான்‌ பதிலளித்தேன்‌. ““பிதற்றல்‌! 
நெடுங்காலமாக இந்தப்‌ பகுதி அமைதியாக இருக்‌ 
கிறது. பஷ்கீரியர்களை ஒடுக்கி விட்டோம்‌; கரக 
ஸியர்களுக்குப்‌ பாடம்‌ கற்பித்து விட்டோம்‌. அவர்‌ 
கள்‌ நமக்குத்‌ தொல்லை கொடுக்க மாட்டார்கள்‌. 
அப்படி யாரும்‌ தொல்லை கொடுத்தால்‌ நான்‌ அவர்‌ 
களை ஓட ஓட விரட்டுவேன்‌. அவர்கள்‌ பத்து வருடங்‌ 
களுக்கு மறக்க முடியாதபடிப்‌ பாடம்‌ புகட்டுவேன்‌' ' 
என்றார்‌ தளகர்த்தர்‌. ““எப்பொழுதும்‌ ஆபத்து வரக்‌ 
கூடிய கோட்டையில்‌ வசிப்பது உங்களுக்குப்‌ பயமாக 
இல்லையா?” என்று வசிலீசா யெகோரவ்னாவைக்‌ கேட்‌ 
டேன்‌. ““எனக்குப்‌ பழக்கமாகிவிட்டது, ஐயா. 
இருபது வருடங்களுக்கு முன்பு இங்கே மாற்றப்பட்‌ 
டோம்‌. ஆரம்பத்தில்‌ இந்தக்‌ கொடியவர்களை நினைத்‌ 
தாலே எனக்குப்‌ பயமாக இருந்தது! அவர்களுடைய 
சிவிங்கி உரோமத்‌ தொப்பிகளைப்‌ பார்த்தால்‌ அல்லது 
அவர்களுடைய பேய்க்‌ கூச்சலைக்‌ கேட்டால்‌ எனக்கு 
உயிரே போய்விடும்‌. உண்மைதான்‌, ஐயா! ஆனால்‌ 
இப்பொழுது எனக்குப்‌ பழகி விட்டது. அந்தக்‌ 


68 


்‌ 


% 
கொலைகாரர்கள்‌ கோட்டைக்குள்‌ வந்து விட்டார்கள்‌ 
என்று இப்பொழுது யாராவது சொன்னால்‌ கூட 
நான்‌ பயப்பட மாட்டேன்‌” என்று அவள்‌ பதிலளித்‌ 
தாள்‌. 
““வசிலீசா யெகோரவனாவுக்கு வீரம்‌ அதிகம்‌. 
அதற்குப்‌ பல சான்றுகளை இவான்‌ குஸ்மீச்‌ சொல்ல 
முடியும்‌'' என்று ஷ்வாப்ரின்‌ பகட்டாகப்‌ பேசினார்‌. 

“ஆமாம்‌! அவள்‌ சில பெண்களைப்‌ போல பயந்த 
சுபாவமுடையவளல்ல”' என்றார்‌ இவான்‌ குஸ்மீச்‌. 

““மார்யா இவானவ்னா எப்படி? தாயாரைப்‌ 
போல வீரம்‌ நிறைந்தவளா?”' என்று நான்‌ கேட்‌ 
டேன்‌. 

““மாஷாவா? இல்லை, அவள்‌ ஒரு கோழை. 
ரைபிள்‌ துப்பாக்கியால்‌ சுடும்‌ பொழுது ஏற்படும்‌ 
சத்தம்‌ கூட அவளுக்குப்‌ பயத்தை உண்டாக்கிவிடும்‌; 
நடுங்கி விடுவாள்‌. இரண்டு வருடங்களுக்கு முன்பு 
என்னுடைய பெயர்‌ சூட்டிய நாள்‌ விழாவின்‌ போது 
பீரங்கியை வெடிக்குமாறு இவான்‌ குஸ்மீச்‌ ஏற்பாடு 
செய்தார்‌. அந்தச்‌ சத்தத்தில்‌ என்னுடைய ' செல்லக்‌ 
குழந்தைக்கு உயிரே போய்‌ விட்டது. அன்றிலிருந்து 
அந்தப்‌ பாழாய்ப்‌ போன பீரங்கியில்‌ வெடிப்பதே 
இல்லை” என்று மார்யா இவானவனாவின்‌ தாயார்‌ 
பதிலளித்தாள்‌. 

நாங்கள்‌ எல்லோரும்‌ சாப்பாட்டை முடித்துவிட்டு 
எழுந்தோம்‌. காப்டனும்‌ அவருடைய மனைவியும்‌ தூங்கு 
வகுற்குப்‌ படுக்கை அறைக்குச்‌ சென்றார்கள்‌. நான்‌ 
ஷ்வாப்ரினுடைய வீட்டுக்குச்‌ சென்று அன்றைய 
மாலைப்பொழுதை அவரோடு கழித்தேன்‌. 


அத்தியாயம்‌ நான்கு 


சண்டை 


““தயவு செய்து, எழுந்து நில்லுங்கள்‌. 
இந்தக்‌ கூர்மையான வாளை ஏதோ 
என்னால்‌ முடிந்த வரை 

உங்கள்‌ மார்பிலே பாய்ச்ச வேண்டும்‌!” 


இனியாழ்னின்‌”* 


சில வாரங்களான பிறகு பெலகோர்ஸ்க்‌ கோட்‌ 
டையில்‌ என்னுடைய வாழ்க்கை சமாளிக்கக்‌ கூடிய 
தாக இருந்தது மட்டுமல்லாமல்‌ உண்மையிலேயே 
இனிமையான தாகவும்‌ மாறியது. குளகர்த்தரின்‌ 
வீட்டில்‌ என்னை அவர்கள்‌ குடும்பத்தில்‌ ஒருவனைப்‌ 
போல அன்போடு நடத்தினார்கள்‌. களகர்த்தர்‌, அவ 
ருடைய மனைவி இருவருமே மிகவும்‌ நல்லவர்கள்‌ 
என்று சொல்லலாம்‌. ஒரு படை வீரரின்‌ மகனான 
இவான்‌ குஸ்மீச்‌ எளிமையும்‌ அன்பும்‌ நேர்மையும்‌ 
நிறைந்தவர்‌. அதிகமான படிப்பு இல்லாவிட்டாலும்‌ 

்‌ தினியாழ்னின்‌ எழுதிய “விந்தையான மனிதர்கள்‌'' (1794) 
என்ற இன்பியல்‌ நாடகத்திலிருந்து மேற்கோள்‌ காட்ட.ப்பட்டிருக்கும்‌ 


வரிகள்‌. = ப-ர்‌. 


70 


அதிகாரியாகப்‌ பதவி உயர்வு பெற்றவர்‌. அவர்‌ 
சுலபமாக வாழ்க்கை நடத்தும்‌ இயல்புடையவரா 
தலால்‌ குடும்பத்தில்‌ அவர்‌ மனைவிக்கு அதிகமான 
செல்வாக்கு ஏற்பட்டிருந்தது. வசிலீசா யெகோரவ்‌ 
னாவுக்கு இராணுவ சேவையைப்‌ பற்றி உயர்வான 
அபிப்பிராயம்‌ கிடையாது; அதுவும்‌ வீட்டு வேலே 
மாதிரியே என்று நினைப்பவள்‌. தம்முடைய சின்ன 
வீட்டைப்‌ போலவே கோட்டையையும்‌ அதிகாரத்‌ 
தோடு நிர்வாகம்‌ செய்து வந்தாள்‌. மார்யா இவா 
னவ்னா விரைவில்‌ என்னைக்‌ கண்டு வெட்கப்படுவதை 
நிறுத்தினாள்‌. நாங்களிருவரும்‌ நண்பர்களானோம்‌. 
அவள்‌ உணர்ச்சியும்‌ இரக்கமும்‌ உள்ள பெண்‌ என்‌ 
பதை நான்‌ கெரிந்து கொண்டேன்‌. என்னையறி 
யாமலே நான்‌ அந்த நல்ல குடும்பத்தில்‌ தனி ஈடு 
பாடு கொள்ள ஆரம்பித்தேன்‌. ஒற்றைக்‌ கண்‌ லெப்‌ 
டினென்ட்‌ இவான்‌ இக்னாத்தியெவிச்சுக்கும்‌ அந்த 
வீட்டின்‌ கலைவிக்கும்‌ தவறான உறவு இருப்பதாக 
ஷ்வாப்ரின்‌ மறைமுகமாகக்‌ குறிப்பிட்டிருந்தாலும்‌ 
அந்த நபரோடும்‌ நான்‌ அன்போடு பழகினேன்‌. 
அந்த எண்ணத்துக்கு எந்த ஆதாரமுமில்லை. எனினும்‌ 
ஷ்வாப்ரின்‌ அதைப்‌ பற்றி சிறிதும்‌ யோசிக்காமல்‌ 
பேசி வந்தார்‌. 

நான்‌ உரிய காலத்துக்குப்‌ பிறகு அதிகாரியாகப்‌ 
பதவி உயர்வு பெற்றேன்‌. என்னுடைய பணிகள்‌ 
கஷ்டமில்லாமல்‌ இருந்தன. கடவுளாலும்‌ கைவிடப்‌ 
பட்ட இந்தக்‌ கோட்டையில்‌ போர்‌ வீரர்‌ அணி 
வகுப்பு இல்லை; படைப்‌ பயிற்சி இல்லை; இரவு 
நேரத்தில்‌ காவல்‌ காக்கும்‌ பழக்கமும்‌ இல்லை. அவ்வப்‌ 
பொழுது தளகர்த்தர்‌ தம்முடைய படையினருக்குத்‌ 
தானாகவே படைப்‌ பயிற்சி கொடுப்பார்‌, எனினும்‌ 


71 


அவர்கள்‌ எல்லோருக்கும்‌ இடது, வலது என்ற வித்‌ 
தியாசத்தைப்‌ புரிந்து கொள்ளத்‌ தெதரியவில்லை. 
எனவே அவர்களில்‌ பெரும்பான்மையினர்‌ தவறு செய்‌ 
துவிடக்‌ கூடாது என்ற பயத்தில்‌ ஒவ்வொரு தடவை 
திரும்புகிற பொழுதும்‌ சிலுவைக்‌ குறி இட்டுக்‌ கொள்‌ 
வார்கள்‌. ஷ்வாப்ரினிடம்‌ சில பிரெஞ்சுப்‌ புத்தகங்‌ 
கள்‌ இருந்தன. நான்‌ அவற்றைத்‌ தொடர்ந்து படித்த 
தனால்‌ எனக்கு இலக்யெ ஆர்வம்‌ ஏற்பட்டது. 
காலை நேரங்களில்‌ புத்தகங்களைப்‌ படிப்பதும்‌ அவற்றை 
மொழிபெயர்ப்பதும்‌ சில சமயங்களில்‌ கவிதை எழுது 
வதுமாக எனக்குப்‌ பொழுது போயிற்று. நான்‌ அதே 
கமாக ஒவ்வொரு நாளும்‌ தளகர்த்தரின்‌ வீட்டில்‌ 
உணவருந்திவிட்டு அங்கேயே பொழுகைக்‌ கழித்‌ 
தேன்‌. சில நாட்களில்‌ கெராசிம்‌ பாதிரியாரும்‌ 
அவருடைய மனைவி அக்குலீனா பம்பீலவ்னாவும்‌ மாலை 
நேரத்தில்‌ அங்கே வருவார்கள்‌. வம்பு பேசுவதில்‌ அந்த 
அம்மையாருக்கு இணையாக அந்த மாவட்டத்தில்‌ 
ஒருவரும்‌ கிடையாது. ஷ்வாப்ரினை நான்‌ தினமும்‌ 
சந்திப்பேன்‌. ஆனால்‌ சிறிது காலத்துக்குப்‌ பிறகு 
அவருடைய பேச்சு எனக்கு அருவருப்பைத்‌ தந்தது. 
தளகர்த்தரின்‌ குடும்பத்தைப்‌ பற்றி அவர்‌ தரக்குறை 
வாகப்‌ பேசுவதும்‌ குறிப்பாக மார்யா இவானவ்‌ 
னாவை ஏளனம்‌ செய்வதும்‌ எனக்குப்‌ பிடிக்கவில்லை. 
நான்‌ பழகுவதற்கு அந்தக்‌ கோட்டையில்‌ வேறு 
எந்த இராணுவ அதிகாரியின்‌ குடும்பமும்‌ இல்லை; 
நானும்‌ அதைப்‌ பற்றிக்‌ கவலைப்படவில்லை. 
பஷ்கீரியர்களைப்‌ பற்றிப்‌ பலவிதமான ஆரூடங் 
கள்‌ சொல்லப்பட்ட போதிலும்‌, அவர்கள்‌ கலகம்‌ 
செய்யக்‌ கூடும்‌ என்ற அறிகுறிகள்‌ இல்லை. இந்தக்‌ 
கோட்டையைச்‌ சுற்றியிருந்த பிரதேசங்களில்‌ அமைதி 


72 


நிலவியது. ஆனால்‌ எங்களுக்கிடையே உடனே 
ஏற்பட்ட பகைமை எங்களது அமைதியான வாழ்க்‌ 
கையைக்‌ குலைத்தது. 

நான்‌ கவிதை எழுத ஆரம்பித்தேன்‌ என்று 
முன்பே குறிப்பிட்டிருக்கிறேன்‌. அந்த ஆரம்பக்‌ கவி 
தைகள்‌ நன்றாகவே அமைந்திருந்தன. சில வருடங்‌ 
களுக்குப்‌ பிறகு அலெக்சாந்தர்‌ பெத்ரோவிச்‌ சும 
ரோக்கவ்‌ ' என்னுடைய கவிதைகளை மிகவும்‌ பாராட்‌ 
டினார்‌. ஒரு சமயம்‌ நான்‌ எழுதிய பாட்டு எனக்கு 
மிகவும்‌ திருப்தியளித்தது. எழுத்தாளர்கள்‌ தாங்கள்‌ 
எழுதியதை யாரிடமாவது படித்துக்‌ காட்ட அடிக்‌ 
கடி ஆசைப்படுகிறார்கள்‌ என்பதும்‌ அதற்கு அபிப்பி 
ராயம்‌ கேட்பது என்று சொல்லிக்‌ கொள்வதும்‌ 
நன்கு தெரிந்த விஷயமே. கோட்டையில்‌ கவிதையை 
ரசிக்கத்‌ தெரிந்த ஒரே நபர்‌ ஷ்வாப்ரின்‌ என்ற 
காரணத்தால்‌ அவரிடம்‌ அந்தப்‌ பாட்டைப்‌ பிரதி 
யெடுத்துக்‌ கொண்டு சென்றேன்‌. முன்னுரையாகச்‌ 
சில வார்த்தைகளைச்‌ சொல்லிவிட்டு, என்னுடைய 
பையிலிருந்து நோட்டுப்‌ புத்தகத்தை வெளியே .எடுத்‌ 
மதன்‌. பின்வரும்‌ கவிதையை வாசித்தேன்‌: 


என்னுடைய காதலை மறக்கப்‌ போகிறேன்‌; 
அழகுமிக்க மாஷாவைப்‌ பிரியப்‌ போகிறேன்‌; 
அன்புமிக்க மாஷாவைப்‌ பிரிந்து சென்றாலே 
எனக்குச்‌ சுதந்திரமான எண்ணங்கள்‌ தோன்றும்‌! 


ஓ! அந்த விழிகளை நான்‌ நேசிக்கிறேன்‌; 
பகலிலும்‌ இரவிலும்‌ எனக்கு அமைதியில்லை; 


£ சுமரோக்கவ்‌ அலெக்சாந்தர்‌ பெத்ரோவிச்‌ (1718-1777)- 
கவிஞா்‌; நாடகாசிரியர்‌; ருஷ்ய மூலச்சிறசுப்புடைய மரபின்‌ தத்துவக்‌ 
மகாட்பாடுகளை விளக்கியவர்‌. ௨ பபர்‌. 


73 


என்னருகில்‌ அவை எப்பொழுதும்‌ பிரகாசிக்கும்‌; 
அவற்றின்‌ ஒளியில்‌ மூழ்கிச்‌ சாகிறேன்‌. 


என்னுடைய வேதனைகளுக்கு மாஷா சாட்சி 
என்னுடைய துயரத்துக்கு அனுதாபம்‌ காட்டு; 
காதல்‌ சங்கிலியால்‌ கட்டுண்ட எனக்கு 

அமைதியைக்‌ கொடுக்க உன்னால்‌ முடியும்‌. “ 


“என்னுடைய பாட்டு எப்படி இருக்கிறது?” ்‌ 
என்று கேட்டேன்‌. ஷ்வாப்ரின்‌ இதை நிச்சயமாகப்‌ 
பாராட்டுவார்‌ என்று நான்‌ மனதுக்குள்‌ எதிர்பார்த்‌ 
தேன்‌. வழக்கமாக என்னை ஊக்குவிக்ன்ற ஷ்வாப்‌ 
ரின்‌ அந்தப்‌ பாட்டு மோசமாக இருப்பதாகச்‌ 
சொன்ன பொழுது எனக்கு அதிகமான கோபம்‌ 
ஏற்பட்டது. 

““ஏன்‌ அப்படிச்‌ சொல்கிறீர்கள்‌?”' என்று என்‌ 
னுடைய கோபத்தை அடக்கிக்‌ கொண்டு கேட்டேன்‌. 

“ஏனென்றால்‌ இந்தப்‌ பாட்டு என்னுடைய ஆசி 
ரியர்‌ வசீலி கிரீலவிச்‌ த்ரேதியக்கோவ்ஸ்கியின்‌ * * காதற்‌ 
கவிதைகளைப்‌ போல இருக்றெது'' என்றார்‌. 

அப்போது அவர்‌ என்னுடைய நோட்டுப்‌ புத்த 
கத்தை வாங்கி அந்தக்‌ கவிதையில்‌ ஒவ்வொரு வரி 
யையும்‌ ஓவ்வொரு சொல்லையும்‌ குறை சொல்ல 


. ““ருஷ்யப்‌ பாடல்களின்‌ தொகுப்பு (புதியதும்‌ முழுமையுமான 
நூல்‌)'' என்ற தலைப்பில்‌ நோவிக்கவ்‌ 1790ம்‌ வருடத்தில்‌ வெளியிட்ட 
புத்தகத்தின்‌ முதல்‌ பகுதியில்‌ உள்ள பாடல்‌; இது சுருக்கப்பட்டும்‌ 
மாற்றியமைக்கப்பட்டும்‌ இங்கே தரப்பட்டிருக்கிறது. --ப-ர்‌. 

** த்ரேதியக்கோவ்ஸ்கி, வசீலி கிரீலவிச்‌ (1703-1769)- 
கவிஞர்‌; மொழிபெயர்ப்பாளர்‌; இலக்யெ விமரிசகர்‌. இவர்‌ எழுதிய 
பாடல்களை அவருடைய சமகாலத்தவர்கள்‌ பெரும்பாலும்‌ ஏளனம்‌ 
செய்தார்கள்‌. அது முழுக்க நேர்மையானகென்று சொல்ல மும்‌ 
யாது. அ பர்‌. 


74 


ஆரம்பித்தார்‌. பிறகு கவிதை எழுதியதற்காக 
என்னைக்‌ கேலி செய்தார்‌. என்னால்‌ அதைத்‌ தாங்கிக்‌ 
கொள்ள முடியவில்லை. நான்‌ அவரிடமிருந்து என்னு 
டைய நோட்டுப்‌ புத்தகத்தைப்‌ பிடுங்கிக்‌ கொண்டு 
இனி எக்காலத்திலும்‌ என்‌ கவிதைகளை அவரிடம்‌ 
காட்ட மாட்டேன்‌ என்றேன்‌. இந்தச்‌ சபதம்கூற 
கேட்டதும்‌ ஷ்வாப்ரின்‌ சிரித்தார்‌. 

““நீ சொன்னபடி இருக்க முடியுமா என்று பார்ப்‌ 
போம்‌. சாப்பாட்டுக்கு முன்பு இவான்‌ குஸ்மீச்சுக்கு 
ஒன்று அல்லது இரண்டு டம்ளர்‌ வோட்கா வேண்‌ 
டும்‌. அது போல ஒரு கவிஞனுக்குக்‌ தன்னுடைய 
கவிதைகளைக்‌ கேட்பதற்கு ஒரு நபர்‌ அவசியம்‌ வேண்‌ 
டும்‌. அது சரி. உன்னுடைய கவிதையில்‌ மாஷா 
என்ற பெண்ணை உயிருக்குயிராகக்‌ காதலிப்பதாகவும்‌, 
அவள்‌ உன்னை இன்பமயமான துன்பங்களுக்கு 
ஆளாக்குவதாகவும்‌ எழுதியிருக்றொயே, அவள்‌ யார்‌? 
மார்யா இவானவனாவாக இருக்காது என்று நம்பு 
கிறேன்‌” என்றார்‌. 

“அது யாராக இருந்தால்‌ உங்களுகென்ன? 
உங்களுடைய அபிப்பிராயமும்‌ ஊகங்களும்‌ எனக்கு 
வேண்டாம்‌” என்று நான்‌ முகத்தைச்‌ சுளித்துக்‌ 
கொண்டு கோபமாகச்‌ சொன்னேன்‌. 

“ஓ! தொட்டால்‌ சுருங்கும்‌ கவிஞர்‌; ஜூக்கெ 
தையான காதலர்‌!” என்று ஷ்வாப்ரின்‌ அலட்சிய 
மாகச்‌ சொன்ன பொழுது எனக்கு மேலும்‌ ஆத்திரம்‌ 
ஏற்பட்டது. ““நண்பன்‌ என்ற முறையில்‌ என்னுடைய 
ஆலோசனையைக்‌ கேட்பது நல்லது. காதலில்‌ நீ 
வெற்றி பெற வேண்டுமானால்‌ கவிதை மட்டும்‌ போது 
மானதல்ல'” என்றார்‌. 

““அப்படி என்றால்‌ என்ன அர்த்தம்‌? நீங்கள்‌ 


75 


சொல்ல விரும்புவதைத்‌ கெளிவாகச்‌ சொல்லுங்கள்‌” 
என்றேன்‌. 

““அப்படியே செய்கிறேன்‌. மாலை மறைகின்ற 
பொழுது மாஷா மிரோனவா உன்னைச்‌ சந்திக்க 
வேண்டுமென்றால்‌ காதற்கவிதை எழுதிப்‌ பயனில்லை. 
அவளுக்கு ஒரு ஜோடி தோடு வாங்கிக்‌ கொடுத்தால்‌ 
போதும்‌. அதைத்தான்‌ சொன்னேன்‌” என்றார்‌. 

இதைக்‌ கேட்ட பொழுது என்னுடைய ரத்தம்‌ 
கொதித்தது. 

“நீங்கள்‌ அவளை இவ்வளவு கேவலமாக நினைப்ப 
குற்குக்‌ காரணம்‌ என்ன?” என்று என்னுடைய 
ஆத்திரத்தை சிரமப்பட்டு அடக்கிக்‌ கொண்டு கேட்‌ 
டேன்‌. 

““ஏனென்றால்‌ அவளுடைய ஒழுக்கத்தைப்‌ பற்றி 
எனக்கு ஏற்கெனவே நன்றாகத்‌ கெரியும்‌'' என்று 
என்னை இகழ்ச்சியாகப்‌ பார்த்தபடியே சொன்னார்‌. 

““போக்கிரியே! நீ சொல்வது பொய்‌! சிறிதும்‌ 
வெட்கமில்லாமல்‌ பொய்‌ சொல்கிறாய்‌: என்று நான்‌ 
அதிக ஆத்திரத்தோடு கத்தினேன்‌. 

ஷ்வாப்ரினுடைய முகம்‌ வெளுத்துப்‌ போய்‌ 
விட்டது. 

“நான்‌ உன்னைச்‌. சும்மா விட மாட்டேன்‌. உனக்குச்‌ 
சவால்‌ விடுகிறேன்‌” என்று என்‌ கையைப்‌ பிடித்த 
படியே சொன்னார்‌. 

“ஓ! நீ எப்பொழுது விரும்புகிருயோ அப்பொ 
முது உன்னோடு சண்டை போடத்‌ தயார்‌!” என்று 
நான்‌ மகிழ்ச்சியோடு பதிலளித்தேன்‌. அந்த நேரத்‌ 
தில்‌ அவனுடைய உடலைக்‌ துண்டு துண்டாக வெட்ட 
வேண்டுமென்று எனக்கு ஆத்திரம்‌ ஏற்பட்டது. 

நான்‌ உடனே இவான்‌ இக்னாத்தியெவிச்சைப்‌ 


76 


பார்ப்பதற்குச்‌ சென்றேன்‌. அவர்‌ தளகர்த்தர்‌ மனைவி 
யின்‌ உத்தரவின்‌ பேரில்‌ ஊசி நூலும்‌ கையுமாக 
உட்கார்ந்திருந்தார்‌. குளிர்‌ காலத்தில்‌ பயன்படுத்து 
வதற்காகக்‌ காளான்களைக்‌ கயிற்றில்‌ சொருகித்‌ 
தொங்கவிடும்‌ வேலையில்‌ ஈடுபட்டிருந்தார்‌. 

““பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌! உள்ளே வாருங்‌ 
கள்‌! நீங்கள்‌ வருவது நல்ல காற்று வீசப்‌ போவதற்கு 
அறிகுறி போலும்‌. வந்த காரியத்தை நான்‌ தெரிந்து 
கொள்ளலாமா??? என்று என்னை வரவேற்றார்‌. 

நான்‌ அலெச்சேய்‌ இவானவிச்சோடு தகராறு 
செய்து கொண்ட விவரத்தைச்‌ சுருக்கமாகத்‌ தெரி 
வித்தேன்‌. எங்களுக்கிடையே சண்டை நடைபெறும்‌ 
பொழுது எனக்கு உதவியாளராக இருக்குமாறு 
அவரைக்‌ கேட்டுக்‌ கொண்டேன்‌. இவான்‌ இக்னாத்‌ 
தியெவிச்‌ நான்‌ சொன்னவற்றைக்‌ கவனமாகக்‌ 
கேட்டார்‌. அவ்வப்பொழுது தமது ஒற்றைக்‌ கண்ணை 
அகலமாக விரித்தார்‌. 

““அலெக்சேய்‌ இவானவிச்சின்‌ உடலில்‌ நீங்கள்‌ 
வாளைச்‌ சொருக விரும்புகிறீர்கள்‌; அதற்கு நான்‌ 
சாட்சியாக இருக்க வேண்டும்‌ என்று கேட்டுக்‌ கொள்‌ 
கிறீர்கள்‌. சரிதானா? உங்களுடைய விருப்பம்‌ அது 
தானே?” என்று கேட்டார்‌. 

“ஆமாம்‌, ஐயா.”' 

““பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌! என்னைக்‌ கடவுள்‌ 
காப்பாற்றட்டும்‌! நீங்கள்‌ என்ன நினைத்துக்‌ கொண் 
டிருக்கிறீர்கள்‌! அலெக்சேய்‌ இவானவிச்சோடு நீங்கள்‌ 
குகராறு செய்து கொண்டீர்கள்‌. அவ்வளவுதானே? 
வார்த்தைகளால்‌ எலும்புகள்‌ நொறுங்குவதில்லை. 
அவர்‌ உங்களைத்‌ திட்டுகிறார்‌. நீங்கள்‌ அவரைத்‌ 
திருப்பித்‌ திட்டுங்கள்‌. அவர்‌ உங்கள்‌ முகத்தில்‌ குத்து 


77 


கருர்‌. நீங்கள்‌ அவர்‌ காதில்‌ அறைந்து விடுங்கள்‌. 
அப்படியே சிறிது நேரம்‌ அவர்‌ காதில்‌ அறைந்து 
விடுங்கள்‌. அப்படியே சிறிது நேரம்‌ சச்சரவு செய்‌ 
யுங்கள்‌. பிறகு பிரிந்து செல்லுங்கள்‌. உங்களிரு 
வரையும்‌ மறுபடி சேர்த்து வைப்பதற்கு நாங்கள்‌ 
இருக்கிறோம்‌. அதற்குப்‌ பதிலாக அவருடைய உடம்‌ 
பில்‌ வாளைச்‌ சொருகுவதால்‌ ஒரு பயனும்‌ ஏற்‌ 
படாது. நீங்கள்‌ அவரைக்‌ கொன்றுவிட்டால்‌ நல்லது 
தான்‌. எனக்கு அலெக்சேய்‌ இவானவிச்சை எப்பொ 
முதுமே பிடிக்காது. ஆனால்‌ அவர்‌ உங்கள்‌ உடம்பில்‌ 
வாளைச்‌ சொருகிவிட்டால்‌ உங்கள்‌ கதி என்னவா 
கும்‌? அப்பொழுது யாரை முட்டாள்‌ என்று சொல்ல 
வேண்டியிருக்கும்‌? யோசித்துப்‌ பாருங்கள்‌'' என்று 
கூறினார்‌. 

அந்த லெப்டினென்டின்‌ நியாயமான வாதம்‌ 
என்னுடைய உறுதியைக்‌ குலைக்கவில்லை. நான்‌ என்‌ 
னுடைய முடிவை மாற்றப்‌ போவதில்லை என்று 

““உங்கள்‌ விருப்பம்‌ போல செய்யுங்கள்‌. எது 
நல்லது என்று தோன்றுகிறதோ, அதைச்‌ செய்யுங்‌ 
கள்‌. அனால்‌ நான்‌ ஏன்‌ அதைப்‌ பார்க்க வர 
வேண்டும்‌? எதற்காக? நான்‌ இது வரை சண்டை 
யைப்‌ பார்த்தது கிடையாது என்று நினைத்தீர்களா? 
துருக்கியர்களையும்‌ ஸ்வீடிஷ்காரர்களையும்‌ எதிர்த்து 
நான்‌ சண்டை போட்டிருக்கிறேன்‌. போதுமான சண்‌ 
டைகளைப்‌ பார்த்து விட்டேன்‌. இனி எதற்கு?” 
என்றார்‌. 

இரண்டு பேர்கள்‌ சவால்‌ விட்டுச்‌ சண்டை 
போடும்‌ பொழுது ஓர்‌ உதவியாளரின்‌ கடமைகளை 
என்னாலியன்ற வரை அவருக்கு விளக்கினேன்‌. ஆனால்‌ 


78 


இவான்‌ இக்னாத்தியெவிச்சுக்கு நான்‌ சொன்னது புரிய 
வில்லை. 

“உங்கள்‌ விருப்பம்‌ போல செய்யுங்கள்‌. ஆனால்‌ 
இந்த விவகாரத்தில்‌ ஒரே ஒரு காரியத்தில்‌ மட்டும்‌ 
நான்‌ ஈடுபடப்‌ போகிறேன்‌. இவான்‌ குஸ்மீச்சிடம்‌ 
உடனே போய்‌, அரசாங்க உத்தரவுகளுக்கு விரோத 
மான ஒரு காரியம்‌ இந்தக்‌ கோட்டையில்‌ நடை 
பெறப்‌ போகிறது என்று தெரிவிப்பேன்‌. அதைத்‌ 
கடுப்பதற்கான நடவடிக்கைகளைத்‌ தளகர்த்தர்‌ எடுக்க 
வேண்டும்‌ என்று வற்புறுத்துவேன்‌...'” என்றார்‌. 

இதைக்‌ கேட்டவுடன்‌ எனக்கு அதிகமான பயம்‌ 
உண்டாகி விட்டது. தளகர்த்தரிடம்‌ தெரிவித்து 
விடாதீர்கள்‌ என்று இவான்‌ இக்னாத்தியெவிச்சைக்‌ 
கேட்டுக்‌ கொண்டேன்‌. நான்‌ மிகவும்‌ வற்புறுத்திய 
பிறகு அவர்‌ தளகர்த்தரிடம்‌ தெரிவிக்க மாட்டேன்‌ 
என்று கடைசியில்‌ உறுதி கொடுத்தார்‌. அதன்‌ 
பிறகுதான்‌ நான்‌ அவரை விட்டுப்‌ பிரிந்தேன்‌. 

அன்றைய மாலை நேரத்தில்‌ வழக்கம்‌ போல 
களகர்த்தரின்‌ வீட்டுக்குப்‌ போயிருந்தேன்‌. என்னைப்‌ 
பற்றி மற்றவர்கள்‌ சந்தேகப்படக்‌ கூடாது என்‌ 
பதற்காகவும்‌ எக்கச்சக்கமான கேள்விகளுக்கு இட 
மளிக்கக்‌ கூடாது என்பதற்காகவும்‌ நான்‌ உற்சாக 
மாகவும்‌ எந்தக்‌ கவலையும்‌ இல்லாதிருப்பது போலவும்‌ 
நடித்தேன்‌. ஆனால்‌ இதே நிலையில்‌ இருக்கும்‌ வேறு 
சிலர்‌ அலட்சியமாக நடந்து கொண்டதாகப்‌ பெரு 
மையாகச்‌ சொல்வதைப்‌ போல என்னால்‌ முடிய 
வில்லை. நான்‌ அன்றைய மாலைப்‌ பொழுதில்‌ மென்‌ 
மையும்‌ உணர்ச்சிக்கனிவும்‌ கலந்த மனோநிலையில்‌ 
இருந்தேன்‌. மார்யா இவானவ்னா என்றைக்குமில்‌ 
லாக தனி அழகோடு விளங்குவதாக நினைத்தேன்‌. 


79 


இதுவே நான்‌ அவளைப்‌ பார்க்கும்‌ கடைசித்‌ தடவை 
யாக இருக்கலாம்‌ என்று கோன்றியதால்‌, என்‌ 
னுடைய கண்களில்‌ ஒரு அலாதியான சோகம்‌ குடி 
கொண்டது. ஷ்வாப்ரினும்‌ அங்கே வந்திருந்தார்‌. 
நான்‌ அவரைத்‌ தனியே கூட்டிக்‌ கொண்டு போய்‌ 
இவான்‌ இக்னாத்தியெவிச்சுக்கும்‌ எனக்கும்‌ நடந்த 
உரையாடலைத்‌ தெரிவித்தேன்‌. ““நமக்கு உதவியாளர்‌ 
கள்‌ தேவையா? அவர்கள்‌ இல்லாமலே நாம்‌ சண்டை 
போடுவோம்‌'்‌' என்று அவர்‌ கண்டிப்பாகக்‌ கூறினார்‌. 
கோட்டைக்கு வெளியே சிறிது தூரத்தில்‌ இருக்கும்‌ 
வைக்கோல்‌ போர்களின்‌ பின்னால்‌ உள்ள இடத்தில்‌ 
சண்டையை வைத்துக்‌ கொள்வதென்றும்‌, மறு நாள்‌ 
காலையில்‌ சரியாக ஏழு மணிக்கு அங்கே இருக்க 
வேண்டுமென்றும்‌ முடிவு செய்தோம்‌. நாங்களிருவரும்‌ 
அதிகமான நட்புணர்ச்சியோடு பேசிக்‌ கொண்டிருந்‌ 
குது போலத்‌ தோன்றவே, இவான்‌ இக்னாத்தியெவிச்‌ 
குமது உற்சாகத்தில்‌ உண்மையைச்‌ சொல்லிவிட்‌ 
டார்‌. 

““அதுதான்‌ சரி!” என்று அவர்‌ மகிழ்ச்சியோடு 
சொன்னார்‌. '“நல்ல சண்டையைக்‌ காட்டிலும்‌ மோச 
மான சமாதானம்‌ எப்போதுமே நல்லது; கெளர 
வத்தைக்‌ காட்டிலும்‌ காயம்‌ இல்லாத உடம்பு 
நல்லது” என்றார்‌. 

““இவான்‌ இக்னாத்தியெவிச்‌! என்ன சொன்னீர்‌ 
கள்‌? நான்‌ சரியாகக்‌ கவனிக்கவில்லை” என்று ஒரு 
மூலையில்‌ உட்கார்ந்து கொண்டு சீட்டை வைத்துக்‌ 
குறி சொல்லிக்‌ கொண்டிருந்த தளகர்த்தரின்‌ மனைவி 
கேட்டாள்‌. 

என்னுடைய முகத்தில்‌ உடனே தோன்றிய அதி 
ருப்தியை இவான்‌ இக்னாத்தியெவிச்‌ கவனித்திருக்க 


80 


வேண்டும்‌; மேலும்‌ எனக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ உறு 
தியை நினைத்ததும்‌ அவருக்குக்‌ குழப்பம்‌ ஏற்பட்டு 
விட்டது. அவரால்‌ பதில்‌ சொல்ல முடியவில்லை. 
இதைக்‌ கண்ட ஷ்வாப்ரின்‌ நிலைமையைச்‌ சமாளிக்க 
முன்வந்தார்‌. 

“நாங்களிருவரும்‌ மீண்டும்‌ நண்பர்களாகி விட்‌ 
டோம்‌ என்பதனால்‌ இவான்‌  இக்னாத்தியெவிச்‌ 
மகிழ்ச்சி அடைகிறார்‌?” என்றார்‌. 

““ஏன்‌? நீங்கள்‌ யாரோடு சண்டை போட்டீர்‌ 
கள்‌?'” என்று கேட்டாள்‌. 

“எனக்கும்‌ பியோத்தர்‌ அந்திரேயெவிச்சுக்கும்‌ 
கவிரமான சச்சரவு ஏற்பட்டது.” 

“எதைப்‌ பற்றி?” 

“ஓர்‌ அற்பமான விஷயம்தான்‌. ஒரு பாட்டைப்‌ 
ப்ற்றி சச்சரவு ஏற்பட்டது, வசிலீசா யெகோரவ்னா”: . 

“ஒரு பாட்டைப்‌ பற்றியா சச்சரவு செய்து 
கொண்டீர்கள்‌? அது அற்பமான விஷயமல்லவா?. . 
(2/ கட்டும்‌. சச்சரவு எப்படி ஆரம்பமாயிற்று?” ்‌ 

““பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌ அவர்‌ சமீபத்தில்‌ 
எழுதிய பாட்டை இன்று என்னிடம்‌ படித்துக்‌ காட்‌ 
புனா. ஆனால்‌ நான்‌ எனக்கு மிகவும்‌ பிரியமான 
மற்றொரு பாட்டைப்‌ பாடினேன்‌: 


காப்டன்‌ மகளே! வீட்டிலே இரு! 
நிலவின்‌ ஒளியில்‌ ஊர்‌ சுற்றாதே” 


எங்களுக்டையே மோதல்‌ ஏற்பட்டது. பியோத்தர்‌ 
““ருஷ்யப்‌ பாடல்களின்‌ தொகுப்பு” என்ற தலைப்பில்‌ 1790ம்‌ 


வருட.த்தில்‌ வெளியிட்ட புத்தகத்திலிருக்கும்‌ பாடலிலுள்ள வரிகள்‌ 
இங்கே தரப்பட்டிருக்கின்றன. _ பர்‌. 


81 
6 323 


அந்திரேயெவிச்சுக்கு அதிகமான கோபம்‌. ஆனால்‌ 
நல்ல வேளையாக அவரவருக்குப்‌ பிடித்தமான 
பாடலைப்‌ பாடுவதற்கு ஒவ்வொருவருக்கும்‌ உரிமை 
யுண்டு என்பது அவருக்கு ஞாபகம்‌ வந்தது. பிரச்‌ 
சினை அதோடு முடிந்து விட்டது'” என்றார்‌. 

ஷ்வாப்ரினின்‌ துணிச்சலைக்‌ கண்டு எனக்குக்‌ 
கோபாவேசமேற்பட்டது. ஆனால்‌ அவருடைய பாட்டில்‌ 
மறைந்திருந்த ஏளனத்தை என்னைத்‌ தவிர யாரும்‌ 
புரிந்து கொள்ளவில்லை. அந்தப்‌ பாடலையும்‌ சிறி 
தும்‌ பொருட்படுத்தவில்லை. பாடல்களைப்‌ பற்றிப்‌ 
பேச ஆரம்பித்தபடியால்‌ பிறகு கவிஞர்களைப்‌ பற்றிப்‌ 
பேசினோம்‌. கவிஞர்கள்‌ எல்லோருமே குடிகாரர்கள்‌; 
ஒழுக்கக்‌ குறைவானவர்கள்‌ என்று தளகர்த்தர்‌ 
சொன்னார்‌. கவிதை எழுதுவது வீணான வேலை; 
இராணுவத்திலிருப்பவர்களுக்குச்‌ சிறிதும்‌ பொருந்‌ 
தாது; எனவே கவிதை எழுதுவதை விட்டுவிடு 
என்று அவர்‌ எனக்கு நட்பு முறையில்‌ ஆலோசனை 
கூறினார்‌. 

ஷ்வாப்ரின்‌ அங்கே உட்கார்ந்திருந்ததை என்னால்‌ 
தாங்கிக்‌ கொள்ள முடியவில்லை. நான்‌ சட்டென்று 
எழுந்து தளகர்த்தரிடமும்‌ அவருடைய குடும்பத்தின 
ரிடமும்‌ விடை பெற்றுக்‌ கொண்டேன்‌. என்னுடைய 
அறைக்குத்‌ திரும்பியதும்‌ என்னுடைய வாளை 
எடுத்து அதன்‌ நுனியின்‌ கூர்மையைச்‌ சோதித்தேன்‌. 
ஸவேலிச்சடம்‌ காலையில்‌ ஆறு மணிக்கு என்னை 
எழுப்புமாறு சொல்லிவிட்டுப்‌ படுக்கையில்‌ படுத்‌ 
தேன்‌. 

மறு நாள்‌ காலையில்‌ குறிப்பிட்ட நேரத்திற்கு 
என்னுடைய எதிரியை எதிர்பார்த்துக்‌ கொண்டு 
வைக்கோற்போருக்குப்‌ பின்னால்‌ நின்று கொண் 


82 


டிருந்தேன்‌. அவரும்‌ சீக்கிரமாகவே வந்து சேர்ந்தார்‌. 
“நம்மை யாரும்‌ தடுத்து விடலாம்‌. எனவே சீக்ரெ 
மாக ஆரம்பிப்போம்‌” என்றார்‌. எங்களுடைய மேலங்கி 
களைக்‌ கழற்றிவிட்டு உள்ளே அணிந்திருந்த உடை 
களோடு இருவரும்‌ நின்றோம்‌. எங்கள்‌ கைகளில்‌ 
வாட்கள்‌ பிரகாசித்தன. திடீரென்று இவான்‌ இக்னாத்‌ 
தியெவிச்சும்‌ நான்கு அல்லது ஐந்து படைவீரர்களும்‌ 
மற்றொரு வைக்கோற்‌ போரின்‌ மறைவிலிருந்து 
வெளிப்பட்டார்கள்‌. நாங்கள்‌ உடனே தளகர்த்‌ 
கரைப்‌ பார்க்க வேண்டும்‌ என்று அவா்‌ சொன்னார்‌. 
அவருடைய உத்தரவுக்கு மனமில்லாமல்‌ கீழ்ப்படிந்‌ 
கோம்‌. எங்களைச்‌ சூழ்ந்து கொண்டு படைவீரர்கள்‌ 
நடந்தார்கள்‌. இவான்‌ இக்னாத்தியெவிச்‌ பகட்டான 
கம்பீரத்தோடு வெற்றி வீரரைப்‌ போல எங்களுக்கு 
முன்னால்‌ நடந்தார்‌. எல்லோரும்‌ கோட்டையை 
நோக்கிச்‌ சென்றோம்‌. 

நாங்கள்‌ தளகர்த்தரின்‌ வீட்டை அடைந்ததும்‌ 
இவான்‌ இக்னாத்தியெவிச்‌ முன்னே சென்று கதவைத்‌ 
திறந்தார்‌. “*நான்‌ அவர்களைக்‌ கொண்டுவந்திருக்‌ 
கிறேன்‌” என்று ஆரவாரமாக அறிவித்தார்‌. வசிலீசா 
க்ப்‌, வெளியில்‌ வந்து எங்களைச்‌ சந்தித்‌ 
தாள்‌. “ஐயா! என்ன இதெல்லாம்‌? ஏன்‌? நம்‌ 
முடைய கோட்டையில்‌ கொலை விழலாமா? 
வொன்‌ குஸ்மீச்‌! இவர்களை உடனே கைது செய்ய 
உத்தர விடுங்கள்‌! பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌! 
அலெக்சேய்‌ இவானவிச்‌! உங்கள்‌ வாட்களை உடனே 
ஒப்படையுங்கள்‌! இந்த நிமிடமே ஒப்படையுங்கள்‌! 
பலாஷ்கா! இந்த வாட்களைக்‌ கொண்டு போய்‌ இருட்‌ 
டறையில்‌ போட்டுப்‌ பூட்டு. பியோத்தர்‌ அந்திரே 
யெவிச்‌! நீங்கள்‌ இப்படி நடந்து கொள்வீர்கள்‌ என்று 


83 


நான்‌ சிறிதும்‌ எதிர்பார்க்கவில்லை. உங்களுக்கு வெட்க 
மாக இல்லையா? அலெக்சேய்‌ இவானவிச்‌ சமா 
சாரம்‌ வேறு. ஒரு படைவீரனைக்‌ கொலை செய்ததற் 
காகத்தானே காவலர்‌ படையிலிருந்து அவரை இங்கே 
மாற்றினார்கள்‌. அவருக்குக்‌ கடவுள்‌ நம்பிக்கையும்‌ 
கிடையாது. ஆனால்‌ நீங்கள்‌ இப்படி நடந்து கொள்ள 
லாமா? அவரைப்‌ போல ஆகப்‌ போகிறீர்களா?'' 
என்று சரமாரியாகப்‌ பொழிந்தாள்‌. 

இவான்‌ குஸ்மீச்‌ தன்னுடைய மனைவி சொன்‌ 
னதை ஓத்துக்‌ கொண்டார்‌. ““‘நான்‌ சொல்வது இது 
தான்‌: வசிலீசா யெகோரவ்னா சொல்வதுதான்‌ சரி. 
சண்டை போடுவதை இராணுவ விதிகள்‌ கட்டாய 
மாகத்‌ தடை செய்கின்றன”? என்று திரும்பத்‌ 
திரும்பச்‌ சொன்னார்‌. இதற்கிடையில்‌ பலாஷ்கா எங்‌ 
களுடைய வாள்களை வாங்கி இருட்டறையில்‌ 
போட்டுப்‌ பூட்டினாள்‌. எனக்குச்‌ சிரிப்பு ஏற்பட்டது. 
ஷ்வாப்ரின்‌ நிலைகுலையாமல்‌ நின்று கொண்டிருந்தார்‌. 
““வசிலீசா யெகோரவ்னா! நான்‌ உங்களுக்கு மரி 
யாதை கொடுக்கத்‌ தயார்‌. ஆனால்‌ நீங்கள்‌ எங்‌ 
களுக்கு நீதிபதியாக விளங்க முடியாது என்பதை 
நான்‌ எடுத்துக்‌ காட்டுவது அவசியம்‌ என்று நினைக்‌ 
கிறேன்‌. இந்த விவகாரத்தை இவான்‌ குஸ்மீச்‌ சிடம்‌ 
விட்டு விடுங்கள்‌. என்ன செய்ய வேண்டும்‌ என்பது 
அவருக்குத்‌ தெரியும்‌” என்று காட்டமாகச்‌ சொன்னார்‌. 
“ஐயா! என்ன சொல்கிறீர்கள்‌? கணவனும்‌ மனைவி 
யும்‌ ஒரே உடல்‌, ஒரே உயிர்‌ தானே? இவான்‌ 
குஸ்மீச்‌! ஏன்‌ சும்மா இருக்கிறீர்கள்‌? ஏதாவது உத்‌ 
கரவு கொடுங்கள்‌. இவர்களைக்‌ கைது செய்து வெவ்‌ 
வேறு அறைகளில்‌ போடுங்கள்‌. அவர்களைப்‌ பிடித்‌ 
திருக்கும்‌ பேய்‌ ஓடுகிற வரை அவர்களுக்கு ரொட்‌ 


84 


டியும்‌ தண்ணீரும கொடுக்கட்டும்‌. அவர்கள்‌ என்ன 
(ரிமாயச்சித்தம்‌ செய்ய வேண்டும்‌ என்பதை கெராசிம்‌ 
பாதிரியார்‌ சொல்லட்டும்‌. தங்களுடைய பாவச்‌ 
செயலுக்கு வருத்தம்‌ தெரிவிப்பதோடு கடவுள்‌ தங்‌ 
களை மன்னிக்குமாறு அவர்கள்‌ பகிரங்கமாகக்‌ கேட்டுக்‌ 
(மொள்ள வேண்டும்‌” என்றாள்‌. 

இவான்‌ குஸ்மீச்சுக்கு என்ன நடவடிக்கை 
எடுப்பதென்று தெரியவில்லை. மார்யா இவானவனாவின்‌ 
யகம்‌ வெளுத்துப்‌ போய்‌ விட்டது. புயல்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாகக்‌ குறைந்தது. தளகர்த்தரின்‌ மனைவி 
மிரானமடைந்தாள்‌. நாங்கள்‌ ஒருவரை ஒருவர்‌ 
புறத்தும்‌ கொடுக்க வேண்டுமென்று வற்புறுத்தினாள்‌. 
பலாஷ்கா எங்களுடைய வாட்களைக்‌ கொண்டு வந்து 
(கொடுத்தாள்‌. நாங்களிருவரும்‌ வீட்டை விட்டுப்‌ 
(///ன பொழுது நண்பர்களாகி விட்டது போலவே 
மதான்றியது. இவான்‌ இக்னாத்தியெவிச்‌ எங்களைப்‌ 
(ரின்‌ தொடர்ந்து வந்தார்‌. ““தளகர்த்தரிடம்‌ சொல்ல 
பட்டேன்‌ என்று என்னிடம்‌ உறுதி கொடுத்து 
விட்டுப்‌ பிறகு அவரிடம்‌ புகார்‌ செய்து விட்டீர்களே. 
அருற்காக நீங்கள்‌ வெட்கப்படவில்லையா?”' என்று 
பான்‌ அவரைக்‌ கேட்டேன்‌. “இவான்‌ குஸ்மீச்சிடம்‌ 
பான்‌ சொல்லவில்லை என்பது கடவுளுக்குத்‌ தெரியும்‌. 
வியி யெகோரவ்னா என்னிடமிருந்து எல்லா 
விவபங்களையும்‌ கிரகித்துக்‌ கொண்டாள்‌. தளகர்த்‌ 
பரக்கத்‌ தெரியாமலேயே மற்ற ஏற்பாடுகளைச்‌ செய்‌ 
ள்‌. எனினும்‌ நல்ல முடிவு ஏற்பட்டதற்கு நாம்‌ 
உண்ட வனுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும்‌ என்று 
இவான்‌. இக்னாத்தியெவிச்‌ பதிலளித்தார்‌. இப்படிச்‌ 
பொன்ன பிறகு அவர்‌ போய்விட்டார்‌. நானும்‌ 
ஏூவாப்ரினும்‌ மட்டுமே அங்கு நின்று கொண்டிருந்‌ 


85 


தோம்‌. :“நமக்குள்‌ ஏற்பட்டிருக்கும்‌ சச்சரவு இப்படி 
முடிவதில்‌ அர்த்தமில்லை' என்று நான்‌ சொன்னேன்‌. 
““அம்‌. இது சரியான முடிவு அல்ல. உங்களுடைய 
அகம்பாவத்துக்கு நீங்கள்‌ இரத்தம்‌ சிந்துவது அவ 
சியம்‌. ஆனால்‌ இனிமேல்‌ அவர்கள்‌ நம்மைக்‌ கண்‌ 
காணிப்பார்கள்‌. சில நாட்களுக்காவது நாம்‌ நண்பர்‌ 
களைப்‌ போல நடிக்க வேண்டும்‌. போய்வருகிறேன்‌” ' 
என்றார்‌ ஷ்வாப்ரின்‌. ஒன்றுமே நடக்காததைப்‌ போல 
நாங்கள்‌ பிரிந்து சென்றோம்‌. 

நான்‌ தளகர்த்தரின்‌ வீட்டுக்கு மீண்டும்‌ திரும்‌ 
பினேன்‌. வழக்கம்‌ போல மார்யா இவானவ்னாவின்‌ 
அருகில்‌ உட்கார்ந்தேன்‌. இவான்‌ குஸ்மீச்‌ வெளியே 
சென்றிருந்தார்‌. வசிலீசா யெகோரவ்னா வீட்டு வேலை 
களை மும்முரமாகக்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 
நாங்களிருவரும்‌ தணிவான குரலில்‌ பேசிக்‌ கொண்‌: 
டோம்‌. மார்யா இவானவ்னா எனக்கும்‌ ஷ்வாப்ரி 
னுக்கும்‌ ஏற்பட்ட சச்சரவின்‌ விளைவாக அவர்களிடம்‌ 
ஏற்பட்ட கவலையை என்னிடம்‌ அன்போடு தெரிவித்‌ 
தாள்‌. 

““நீங்கள்‌ இருவரும்‌ வாட்சண்டை போடப்‌ 
போகிறீர்கள்‌ என்று கேள்விப்பட்ட பொழுது எனக்கு 
மயக்கம்‌ வருவது போல இருந்தது. ஆண்கள்‌ எவ்‌ 
வளவு விசித்திரமானவர்கள்‌! யாரோ ஒரு வார்த்தை 
சொன்னதற்காக, அதிலும்‌ சில நாட்களில்‌ மறந்து 
போகக்‌ கூடிய ஒரு வார்த்தைக்காக அவர்கள்‌ ஒரு 
வரையொருவர்‌ கொலை செய்யத்‌ துணிந்து விடு 
கிறார்கள்‌. தங்களுடைய வாழ்க்கையையும்‌ மனச்‌ 
சாட்சியையும்‌ பலி கொடுக்கத்‌ தயாராவது மட்டு 
மல்ல, அவர்களை உயிருக்குயிராக நேசிப்பவர்களின்‌ 
நலத்தையும்‌... ஆனால்‌ உங்களால்‌ இது ஏற்பட்டிருக்‌ 


86 


காது என்று நம்புகிறேன்‌. அலெக்சேய்‌ இவானவிச்‌ 
கான்‌ இதற்குக்‌ காரணமாக இருந்திருக்க வேண்‌ 
டும்‌” என்றாள்‌. 

““மார்யா இவானவ்னா! நீங்கள்‌ ஏன்‌ அப்படி 
நினைக்கிறீர்கள்‌?” 

“எனக்குத்‌ தெரியாது... அவர்‌ எப்பொழுதுமே 
என்னை ஏளனமாகப்‌ பேசுகிறார்‌! எனக்கு அவரைப்‌ 
பிடிக்கவில்லை; அவரை நினைத்தாலே அருவருப்பு உண்‌ 
டாகிறது. ஆனால்‌ அவர்‌ என்னை வெறுக்கிறார்‌ என்றால்‌ 
நான்‌ மிகவும்‌ வருத்தப்‌ படுவேன்‌. இது விசித்திர 
மாகத்‌ தோன்றலாம்‌. நான்‌ மிகவும்‌ கவலைப்படு 
வேன்‌.” 

““மார்யா இவானவனனா! அவருக்கு உங்கள்‌ மீது 
பிரியமுண்டா? உங்களுடைய கருத்தைச்‌ சொல்லுங்‌ 
கள்‌.” 

மார்யா இவானவ்னா வெட்கமடைந்தாள்‌. 

““அவருக்கு என்‌ மீது பிரியம்‌ உண்டு என்று 
நினைக்கிறேன்‌ ”' என்று அவள்‌ தயங்கியபடியே பதி 
லளித்தாள்‌. 

““நீங்கள்‌ அப்படி நினைக்கக்‌ காரணமென்ன?” ' 

““அவர்‌ என்னைத்‌ திருமணம்‌ செய்து கொள்ள 
விரும்புவதாகக்‌ கூறியதுண்டு.: ' 

“அப்படியா! உங்களைத்‌ திருமணம்‌ செய்து 
கொள்ள விரும்புவதாகச்‌ சொன்னாரா? எப்பொழுது?” ' 

““சென்ற வருடத்தில்‌. நீங்கள்‌ இங்கே வருவதற்கு 
இரண்டொரு மாதங்களுக்கு முன்பு.” 

“நீங்கள்‌ அதற்கு ஒத்துக்‌ கொள்ளவில்லையா?” ' 

““ஆமாம்‌. அலெக்சேய்‌ இவானவிச்‌ கெட்டிக்‌ 
காரர்தான்‌; நல்ல குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌; அவ 
ருக்குச்‌ சொத்துக்களும்‌ இருக்கின்றன. எனினும்‌ 


87 


மாதாகோவிலில்‌ திருமணச்‌ சடங்குகளின்‌ போது அவ 
ரோடு சேர்ந்து நிற்பதற்கும்‌ எல்லோர்‌ முன்னிலை 
யிலும்‌ அவரை முத்தமிடுவதற்கும்‌ என்‌ மனம்‌ 
ஒப்பவில்லை. .. உலகத்தையே எனக்குத்‌ தருவதாகச்‌ 
சொன்னாலும்‌ நான்‌ அதைச்‌ செய்ய மாட்டேன்‌, 
செய்ய மாட்டேன்‌!'' என்றாள்‌. 

மார்யா இவானவ்னா கெரிவித்த செய்திகள்‌ 
என்‌ கண்களைத்‌ திறந்தன என்றுதான்‌ சொல்ல வேண்‌ 
டும்‌. அதற்குப்‌ பிறகுதான்‌ எனக்குப்‌ பல விஷயங்கள்‌ 
கெளிவாகப்‌ புரிந்தன. அவளைப்‌ பற்றிப்‌ பேசுகின்ற 
பொழுதெல்லாம்‌ ஷ்வாப்ரின்‌ தொடர்ந்து வெறுப்‌ 
பைக்‌ கக்கியது ஏன்‌ என்பது இப்பொழுது எனக்குப்‌ 
புரிந்தது. எங்களிருவருக்கும்‌ இடையில்‌ ஏற்பட்டுக்‌ 
கொண்டிருந்த பரஸ்பர அன்பை அவர்‌ கவனித்‌ 
திருக்க வேண்டும்‌. எனவே அதை ஆரம்பத்திலேயே 
கிள்ளிப்போட வேண்டுமென்று விஷமத்தனமாக 
நடந்து கொண்டிருக்கிறார்‌. எங்களுடைய சச்சர 
வுக்குக்‌ காரணமான அன்று அவர்‌ சொன்ன வார்த்‌ 
தைகளை நினைத்துப்‌ பார்த்தேன்‌. அவை அருவருப்‌ 
பானவை மட்டுமல்ல; ஒரு பெண்ணை மிகவும்‌ இழி 
வான வகையில்‌ அவதூறு செய்கின்ற வார்த்தை 
கள்‌. அகம்பாவத்தால்‌ மற்றவர்களை அவதூறு செய்‌ 
கின்ற ஷ்வாப்ரினுக்குச்‌ சரியான தண்டனை கொடுக்க 
வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ என்‌ மனதில்‌ வேரூன்‌ 
றியது. நல்ல சந்தர்ப்பம்‌ வரட்டும்‌ என்று நான்‌ 
பொறுமையில்லாமல்‌ காத்திருந்தேன்‌. 

அதிக நாட்கள்‌ காத்திருக்க வேண்டிய அவசியம்‌ 
எனக்கு இல்லாமற்போய்‌ விட்டது. மறு நாள்‌ 
காலையில்‌ நான்‌ அறையில்‌ உட்கார்ந்து ஒரு இரங்‌ 
கற்பா எழுதிக்‌ கொண்டிருந்தேன்‌. என்னுடைய 


88 


இறகுப்‌ பேனாவின்‌ மேல்முனையைக்‌ கடித்துக்‌ கொண்டு 
பொருத்தமான சொற்களை யோசித்துக்‌ கொண்டிருந்‌ 
கேன்‌. அந்த நேரத்தில்‌ சன்னலுக்குக்‌ கீழேயிருந்த 
சுவரில்‌ ஷ்வாப்ரின்‌ தட்டினார்‌. நான்‌ பேனாவை 
வைத்துவிட்டு வாளை எடுத்துக்‌ கொண்டு வெளியே 
போனேன்‌. ““நாம்‌ எதற்காக சண்டையைத்‌ கள்ளிப்‌ 
போட வேண்டும்‌? இப்பொழுது யாரும்‌ நம்மை வேவு 
பார்க்கவில்லை. ஆற்றங்கரைக்குப்‌ போகலாம்‌. அங்கே 
யாரும்‌ நம்மைப்‌ பார்க்க முடியாது'' என்று சொன்‌ 
னார்‌. நாங்களிருவரும்‌ ஆற்றங்கரையை நோக்கி, 
வளைந்து போகின்ற ஒரு பாதையில்‌ மெளனமாக 
நடந்தோம்‌. ஆற்றங்கரைக்கு வந்ததும்‌ ஓர்‌ இடத்‌ 
தில்‌ நின்று கொண்டு உறைகளிலிருந்து வாட்களை 
உருவினோம்‌. ஷ்வாப்ரினுக்கு வாட்சண்டையில்‌ அனு 
பவம்‌ அதிகம்‌; ஆனால்‌ அவரைக்‌ காட்டிலும்‌ அதிக 
மான துணிச்சலும்‌ வலிமையும்‌ என்னிடம்‌ உண்டு. 
மேலும்‌ ஓரு காலத்தில்‌ இராணுவத்தில்‌ பணி 
யாற்றியவரான என்னுடைய முன்னாள்‌ அசிரியர்‌ திரு 
வாளர்‌ பப்ரே வாட்‌ சண்டையில்‌ எனக்குக்‌ கொஞ்சம்‌ 
பயிற்சி கொடுத்திருந்தார்‌. அந்தப்‌ பயிற்சி இந்த 
நேரத்தில்‌ எனக்குக்‌ கை கொடுத்தது. நான்‌ அவ்‌ 
வளவு திறமையோடு வாட்சண்டை செய்வேன்‌ என்று 
ஷ்வாப்ரின்‌ எதிர்பார்த்திருக்க முடியாது. வெகு 
நேரம்‌ வரை ஒருவராலும்‌ அடுத்தவருக்குக்‌ காய 
மேற்படுத்த முடியவில்லை. கடைசியில்‌ ஷ்வாப்ரி 
னுக்குச்‌ சோர்வு ஏற்படுவதை உணர்ந்து நான்‌ முழு 
பலத்தோடு அவரைத்‌ தாக்கனைன்‌. அநேகமாகத்‌ 
குண்ணீருக்குள்‌ அவரைத்‌ கள்ளிவிட்டேன்‌. திடீ 
ரென்று யாரோ என்‌ பெயரைச்‌ சொல்லி பலமாகக்‌ 
கூப்பிடும்‌ சத்தம்‌ கேட்டது. நான்‌ அந்தத்‌ திசையில்‌ 


89 


திரும்பிய பொழுது மலைப்‌ பாதையில்‌ ஸவேலிச்‌ வேகமாக 
என்னை நோக்கி ஓடி வருவதைப்‌ பார்த்தேன்‌... 
அந்த நேரத்தில்‌ ஷ்வாப்ரின்‌ எனது மார்பில்‌ வேகமாக 
வாளைச்‌ சொருகவே எனது வலது தோள்பட்டையில்‌ 
அது ஆழமாகப்‌ பாய்ந்தது. நான்‌ சுய நினைவை 
இழந்து கீழே விழுந்தேன்‌. 


அத்தியாயம்‌ ஐந்து 
காதல்‌ 


அழகுப்‌ பெண்ணே! 

உனக்கு இன்னும்‌ வயசு வரவில்லை. 

உன்‌ அப்பாவைக்‌ கேள்‌, 

உன்‌ அம்மாவைக்‌ கேள்‌, 

அழகுப்‌ பெண்ணே! 

உன்‌ அப்பாவைக்‌ கேள்‌, 

உன்‌ அம்மாவைக்‌ கேள்‌, 

உறவுக்காரர்களைக்‌ கேள்‌, 

அழகுப்‌ பெண்ணே! 

அறிவு வரும்‌ வரை காத்திரு, 

சீதனம்‌ சேரும்‌ வரை காத்திரு. 
நாட்டுப்‌ பாடல்‌” 

என்னைக்‌ காட்டிலும்‌ உயர்ந்தவனைப்‌ 

பார்த்தால்‌ என்னை மறப்பாய்‌; 

என்னைக்‌ காட்டிலும்‌ தாழ்ந்தவனைக்‌ 

கண்டால்‌ என்னை நினைப்பாய்‌. 
நாட்டுப்‌ பாடல்‌“ 


எனக்குச்‌ சுயநினைவு வந்த பிறகும்‌ சிறிது 
நேரத்துக்குப்‌ பிறகுதான்‌ அன்று நடைபெற்ற சம்‌ 
பவங்களை நினைவுபடுத்திக்‌ கொள்ள முடிந்தது. ஏதோ 
ஒரு புதிய அறையில்‌ படுக்கையில்‌ நான்‌ படுத்திருந்‌ 
தேன்‌. உடல்‌ மிகவும்‌ பலவீனமாக இருந்தது. என்‌ 
கட்டிலுக்கு அருகில்‌ ஸவேலிச்‌ கையில்‌ ஒரு மெழுகு 
வார்த்தியைப்‌ பிடித்துக்‌ கொண்டு நின்று கொண் 
டிருந்தான்‌. என்னுடைய மார்பிலும்‌ தோள்பட்டை 
* மேலே குறிப்பிட்ட வரிகள்‌ ““ருஷ்ய நாட்டுப்‌ பாடல்களின்‌ 

தொகுப்பில்‌” உள்ள பாடல்‌. - பர்‌. 
* * ““ருஷ்யப்‌ பாடல்களின்‌ தொகுப்பு (புதியதும்‌ முழுமையுமான 


நூல்‌)” என்ற கலைப்பில்‌ 1790ம்‌ வருடத்தில்‌ நோவிக்கவ்‌ வெளி 
யிட்ட புத்தகத்தின்‌ முதற்‌ பகுதியில்‌ உள்ள பாடல்‌. பர்‌. 


91 


யிலும்‌ கட்டப்பட்டிருந்த துணிப்‌ பட்டையை யாரோ 
கவனத்தோடு அவிழ்த்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. என்‌ 
னுடைய நினைவுகள்‌ சிறிது சிறிதாகத்‌ கெளிவடைந் 
தன. நாங்கள்‌ போட்ட வாட்‌ சண்டை என்னுடைய 
நினைவுக்கு வந்தது. எனக்குக்‌ காயம்‌ ஏற்பட்டிருக்க 
வேண்டுமென்று நினைத்தேன்‌. அந்த நேரத்தில்‌ 
அறைக்‌ கதவு லேசாகத்‌ திறந்தது. “அவர்‌ எப்படி 
இருக்கிறார்‌??? என்று மெல்லிய குரலில்‌ விசாரிப்பது 
கேட்டது. அந்தக்‌ குரலைக்‌ கேட்டதும்‌ என்‌ உடல்‌ 
சிலிர்த்தது. “அப்படியேதான்‌. சுயநினைவு இல்லா 
மலே இருக்கிறார்‌. இன்றுடன்‌ ஐந்து நாட்களாகி 
விட்டன” என்று ஸவேலிச்‌ பெருமூச்சு விட்டபடியே 
பதிலளித்தான்‌. நான்‌ புரண்டு படுக்க விரும்பினேன்‌. 
ஆனால்‌ என்னால்‌ முடியவில்லை. ““நான்‌ எங்கே இருக்‌ 
கிறேன்‌? அது யார்‌?” என்று மிகவும்‌ சிரமப்பட்டுப்‌ 
பேசினேன்‌. மார்யா இவானவ்னா என்‌ கட்டிலின்‌ 
அருகில்‌ வந்து, குனிந்து என்னைப்‌ பார்த்தாள்‌. 
“எப்படி இருக்கிறீர்கள்‌?” என்று கேட்டாள்‌. :“நல்ல 


வேளையாகக்‌ கடவுள்‌ காப்பாற்றினார்‌'' என்று 
மெல்லிய குரலில்‌ சொன்னேன்‌. ““மார்யா இவா 
னவ்னா, நீங்களா? எனக்குச்‌ சொல்லுங்கள்‌...” 
என்னால்‌ பேச முடியாமல்‌ பாதியிலேயே நிறுத்தி 
விட்டேன்‌. ““பலே!”' என்றான்‌ ஸவேலிச்‌. அவன்‌ 
முகத்தில்‌ மகிழ்ச்சி தோன்றியது. ““அவர்‌ பேசி விட்‌ 
டார்‌! கடவுள்‌ கருணை காட்டி விட்டார்‌!'' என்று 


அவன்‌ திரும்பத்‌ திரும்பச்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்‌ 
தான்‌. “ஓ! பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌! எவ்வளவு 
பயந்து விட்டேன்‌ தெரியுமா, ஐயா? ஐந்து நாட்‌ 
கள்‌! எவ்வளவு கஷ்டம்‌/..'” என்றான்‌. மார்யா 
இவானவனா அவன்‌ பேச்சில்‌ குறுக்கிட்டாள்‌. 


92 


““ஸவேலிச்‌! அவரோடு அதிகமாகப்‌ பேசாதே. அவர்‌ 
மிகவும்‌ பலவீனமாக இருக்கிறார்‌'' என்று சொல்லி 
விட்டு சப்தமில்லாமல்‌ கதவைத்‌ திறந்து மெதுவாக 
அதை மூடிவிட்டு வெளியே போனாள்‌. எனக்கு ஓரே 
குழப்பமாக இருந்தது. நான்‌ தளகர்த்தரின்‌ வீட்டில்‌ 
இருக்கிறேன்‌; மார்யா இவானவ்னா என்னைப்‌ பார்க்க 
வந்திருக்கிறாள்‌ என்று புரிந்து கொண்டேன்‌. ஸவே 
லிச்சடம்‌ சில கேள்விகள்‌ கேட்பதற்கு முயற்சித்தேன்‌. 
ஆனால்‌ அந்தக்‌ கிழவன்‌ தலையைப்‌ பலமாக ஆட்டி 
விட்டுத்‌: தன்னுடைய காதுகளைப்‌ பொத்திக்‌ கொண் 
டான்‌. என்னால்‌ ஒன்றும்‌ செய்ய முடியவில்லை. என்‌ 
னுடைய கண்களை மூடிக்‌ கொண்டேன்‌. சிறிது 
நேரத்தில்‌ தூக்கம்‌ வந்ததும்‌ எல்லாவற்றையும்‌ 
மறந்து விட்டேன்‌. 

எனக்கு விழிப்பு ஏற்பட்டதும்‌ ஸவேலிச்சைக்‌ 
கூப்பிட்டேன்‌. அனால்‌ எனக்கு அருகே உட்கார்ந்‌ 
இருந்த மார்யா இவானவ்னா தேவகைகளுக்குரிய 
இனிமையான குரலில்‌ என்னிடம்‌ பேசினாள்‌. அந்த 
நேரத்தில்‌ எனக்கு ஏற்பட்ட உணர்ச்சிப்‌ பரவசத்தை 
வார்த்தைகளால்‌ வர்ணிக்க முடியாது. நான்‌ அவ 
ளுடைய கையை இழுத்து என்‌ மார்போடு அணைத்துக்‌ 
கொண்டேன்‌. என்னுடைய ஆனந்தக்‌ கண்ணீரில்‌ 
அவள்‌ கை நனைந்தது. மாஷா தன்னுடைய கையை 
விலக்கிக்‌ கொள்ளவில்லை... திடீரென்று ஏற்பட்ட 
உணர்ச்சிப்‌ பெருக்கில்‌ தன்‌ உதடுகளை என்‌ முகத்‌ 
இல்‌ பதித்து முத்தமிட்டாள்‌. என்‌ உடல்‌ முழுவதும்‌ 
நெருப்புப்‌ பிடித்தது போல உணர்ச்சி ஏற்பட்டது. 
' “அன்பே! மார்யா இவானவ்னா/ என்னை மணந்து 
கொள்‌. நீங்கள்‌ ஓத்துக்‌ கொண்டால்தான்‌ என்‌ 
னுடைய எதிர்காலம்‌ மகிழ்ச்சியாக இருக்கும்‌” என்‌ 


93 


றேன்‌. அவள்‌ தன்னை நிதானப்படுத்திக்‌ கொண் 
டாள்‌. ““அமைதியாக இருங்கள்‌. உங்களுக்குப்‌ புண்‌ 
ணியம்‌'* என்று சொல்லிக்‌ கொண்டு தன்னுடைய 
கையை என்னிடமிருந்து விலக்கிக்‌ கொண்டாள்‌. 
““நீங்கள்‌ இன்னும்‌ அபாய நிலையிலிருந்து மீளவில்லை. 
காயம்‌ பலமானது. உடல்‌ நிலையைக்‌ கவனித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. தயவு செய்து, எனக்காகக்‌ கவ 
னித்துக்‌ கொள்ளுங்கள்‌” என்று சொல்லி என்னை 
அனந்த பரவசமான நிலையில்‌ வைத்துவிட்டு அவள்‌ 
வெளியே சென்றாள்‌. மகிழ்ச்சியில்‌ எனக்கு உயிர்‌ 
திரும்பியது. அவள்‌ என்னுடையவள்‌! அவள்‌ என்னைக்‌ 
காதலிக்கறரொள்‌! இந்த ஒரு எண்ணம்‌ மட்டுமே என்‌ 
உடல்‌ முழுவதும்‌ நிறைந்திருந்தது. 

அந்த வினாடியிலிருந்து நான்‌ படிப்படியாக குண 
மடைய ஆரம்பித்தேன்‌. எங்கள்‌ கோட்டையில்‌ மருத்‌ 
துவர்‌ இல்லாததால்‌ படைப்‌ பிரிவின்‌ நாவிதன்‌ 
எனக்கு மருந்து கொடுத்து கவனித்துக்‌ கொண்டான்‌. 
நல்ல வேளையாக என்னை வைத்துப்‌ பரிசோதனை 
செய்யும்‌ காரியத்தில்‌ அவன்‌ ஈடுபடவில்லை. நான்‌ 
சீக்கிரமாக குணமடைவதற்கு என்னுடைய இளமை 
உதவியது; இயற்கை ஒத்துழைத்தது. தளகர்த்தரின்‌ 
குடும்பத்தில்‌ ஒவ்வொருவரும்‌ என்னைக்‌ கவனித்துக்‌ 
கொண்டார்கள்‌. மார்யா இவானவனா என்னை விட்டு 
எங்குமே போகவில்லை. முன்பு நான்‌ செய்த காதற்‌ 
பிரகடனம்‌ பாதியிலேயே நின்று விட்டபடியால்‌ 
அதை மீண்டும்‌ வலியுறுத்துவதற்கு இந்த வாய்ப்பை 
நான்‌ பயன்படுத்திக்‌ கொண்டேன்‌. இந்தத்‌ தடவை 
மார்யா இவானவ்னா என்‌ பேச்சு முழுவதையும்‌ 
அதிகமான பொறுமையோடு கேட்டாள்‌. அதோடு 
அவள்‌ என்னைக்‌ காதலிப்பதையும்‌ நாணம்‌ என்ற 


94 


பெயரில்‌ மறைக்கவில்லை. அவளுடைய பெற்றோர்கள்‌ 
அவளுடைய மகழ்ச்சிக்குக்‌ குறுக்கே நிற்க மாட்‌ 
டார்கள்‌ என்றாள்‌. ஆனால்‌ நீங்கள்‌ நன்றாக 
யோசிக்க வேண்டும்‌. உங்களுடைய பெற்றோர்கள்‌ 
உங்களுடைய முடிவை ஏற்றுக்‌ கொள்வார்களா?” * 


“6 


என்று சந்தேகத்தோடு கேட்டாள்‌. 

நான்‌ வெகு நேரம்‌ சிந்தித்தேன்‌. என்‌ தாயார்‌ 
மிகவும்‌ இளகிய மனமுடையவள்‌ என்பதில்‌ எனக்கு 
சந்தேகம்‌ இல்லை. ஆனால்‌ என்‌ தகப்பனாரின்‌ கருத்துக்‌ 
களும்‌ போக்குகளும்‌ வேறு விதமானவை என்று 
எனக்குத்‌ தெரியும்‌. என்னுடைய காதலை இளம்‌ 
வயதுக்‌ கோளாறு என்று நினைப்பாரே தவிர அதைக்‌ 
கேட்டு உணர்ச்சியால்‌ நெகிழ்ந்து திருமணம்‌ செய்து 
கொள்‌ என்று அனுமதி கொடுக்க மாட்டார்‌ என்று 
எனக்குத்‌ தோன்றியது. நான்‌ இதைச்‌ சிறிதும்‌ 
மறைக்காமல்‌ மார்யா இவானவனாவிடம்‌ தெரிவித்‌ 
தேன்‌. ஆனால்‌ என்‌ தகப்பனாரின்‌ சம்மதத்தையும்‌ 
ஆசா்வாதத்தையும்‌ கேட்டு உருக்கமாக அவருக்குக்‌ 
கடிதம்‌ எழுதுவதென்று முடிவு செய்தேன்‌. நான்‌ 
தயாரித்த கடிதத்தை மார்யா இவானவ்னாவிடம்‌ 
காட்டினேன்‌. அந்தக்‌ கடிதம்‌ உள்ளத்தைத்‌ தொடும்‌ 
வகையில்‌ இருப்பதோடு என்னுடைய முடிவு எவ்‌ 
வளவு நியாயமானது என்பதை நன்றாக விளக்கு 
வதாகவும்‌ அவள்‌ கருதினாள்‌. இந்தக்‌ கடிதம்‌ என்‌ 
குகப்பனாரின்‌ மனதை நிச்சயமாக உருக்கும்‌ என்று 
அவள்‌ நினைத்தாள்‌. இளமைக்கும்‌ காதலுக்குமே 
உரிய நம்பிக்கை என்ற உணர்ச்சி அவளுடைய மென்‌ 
மையான இதயத்தில்‌ பொங்கி வழிந்தது. 

என்‌ உடம்பு குணமடைந்த பிறகு ஷ்வாப்ரினைப்‌ 
பார்த்த முதல்‌ சந்தர்ப்பத்திலேயே அவரோடு சமா 


95 


தானம்‌ செய்து கொண்டேன்‌. இவான்‌ குஸ்மீச்‌ 
என்னை மிகவும்‌ கண்டித்தார்‌. “ஓ! பியோத்தர்‌ 
அந்திரேயெவிச்‌! உன்னைக்‌ கைது செய்வதற்கு உத்தர 
விட வேண்டும்‌. ஆனால்‌ போதுமான கண்டனை 
உனக்குக்‌ கிடைத்து விட்டது. அலெக்சேய்‌ இவான 
விச்சைக்‌ களஞ்சியத்தில்‌ பாதுகாவலில்‌ வைத்திருக்‌ 
கிறோம்‌. வசிலீசா யெகோரவ்னா அவனுடைய வாளைக்‌ 
கைப்பற்றியகதோடு, அதை இருட்டறையில்‌ பத்திர 
மாகப்‌ பூட்டி வைத்திருக்கிறாள்‌. அவனும்‌ தன்னு 
டைய குற்றத்தை நினைத்து வருந்தட்டும்‌'” என்றார்‌. 
அதிகமான மகிழ்ச்சியில்‌ திளைத்துக்‌ கொண்டிருந்த 
எனக்கு யாரைப்‌ பற்றியும்‌ எந்த வருத்தமுமில்லை. 
எனவே அன்பு நிறைந்த இதயம்‌ கொண்ட தளகர்த்த 
ரிடம்‌ ஷ்வாப்ரினுக்காகப்‌ பரிந்து பேசினேன்‌. அவர்‌ 
வழக்கம்‌ போல தம்முடைய மனைவியைக்‌ கலந்து 
கொண்டு ஷ்வாப்ரினை விடுவிக்க முடிவு செய்தார்‌. 
ஷ்வாப்ரின்‌ என்னைச்‌ சந்தித்து, எங்களுக்கிடையே 
ஏற்பட்ட சச்சரவுக்கும்‌ சம்பவங்களுக்கும்‌ தம்முடைய 
ஆழ்ந்த வருத்தத்தைத்‌ தெரிவித்தார்‌. எல்லாவற்‌ 
றுக்கும்‌ என்னுடைய தவறுகளே காரணம்‌; எனவே 
என்னை மன்னியுங்கள்‌ என்று கேட்டுக்‌ கொண்டார்‌. 
யாரைப்‌ பற்றியும்‌ வன்மம்‌ கொண்டிருப்பது என்‌ 
னுடைய இயல்புக்குப்‌ புறம்பானதாகையால்‌, அவர்‌ 
எனக்கிழைத்த தவறுக்கும்‌ என்‌ உடலில்‌ ஏற்படுத்திய 
காயத்துக்கும்‌ அவரை மனப்பூர்வமாக மன்னித்தேன்‌. 
அவர்‌ அகம்பாவமானவர்‌; அவருடைய காதல்‌ நிரா 
கரிக்கப்பட்டகனால்‌ புண்பட்டு அவதூறு செய்து விட்‌ 
டார்‌ என்று கருதிய நான்‌ என்னுடைய துரதிருஷ்ட 
சாலியான எதிரியைப்‌ பெருந்தன்மையோடு மன்னித்‌ 
தேன்‌. 


96 


நான்‌ சீக்கிரமாகவே குணமடைந்து விட்டபடியால்‌ 
என்னுடைய வீட்டுக்குத்‌ திரும்பினேன்‌. என்‌ தகப்‌ 
பனாரிடமிருந்து எப்பொழுது பதில்‌ வரும்‌ என்று 
பொறுமையின்றி எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்தேன்‌. 
அந்தக்‌ கடிதத்தைப்‌ பற்றி நம்பிக்கையோடிருக்க. 
என்னால்‌ முடியவில்லை; ஆனால்‌ தமை வரப்‌ போகிறது 
என்று எனக்கு ஏற்பட்ட கவலையையும்‌ மறைத்துக்‌ 
கொள்ளப்‌ பாடுபட்டேன்‌. வசீலீசா யெகோரவ்னா 
விடமும்‌ அவள்‌ கணவரிடமும்‌ என்னுடைய எண்ணங்‌ 
களை நான்‌ தெரிவிக்கவில்லை. ஆனால்‌ இது அவர்‌ 
களுக்கு ஆச்சரியத்தைத்‌ தராது என்பதை நான்‌ 
உணர்ந்தேன்‌. எங்களுடைய காதலை அவர்களிட 
மிருந்து மறைக்க நானோ அல்லது மார்யா இவா 
னவ்னாவோ முயற்சிக்கவில்லை. அவர்கள்‌ சம்மதம்‌ 
கிடைக்கும்‌ என்று முன்னதாகவே நம்பிக்கையை 
வளர்த்துக்‌ கொண்டிருந்தோம்‌. 

கடைசியில்‌ ஒரு நாள்‌ காலையில்‌ ஒரு கடிதத்‌ 
தோடு ஸவேலிச்‌ என்னிடம்‌ வந்தான்‌. நான்‌ கடி 
தத்தை வாங்கிய பொழுது என்‌ கை நடுங்கியது. 
அந்தக்‌ கடிதத்தில்‌ என்‌ தகப்பனாருடைய கையெ 
முத்தில்‌ முகவரி எழுதப்பட்டிருந்தது தெரிந்தது. 
இதுவே எனக்குக்‌ கவலையை ஏற்படுத்தியது. ஏனென்‌ 
ருல்‌ என்னுடைய தாயார்‌ எனக்குக்‌ கடிதம்‌ எழுத, 
என்‌ தகப்பனார்‌ அந்தக்‌ கடிதத்தின்‌ கழ்‌ சில வரி 
கள்‌ எழுதுவதுதான்‌ வழக்கம்‌. வெகு நேரம்‌ வரை 
அதைப்‌ பிரித்துப்‌ படிக்க எனக்கு மனமில்லை. 
அந்த மேலுரையில்‌ எழுதப்பட்டிருந்த முகவரியைப்‌ 


பார்த்துக்‌ கொண்டேயிருந்தேன்‌ : “என்‌ மகன்‌ 

பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌ கிரின்யோவ்‌, பெல 

கோர்ஸ்க்‌ கோட்டை, ஓரென்புர்க்‌ வட்டாரம்‌.” என்‌ 
97 


7-323 


தகப்பனார்‌ எந்த மனநிலையில்‌ கடிதத்தை எழுதினார்‌ 
என்பதை முகவரியிலுள்ள அவருடைய கையெழுத்‌ 
தைக்‌ கொண்டு கண்டுபிடிக்க முயன்றேன்‌. கடை 
சியில்‌ முத்திரையை உடைத்துக்‌ கடிதத்தை வெளியில்‌ 
எடுத்தேன்‌. முதலிரண்டு, வரிகளைப்‌ படித்தவுடனேயே 
எங்களுக்டையில்‌ எல்லாவிதமான உறவுகளும்‌ முடிந்து 
விட்டன என்பது எனக்குத்‌ கெளிவாயிற்று. அந்தக்‌ 
கடிதம்‌ பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது: 


“என்‌ மகன்‌ பியோத்தர்‌! மிரோனவ்‌ மகள்‌ 
மார்யா இவானவனாவைத்‌ திருமணம்‌ செய்து கொள்‌ 
வதற்குப்‌ பெற்றோர்களின்‌ அனுமதியையும்‌ ஆசீர்‌ 
வாதத்தையும்‌ கேட்டு நீ எழுதிய கடிதம்‌ இம்மாதம்‌ 
பதினைந்தாம்‌ தேதியன்று எங்களுக்குக்‌ கிடைத்தது. 
உன்க்கு அனுமதி கொடுக்கவோ அல்லது ஆசீர்வாதம்‌ 
செய்யவோ எனக்கு உத்தேசமில்லை. மேலும்‌ நீ 
இராணுவ அதிகாரியாக இருந்த போதிலும்‌, சிறு 
வயதில்‌ நீ சேட்டை செய்கிற பொழுது உன்னைத்‌ 
தண்டித்ததைப்‌ போல, இப்போதும்‌ தண்டனை 
கொடுக்க ஆசைப்படுகிறேன்‌. ஏனென்றால்‌ நாட்டின்‌ 
பாதுகாப்புக்காக உன்னிடம்‌ வாள்‌ தரப்பட்டிருக்‌ 
கிறதே தவிர உன்னைப்‌ போன்ற மூர்க்கர்கள்‌ ஒருவ 
ரோடொருவர்‌ சண்டை போட்டுக்‌ கொள்வதற்‌ 
காக அல்ல. அந்து வாளை வைத்திருப்பதற்குரிய 
தகுதி உனக்கு இன்னும்‌ ஏற்படவில்லை என்பதை 
நீ நிரூபித்து விட்டாய்‌. இவ்விதமான பிதற்றல்‌ 
களை நீ மறக்க வேண்டும்‌ என்பதற்காக பெல 
கோர்ஸ்க்‌ கோட்டையிலிருந்து இன்னும்‌ வெகு தூரத்‌ 
துக்கு அப்பாலுள்ள ஓர்‌ இடத்துக்கு உன்னை மாற்றி 
விடுமாறு அந்திரேய்‌ கார்லவிச்சுக்கு உடனடியாகக்‌ 
கடிதம்‌ எழுதப்‌ போகிறேன்‌. உன்னுடைய சண்டை 
யைப்‌ . பற்றியும்‌ அதில்‌ உனக்குக்‌ காயமேற்பட்ட 
தைப்‌ பற்றியும்‌ கேள்விப்பட்டதும்‌ உன்‌ தாயார்‌ 
நோயாகப்‌ படுத்து விட்டாள்‌. இன்னும்‌ படுத்த 


98 


படுக்கையாகவே இருக்கிருள்‌. உன்‌ கதி என்ன ஆகப்‌ 
போகிறதோ? உன்‌ வாழ்க்கையில்‌ முன்னேற்றம்‌ 
ஏற்பட வேண்டுமென்று கடவுளைப்‌ பிரார்த்திக்‌ 
கிறேன்‌. ஆனால்‌ கருணா மூர்த்தியான கடவுள்‌ உனக்கு 
உதவுவார்‌ என்று நான்‌ நம்பவில்லை. 

“உன்‌ தகப்பனார்‌, ௮.௧.'” 


அந்தக்‌ கடிதத்தைப்‌ படித்ததும்‌ என்‌ மனதில்‌ 
பலவிதமான உணர்ச்சிகள்‌ மோதின. என்‌ 


னுடைய தகப்பனார்‌ கடுமையான சொற்களை மிகவும்‌ 
தாராளமாகக்‌ கடிதத்தில்‌ எழுதியிருந்தது எனக்கு 
அழ்ந்த வேதனையைத்‌ தந்தது. மார்யா இவானவ்‌ 
னாவைப்‌ பற்றி அவமதிப்பாக எழுதியிருந்தது பண்புக்‌ 
குறைவானது என்பதோடு தேவையற்றதாகவும்‌ 
எனக்குத்‌ தோன்றியது. பெலகோர்ஸ்க்‌ கோட்டை 
யிலிருந்து மாற்றப்படலாம்‌ என்ற எண்ணம்‌ எனக்குக்‌ 
கவலையைக்‌ கொடுத்தபோதிலும்‌ என்‌ தாயார்‌ படுத்த 
படுக்கையாக இருக்கும்‌ செய்தி எனக்கு மிகவும்‌ 
துயரத்தைத்‌ தந்தது. இங்கே நடந்த சண்டையைப்‌ 
பற்றி என்‌ பெற்றோர்களுக்கு எப்படித்‌ தெரியும்‌? 
ஸவேலிச்தான்‌ தெரிவித்திருக்க வேண்டும்‌ என்று 
நினைத்து, அவன்‌ மீது மிகவும்‌ ஆத்திரமடைந்தேன்‌. 
என்னுடைய சிறிய அறையில்‌ முன்னும்‌ பின்னுமாக 
நடந்து கொண்டிருந்தேன்‌. திடீரென்று ஸவேலிச்‌ 
முன்னால்‌ போய்‌ நின்று கொண்டு அவனைக்‌ கொன்று 
விடுவது போலப்‌ பார்த்தேன்‌. “உன்னால்தான்‌ 
எனக்குக்‌ காயம்‌ ஏற்பட்டது. என்‌ உயிருக்காக ஒரு 
மாதம்‌ போராடினேன்‌. அதோடு திருப்தியடையாமல்‌ 
என்‌ தாயாரையும்‌ கொல்லப்‌ பார்க்கறொயா?'' என்று 
அவனைக்‌ கேட்டேன்‌. இடிவிழுந்தது போல ஸவேலிச்‌ 
நிலைகுலைந்து போனான்‌. ““எஜமான்‌! என்ன சொன்‌ 


99 


னீர்கள்‌?'' என்று அழுவது போலப்‌ பேசினான்‌. 
““என்னால்‌ உங்களுக்குக்‌ காயமேற்பட்டதா? அலெக்‌ 
சேய்‌ இவானவிச்சின்‌ வாள்‌ வீச்சிலிருந்து என்‌ உயி 
ரைக்‌ கொடுத்தாகிலும்‌ உங்களைக்‌ காப்பாற்ற வேண்டு 
மென்றுதானே நான்‌ வேகமாக ஓடி வந்தேன்‌! 
அது கடவுளுக்குத்‌ தெரியும்‌. வயதாகி விட்டதால்‌ 
வேகமாக ஓட முடியவில்லை. உங்கள்‌ தாயாருக்கு 
நான்‌ என்ன தீங்கு செய்தேன்‌?” என்று கேட்டான்‌. 
““நீ என்ன செய்தாயா? என்னைப்‌ பற்றி என்‌ தகப்‌ 
பனாருக்கு ஏன்‌ எழுதினாய்‌? என்னை வேவு பார்ப்பதற்‌ 
காக வந்திருக்கிருயா?'” என்றேன்‌. ““கடவுளே! நான்‌ 
உங்களைப்‌ பற்றி எழுதினேனா? எஜமான்‌ எனக்கு 
எழுதியிருக்கும்‌ கடிதத்தைப்‌ படித்துப்‌ பாருங்கள்‌. 
உண்மையைப்‌ புரிந்து கொள்வீர்கள்‌” ்‌ என்று 
சொல்லிக்‌ கொண்டே அழுதான்‌. பிறகு தன்‌ பையி 
லிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து என்னிடம்‌ கொடுத்‌ 
தான்‌. அதில்‌ பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது: 


““என்‌ மகன்‌ பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌ என்ன 
செய்து கொண்டிருக்கிரன்‌ என்பதை நீ ஏன்‌ 
எனக்குத்‌ தெரிவிக்கவில்லை? நான்‌ கண்டிப்பாக உத்‌ 
துரவு கொடுத்திருந்தும்‌ நீ அதைச்‌ செய்யவில்லையே. 
நாயே! அவன்‌ சேட்டைகளைப்‌ பற்றி அந்நியர்கள்‌ 
எனக்கு எழுதித்தான்‌ நான்‌ தெரிந்து கொண்டேன்‌. 
சீ! உனக்கு வெட்கமாயில்லையா? உன்‌ எஜமானின்‌ 
உத்தரவுகளையும்‌ உன்னுடைய கடமையையும்‌ இப்‌ 
படியா நிறைவேற்றுவது? இளைஞனான ஒருவனோடு 
சோர்ந்து கொண்டு நீயும்‌ உண்மையை மறைத்து 
விட்டாய்‌, நாயே! உன்னைப்‌ பன்றிகளை மேய்க்க 

அனுப்பி விடுவேன்‌. அவன்‌ உடல்நிலை முன்னேற்ற 
மடைந்திருக்றெது என்று நான்‌ கேள்விப்படுகிறேன்‌ . 
எனினும்‌ இந்தக்‌ கடிதம்‌ கிடைத்ததும்‌ அவனுடைய 


100 


உடல்நிலையைப்‌ பற்றியும்‌, அவனுக்கு எந்த டத்தில்‌ 
காயமேற்பட்டது; அவனை நன்றாக கவனிக்‌ ருர்களா 


என்பதையும்‌ உடனே எழுது. இது என்‌ உத்தரவு. 


ஸவேலிச்‌ எனக்கு எத்தகைய தீமையும்‌ செய்ய 
வில்லை என்பது எனக்குத்‌ கெளிவாயிற்று. அவனை 
சந்தேகப்பட்டுத்‌ திட்டியது சரியல்ல. எனவே அவ 
னிடம்‌ மன்னிப்புக்‌ கேட்டேன்‌. ஆனால்‌ அந்தக்‌ கிழ 
வனைத்‌ தேற்ற முடியவில்லை. “எஜமான்‌ என்ன 
எழுதி விட்டார்‌ பார்த்தீர்களா? கடைசியில்‌ இந்தக்‌ 
கதியா எனக்கு ஏற்பட வேண்டும்‌? நாய்‌ என்றும்‌ 
பன்றிகளை மேய்க்கத்தான்‌ லாயக்கு என்றும்‌ எழுதி 
யிருக்கிறார்‌. என்னால்தான்‌ உங்களுக்குக்‌ காயமேற்‌ 
பட்டது என்று நீங்கள்‌ சொல்கிறீர்கள்‌. பியோத்தார்‌ 
அந்திரேயெவிச்‌! இளம்‌ எஜமானே! இதற்கெல்லாம்‌ 
காரணம்‌ நான்‌ அல்ல; அந்தப்‌ பாழாய்ப்‌ போன 
பிரெஞ்சுக்காரன்‌ தான்‌ . உங்களுக்கு வாட்சண்டை 
கற்றுக்‌ கொடுத்தானே பாவி, அவன்தான்‌ காரணம்‌. 
என்னதான்‌ வாட்சண்டை தெரிந்தாலும்‌ போக்கிரிப்‌ 
பயலுக்கு முன்னால்‌ நாம்‌ என்ன செய்ய முடியும்‌? 
இவ்வளவு பணத்தைச்‌ செலவழித்து பிரெஞ்சுக்காரனை 
வேலைக்கு வைத்தார்களே. அதனால்‌ ஒரு பயனாவது 
உண்டா?” என்று புலம்பினான்‌. 

என்னையும்‌ என்னுடைய நடத்தையையும்‌ பற்றி 
என்‌ தகப்பனாருக்கு வேலை மெனக்கெட்டு எழுதியது 
யார்‌? ஜெனரலா? அவர்‌ அவ்வளவு தூரம்‌ என்‌ 
மீது அக்கறையுள்ளவராகத்‌ தெரியவில்லையே; மேலும்‌ 
இவான்‌ குஸ்மீச்‌ எங்கள்‌ சண்டையைப்‌ பற்றி அவ 
ருக்கு அறிக்கை அனுப்பவில்லையே. எவ்வளவு யோசித்‌ 
தாலும்‌ எனக்கு ஒன்றும்‌ புரியவில்லை. கடைசியில்‌ 
ஷ்வாப்ரின்‌ மீதுதான்‌ எனக்கு சந்தேகம்‌ ஏற்பட்டது. 


101 


கோட்டையிலிருந்து என்னை வெளியேற்றி களகர்த்தர்‌ 
குடும்பத்தோடு எனக்குத்‌ தொடர்பு இல்லாமற்‌ செய்‌ 
வதன்‌ மூலம்‌ பயனடையக்‌ கூடிய ஒரே நபர்‌ ஷ்வாப்ரின்‌ 
தவிர வேறு யாருமில்லை. எல்லாவற்றையும்‌ மார்யா 
இவானவனாவிடம்‌ தெரிவிப்பதற்காகப்‌ புறப்பட்டேன்‌. 
நான்‌ அங்கே சென்ற பொழுது அவள்‌ வாயிற்படியில்‌ 
நின்று கொண்டிருந்தாள்‌. ““ஏன்‌ இப்படி இருக்‌ 
கிறீர்கள்‌? உங்கள்‌ முகமெல்லாம்‌ வெளுத்திருக்‌ 
கிறதே!” என்று என்னைப்‌ பார்த்ததும்‌ அவள்‌ கேட்‌ 
டாள்‌. ““எல்லாம்‌ முடிந்து விட்டது!'” என்று சொல்‌ 
லியபடியே என்‌ தகப்பனாரின்‌ கடிதத்தை அவளிடம்‌ 
நீட்டினேன்‌. இப்பொழுது அவள்‌ முகம்‌ வெளுத்து 
விட்டது. கடிதத்தைப்‌ படித்துவிட்டு என்னிடம்‌ 
அதைக்‌ திருப்பிக்கொடுத்த பொழுது அவளுடைய 
விரல்கள்‌ நடுங்கின. அவளுடைய குரல்‌ மிகப்‌ பரிதா 
பமாக இருந்தது. ““உங்கள்‌ பெற்றோர்களுக்கு என்‌ 
னைப்‌ பிடிக்கவில்லை. ..நாம்‌ நினைத்தது நடக்கப்‌ போவ 
தில்லை. கடவுள்‌ சித்தப்படி நடக்கட்டும்‌ நமக்கு 
எது நல்லது என்பது நம்மைக்‌ காட்டிலும்‌. கடவுளுக்‌ 
குத்தான்‌ தெரியும்‌. நாம்‌ என்ன செய்ய முடியும்‌? 
பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌! நீங்கள்‌ மகிழ்ச்சியோ 
டிருந்தால்‌ போதும்‌...” என்றாள்‌. நான்‌ உடனே 
அவள்‌ கையைப்‌ பிடித்துக்‌ கொண்டு, “:இல்லை! 
நான்‌ எதற்கும்‌ தயார்‌. நீ என்னைக்‌ காதலிக்கிறாய்‌. 
என்னுடைய பெற்றோர்களின்‌ காலடியில்‌ நாம்‌ விழு 
வோம்‌. அவர்கள்‌ எளிமையானவர்கள்‌. பணத்தால்‌, 
அகம்பாவத்தால்‌ அவர்களுடைய இதயங்கள்‌ கல்லாகி 
விடவில்லை... அவர்கள்‌ நம்மை ஆசீர்வதிப்பார்கள்‌. 
நாம்‌ திருமணம்‌ செய்து கொள்வோம்‌... சிறிது 
காலத்துக்குப்‌ பிறகு என்‌ தகப்பனுடைய மனம்‌ 


102 


மாறிவிடும்‌. இது எனக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. என்‌ 
தாயார்‌ எப்பொழுதும்‌ என்‌ பக்கம்தான்‌ இருப்பாள்‌. 
என்‌ தகப்பனார்‌ விரைவில்‌ என்னை மன்னித்து விடு 
வார்‌...'” என்று சொன்னேன்‌. ““பியோத்தர்‌ அந்தி 
ரேயெவிச்‌! அது சரியல்ல. உங்கள்‌ : பெற்றோர்களது 
ஆசீர்வாதம்‌ இல்லாமல்‌ நான்‌ உங்களைத்‌ திருமணம்‌ 
செய்து கொள்ள மாட்டேன்‌. அவர்களது ஆசீர்‌ 
வாதம்‌ இல்லையென்றால்‌ உங்கள்‌ வாழ்க்கையில்‌ 
மகிழ்ச்சி ஏற்படாது. கடவுள்‌ விருப்பப்படி நடக்‌ 
கட்டும்‌. உங்களுக்கென்று பிறந்திருக்கும்‌ மணப்‌ 
பெண்ணை நீங்கள்‌ சந்தித்தால்‌, அந்தப்‌ பெண்ணைக்‌ 
காதலித்தால்‌ கடவுளின்‌ ஆசீர்வாதம்‌ உங்களுக்குக்‌ 
கிடைக்கட்டும்‌. பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌! உங்‌ 
கள்‌ இருவரது நலத்துக்காகவும்‌ நான்‌ கடவுளை...” 
அப்போது அவள்‌ விம்மி விம்மி அழுதாள்‌. பிறகு 
என்னை விட்டுப்‌ போய்‌ விட்டாள்‌. அவைப்‌ பின்‌ 
தொடர்ந்து வீட்டுக்குள்‌ போக வேண்டுமென்று ஓர்‌ 
உந்துதல்‌ எனக்கு ஏற்பட்டது. ஆனால்‌ என்னுடைய 
உணர்ச்சிகளை அடக்கிக்‌ கொள்ள முடியாது என்‌ 
பதால்‌ என்னுடைய வீட்டுக்குத்‌ திரும்பினேன்‌. 
நான்‌ என்னுடைய அறையில்‌ உட்கார்ந்து தவிர 
மாகச்‌ சிந்தித்துக்‌ கொண்டிருந்த பொழுது ஸவேலிச்‌ 
உள்ளே நுழைந்து என்னுடைய சிந்தனைகளைக்‌ கலைத்‌ 
தான்‌. என்‌ தகப்பனாருக்கு அவன்‌ எழுதிய கடிதத்தை 
என்னிடம்‌ நீட்டினான்‌. “படித்துப்‌ பாருங்கள்‌ ஐயா? 
என்னுடைய எஜமானைப்‌ பற்றிக்‌ கண்டதையும்‌ எழுதி 
அப்பாவுக்கும்‌ மகனுக்கும்‌ தகராறு ஏற்படுத்தியிருக்‌ 
கிறேனோ என்று பாருங்கள்‌”? என்றான்‌. நான்‌ அந்தக்‌ 
கடிதத்தை வாங்கிப்‌ பார்த்தேன்‌. தனக்கு வந்த 
என்‌ தகப்பனாரின்‌ கடிதத்துக்கு ஸவேலிச்‌ எழுதிய 


103 


பதில்‌ அது. அதை அப்படியே கீழே தந்திருக்கிறேன்‌ : 


: “இரக்கம்‌ நிறைந்த எஜமானரான பெருமதிப்பிற்‌ 
குரிய அந்திரேய்‌ பெத்ரோவிச்‌ அவர்களுக்கு! 


““தங்கள்‌ அடிமையான என்னிடம்‌ தாங்கள்‌ 
கோபமடைந்து எழுதிய கருண நிறைந்த கடிதம்‌ 
எனக்குக்‌ கிடைத்தது. எஜமானரின்‌ உத்தரவை மீறி 
யதற்கு நான்‌ வெட்கப்பட வேண்டும்‌ என்று கடி 
தத்தில்‌ எழுதப்பட்டிருந்தது. நான்‌ ஒரு நாய்ப்‌ பிற 
வியல்ல; நான்‌ தங்களுடைய விசுவாசமான ஊழி 
யன்‌. எஜமானுடைய உத்தரவை நான்‌ அப்படியே 
நிறைவேற்றுகிறேன்‌. தங்களுடைய விசுவாசமிக்க 
ஊழியனாக இருந்து தங்கள்‌ சேவையிலேயே தலை 
நரைத்துப்‌ போனவன்‌ நான்‌. தங்களுக்கு வீ ணான 
கலவரத்தை ஏற்படுத்தக்‌ கூடாது என்று தான்‌ 
பியோத்தா்‌ அந்திரேயெவிச்சுக்கு ஏற்பட்ட காயத்‌ 
தைப்‌ பற்றி நான்‌ எழுதவில்லை. எஜமானி அவ்‌ 
தோத்யா வசீலியெவ்னா அவர்கள்‌ கவலையினால்‌ படுத்த 
படுக்கையாக இருப்பதாகக்‌ கேள்விப்பட்டேன்‌. அவா்‌ 
கள்‌ விரைவில்‌ குணமடைய வேண்டுமென்று கடவுளைப்‌ 
பிரார்த்திக்கிறேன்‌ . பியோத்தார்‌ அந்‌ $திரேயெவிச்‌ 
தனது மார்பில்‌ வலது தோள்பட்டையின்‌ கீழ்‌ எலும்‌ 
புக்கு அடியில்‌ காயம்பட்டிருக்கிறார்‌. காயம்‌ 
ஒன்றரை அங்குல ஆழம்‌ இருக்கும்‌. அவரை ஆற்றங்‌ 
கரையிலிருந்து தளகர்த்தரின்‌ வீட்டுக்கு நாங்கள்‌ 
தூக்கிக்‌ கொண்டு போனோம்‌. அவரை அங்கே படுக்க 
வைத்திருந்தோம்‌. நாவிதன்‌ ஸ்தெபான்‌ பரமோனவ்‌ 
காயத்துக்கு சிகிச்சை செய்தான்‌. கடவுள்‌ தயவால்‌ 
பியோ த்தர்‌ ௮ ந்திரேயெவிச்‌ இப்பொழுது குண 
மடைந்து விட்டார்‌. அவரைப்‌ பற்றி எழுதுவதற்கு 
நல்ல விஷயங்களைத்‌ தவிர வேறு ஒன்றுமில்லை. 
அவருடைய மேலதிகாரிகள்‌ அவரை மிகவும்‌ பாராட்டு 
வதாகக்‌ கேள்விப்படுகிறேன்‌. வசிலீசா யெகோரவ்னா 
அவரைத்‌ தன்னுடைய மகனைப்‌ போல அன்பாக 
நடத்துகிறாள்‌. அவர்‌ ஆபத்தில்‌ சிக்கனாரென்றால்‌ -- 


104 


இளங்கன்று பயமறியாது. யானைக்கும்‌ அடி சறுக்கும்‌. 
பன்றிகளை மேய்க்க என்னை அனுப்பப்‌ போவதாக 
எழுதியிருக்கிறீர்கள்‌. நான்‌ உங்கள்‌ அடிமை. எஜமா 
னருக்கு என்ன விருப்பமோ அகைச்‌ செய்யட்டும்‌. 
என்னுடைய எளிமையான வாழ்த்துக்களை ஏற்று 
அருள்‌ புரியுமாறு கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. 

“தங்கள்‌ விசுவாசமான அடிமை, 


““அர்ஹீப்‌ ஸவேஸலியெவ்‌.”' 


அந்த அன்பு நிறைந்த கிழவனின்‌ கடிதத்தைப 
படித்த பொழுது அவ்வப்பொழுது எனக்கு ஏற்பட்ட 
சிரிப்பை என்னால்‌ அடக்க முடியவில்லை. என்னுடைய 
தகப்பனாரின்‌ கடிதத்துக்குப்‌ பதில்‌ எழுதக்‌ கூடிய 
நிலைமையில்‌ நான்‌ இல்லை. எனவே என்‌ தாயாரின்‌ 
கவலையைப்‌ போக்க ஸவேலிச்‌ எழுதியுள்ள கடிதமே 
போதும்‌ என்று எனக்குத்‌ தோன்றியது. 

இதற்குப்‌ பிறகு என்னுடைய நிலைமையில்‌ மாற்ற 
மேற்பட்டது. மார்யா இவானவ்னா என்னிடம்‌ 
நிறையப்‌ பேசவில்லை. எப்படியாவது என்னைச்‌ சந்திக்‌ 
காமல்‌ இருப்பதற்கு எல்லா முயற்சிகளையும்‌ செய்‌ 
தாள்‌. தளகர்த்தரின்‌ வீடு சிறிது சிறிதாக அதன்‌ 
கவர்ச்சியை இழந்தது. என்னுடைய வீட்டில்‌ தன்னந்‌ 
தனியாக உட்கார்ந்திருக்க ஆரம்பித்தேன்‌. இதற்‌ 
காக வசிலீசா யெகோரவ்னா என்னை முதலில்‌ கடிந்து 
கொண்டாள்‌; அனால்‌ என்னுடைய பிடிவாதத்தைப்‌. 
பார்த்த பிறகு அவள்‌ பேசாமலிருந்தாள்‌. இவான்‌ 
குஸ்மீச்சை எப்பொழுதாவது என்னுடைய வேலையின்‌ 
நிமித்தமாக மட்டுமே சந்திப்பேன்‌. அவ்வளவுதான்‌. 
ஷ்வாப்ரினை மிகவும்‌ அபூர்வமாகத்தான்‌ பார்த்தேன்‌. 
அப்படிச்‌ சந்திக்கும்‌ சமயங்களில்‌ எனக்கு அதிகமான 
வெறுப்பு ஏற்படும்‌. ஏனென்றால்‌ அவர்‌ என்னை இரக 


105 


சியமாக வெறுப்பது போல எனக்குத்‌ கோன்றியது. 
இதனால்‌ அவர்‌ மீது எனக்கிருந்த சந்தேகங்களும்‌ 
உறுதிப்பட்டன. வாழ்க்கை எனக்கு மிகவும்‌ வேதனை 
யாக இருந்தது. எப்பொழுதும்‌ தனியாக உட்கார்ந்து 
வருத்தப்பட்டுக்‌ கொண்டிருக்க ஆரம்பித்தேன்‌. என்‌ 
னுடைய சோகமான சிந்தனைகளை எனக்கிருந்த 
ஓய்வும்‌ தனிமையும்‌ அதிகப்படுத்தின. என்னுடைய 
தனிமையில்‌ காதல்‌ கொழுந்து விட்டெரிந்தது; அது 
படிப்படியாக வளர்ந்து மாபெரும்‌ சுமையாக என்னை 
அழுத்தியது. படிப்பது, கவிதைகள்‌ எழுதுவது போன்‌ 
றவற்றில்‌ முன்பு எனக்கிருந்த ஆர்வம்‌ மறைந்து 
விட்டது. என்‌ மனச்‌ சோர்வு அதிகரித்தது. எனக்குப்‌ 
பைத்தியம்‌ பிடிக்கும்‌ அல்லது குடிகாரனாக மாறி 
விடுவேன்‌ என்று பயந்தேன்‌. அப்பொழுது திடீ 
ரென்று நடைபெற்ற சம்பவங்கள்‌ எனக்குப்‌ பலமான 
அதிர்ச்சியைக்‌ கொடுத்தன. அனால்‌ அவை எனக்கு 
நன்மையைத்‌ தந்து என்‌ வாழ்க்கை முழுவதையுமே 
மாற்றின. 


அத்தியாயம்‌ ஆறு 


புகச்சோவின்‌ கலகம்‌ 


இளைஞர்களே! கேளுங்கள்‌ 
வயதான எங்களுடைய வார்த்தைகளை. 


பழம்‌ பாடல்‌” 


நான்‌ நேரில்‌ கண்ட பல விசித்திரமான 
சம்பவங்களை வர்ணிப்பதற்கு முன்பாக 1773ம்‌ 
வருடத்தின்‌ இறுதியில்‌ ஓரென்பார்க்‌ வட்டாரத்தில்‌ 
இருந்த நிலைமைகளைப்‌ பற்றி சில வார்த்தைகள்‌ 
எழுதுவது அவசியம்‌ என்று நினைக்கிறேன்‌. 

இந்த வட்டாரம்‌ மிகப்‌ பெரியதாகவும்‌ செல்‌ 
வம்‌ கொழிக்கும்‌ பகுதியாகவும்‌ இருந்தது. இங்கே 
நெடுங்காலமாக வசித்து வருகின்ற மக்கள்‌ பாதிக்‌ 
காட்டு மிராண்டிகளாகவே இருந்தனர்‌. அவர்கள்‌ 
மிகச்‌ சமீப காலத்தில்தான்‌ தங்கள்‌ வட்டாரத்தில்‌ 

ஜார்‌ பயங்கர இவான்‌ கஸான்‌ நகரத்தைக்‌ கைப்பற்றியதைப்‌ 


பற்றி எழுதப்பட்ட பாடல்‌ (நோவிக்கவ்‌ வெளியிட்ட பாடல்களின்‌ 
தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது.) -- பார்‌. 


107 


ருஷ்ய ஜார்‌ சக்கரவர்த்திகளின்‌ ஆட்சியை ஏற்றுக்‌ 
கொண்டிருக்கின்றனர்‌. அனால்‌ அவர்கள்‌ சட்டங்‌ 
களுக்கும்‌ சமூக வாழ்க்கைக்கும்‌ பழக்கப்படா தவர்கள்‌; - 
அளவுக்கு மீறிய துணிச்சலும்‌ குரூரமான பழக்கங்‌ 
களும்‌ கொண்டவர்கள்‌. அவர்கள்‌ அடிக்கடி அர 
சாங்கத்தை எதிர்த்துக்‌ கலகம்‌ செய்தார்கள்‌. எனவே 
அவர்களைக்‌ கட்டுப்‌ படுத்துவதற்காக அரசாங்கம்‌ 
அவர்களைக்‌ தொடர்ச்சியாகக்‌ கண்காணிப்பது மிகவும்‌ 
அவசியமாக இருந்தது. முக்கியமான இடங்களில்‌ எல்‌ 
லாம்‌ கோட்டைகள்‌ கட்டப்பட்டன; யாயிக்‌ நதிக்‌ 
கரை ஓரத்தில்‌ நெடுங்காலமாக வாழ்ந்து வருகின்ற 
கஸாக்குகள்‌ பெரும்பாலும்‌ இக்கோட்டைகளில்‌ 
குடியமா்த்தப்பட்டனர்‌. ஆனால்‌ இந்தப்‌ பிரதேசங்‌ 
களில்‌ அமைதியையும்‌ பாதுகாப்பையும்‌ கண்காணிக்க 
வேண்டிய யாயிக்‌ கஸாக்குகள்‌, தாங்களே அதி: 
ருப்தியடைந்த பிரஜைகளாக மாறினர்‌. அவர்களால்‌ 
அரசாங்கத்துக்கு ஆபத்து ஏற்படக்‌ கூடிய நிலைமைகள்‌ 
உருவாயின. 1772ம்‌ வருடத்தில்‌ மேஜர்‌-ஜெனரல்‌ 
த்ரவுபேன்பெொர்க்‌ அந்தத்‌ துருப்புக்களைக்‌ கட்டுப்பாட்‌ 
டுக்குள்‌ கொண்டுவருவதற்காக எடுத்த கடுமையான 
நடவடிக்கைகளின்‌ விளைவாக அவர்களுடைய முக்கிய 
மான கோட்டையில்‌ கலகம்‌ ஏற்பட்டது. கலகக்‌ 
காரர்கள்‌ த்ரவுபேன்பெர்க்கை மிகக்‌ கொடுமையாகக்‌ 
கொலை செய்துவிட்டு* கஸாக்‌ நிர்வாக அமைப்பிலும்‌ 
விருப்பம்‌ போல மாற்றங்களைச்‌ செய்து கொண்டனர்‌. 
கடைசியில்‌, அந்தக்‌ கலகம்‌ ஒடுக்கப்பட்டது; கலகக்‌ 
காரர்கள்‌ காட்டு மிராண்டித்‌ தனமாக தண்டிக்கப்‌ 
பட்டுப்‌ பழிவாங்கப்பட்டனர்‌. 


£ ப. 50ன்‌ குறிப்பைப்‌ பார்க்கவும்‌. 


108 


இந்தச்‌ சம்பவங்கள்‌ நான்‌ பெலகோர்ஸ்க்‌ 
கோட்டைக்கு வருவதற்குச்‌ சிறிது காலத்திற்கு முன்பு 
நடைபெற்றவையாகும்‌. நான்‌ வந்த பொழுது எல்‌ 
லாம்‌ அமைதியாக இருந்தது; அல்லது அமைதியாக 
இருப்பது போலத்‌ தோன்றியது. கலகக்காரர்கள்‌ 
திருந்தி விட்டதாகச்‌ சொல்லப்பட்டது; அதிகாரிகளும்‌ 
இதை எளிதாக நம்பினார்கள்‌. அனால்‌ சூழ்ச்சி 
மிகுந்த கலகக்காரர்கள்‌ பழிவாங்க வேண்டுமென்று 
இரகசியமான திட்டங்களை உருவாக்கிக்‌ கொண் 
டிருந்தனர்‌. மறுபடியும்‌ கலகம்‌ செய்வதற்குச்‌ சரி 
யான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்‌ காத்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌. 

நான்‌ கதையைத்‌ தொடர்கிறேன்‌. 

ஒரு நாள்‌ மாலை நேரத்தில்‌ (1773ம்‌ வருடம்‌ 
அக்டோபர்‌ மாதத்தின்‌ ஆரம்பத்தில்‌) நான்‌ என்‌ 
னுடைய அறையில்‌ தனியாக உட்கார்ந்து இலையுதிர்‌ 
காலக்‌ காற்று ஊளையிடுவகைக்‌ கேட்டுக்‌ கொண்‌ 
டிருந்தேன்‌. வானத்தில்‌ மேகங்கள்‌ நிலாவைக்‌ கடந்து 
போய்க்‌ கொண்டிருந்தன. அந்தக்‌ காட்சியை சன்னல்‌ 
வழியாகப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தேன்‌. அப்பொழுது 
குளகர்த்தர்‌ என்னைக்‌ கூப்பிடுவதாக யாரோ வந்து 
சொன்னார்கள்‌. நான்‌ உடனே அவருடைய வீட்டுக்குப்‌ 
புறப்பட்டேன்‌. அங்கே ஷ்வாப்ரின்‌, இவான்‌ இக்னாத்‌ 
தியெவிச்‌, கஸாக்‌ சார்ஜென்ட்‌ ஆகியோர்‌ உட்கார்ந்‌ 
திருந்தனர்‌. வசிலீசா யெகோரவ்னாவையும்‌, மார்யா 
இவானவனாவையும்‌ அங்கே காணவில்லை. தளகர்த்தர்‌ 
ஏதோ நினைவுகளில்‌ மூழ்கியபடி என்னை வாருங்கள்‌ 
என்றார்‌. பிறகு அவர்‌ அறைக்‌ கதவைத்‌ தாளிட்டு 
விட்டு எங்களை உட்காருமாறு கேட்டுக்‌ கொண்டார்‌. 
கஸாக்‌ சார்ஜென்ட்‌ மட்டும்‌ கதவின்‌ அருகே நின்று 


109 


கொண்டிருந்தான்‌. தளகர்த்தர்‌ பையிலிருந்து ஒரு 
கடிதத்தை எடுத்தார்‌. “ “அதிகாரிகளே! நமது 
ஜெனரல்‌ மிகவும்‌ முக்கியமான தகவலை அனுப்பி 
யிருக்கிறார்‌. அதைப்‌ படிக்கிறேன்‌'' என்று சொல்லி 
விட்டு, மூக்குக்‌ கண்ணாடியை மாட்டிக்‌ கொண்டு, 
அந்தக்‌ கடிதத்தை உரக்கப்‌ படித்தார்‌: 


“£பெலகோர்ஸ்க்‌ கோட்டையின்‌ தளகர்த்தர்‌ காப்டன்‌ 
மிரோனவ்‌ . அவர்களுக்கு 
“மிகவும்‌ இரகசியமானது! 


“டான்‌ கஸாக்கும்‌ கலகக்காரனுமான யெமெல்‌ 
யான்‌ புகச்சோவ்‌ சமீபத்தில்‌ சிறையிலிருந்து தப்பி 
யோடி, சட்ட விரோதமான கும்பலைச்‌ சேர்த்துக்‌ 
கொண்டு, யாயிக்‌ கிராமப்‌ பகுதிகளில்‌ கிளர்ச்சிளைத்‌ 
தூண்டி வருகிறான்‌. பல இடங்களில்‌ கொலை செய்து 
கொள்ளையடித்திருப்பதோடு நம்‌ கோட்டைகள்‌ 
சிலவற்றையும்‌ கைப்பற்றித்‌ தரைமட்டமாக்கியிருக்‌ 
கிறான்‌. இவற்றோடு நில்லாமல்‌ காலஞ்சென்ற மூன்றாம்‌ 
பீட்டர்‌ சக்கரவர்த்தியின்‌ பெயரைத்‌ தனக்குச்‌ 
சூட்டிக்‌ கொண்டிருக்கிறான்‌. இந்தத்‌ திமிரான செயலை 
நாம்‌ ஒருபோதும்‌ மன்னிக்க முடியாது. இந்த உத்‌ 
தரவு கிடைத்தவுடன்‌ பாசாங்குக்காரனும்‌ குற்ற 
வாளியுமான யெமெல்யான்‌ புகச்சோவ்‌ உங்கள்‌ 
பாதுகாப்பிலிருக்கும்‌ கோட்டையைத்‌ தாக்கினால்‌ 
அதற்குத்‌ தேவையான எதிர்நடவடிக்கைகளை எடுப்ப 
தோடு- முடியுமானால்‌ அவனை ஒழிக்க வேண்டுமென்‌ 
றும்‌-காப்டனுக்கு ஆணையிடுகிறோம்‌. '* 

“தேவையான எதிர்நடவடிக்கைகளைச்‌ செய்ய 
வேண்டும்‌!” தளகர்த்தர்‌ கடிதத்தை மடித்து வைத்து 
விட்டுத்‌ தம்‌ மூக்குக்‌ கண்ணாடியைக்‌ கழற்றியபடியே 
இந்த வார்த்தைகளைத்‌ திருப்பிச்‌ சொன்னார்‌. “சொல்‌ 
வது எளிது; செய்வது கடினம்‌. அந்தப்‌ போக்‌ 


110 


பூரல்‌ கஸாக்குகளின்‌ காவலர்கள்‌. 19ம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்‌ 


கத்தில்‌ செதுக்கப்பட்ட ஓவியம்‌. 


சாவ்‌. தைல வண்ண ஓவியம்‌. முன்காலத்தில்‌ இங்கே 
்‌ ள்‌ 4 ்‌ ட்‌ ட்‌ ம லட ட்‌ ்‌ 

இரண்டாம்‌ எகதிரீனாவின்‌ படம்‌ இருந்தது. ஓவியரின்‌ பெயர்‌ 
ரு ரு ந கர 

தெரியவில்ல. 1773. 


எ. புகச்‌ே 


2 
2 

5 5 
த 
= 

ப 

த 

ட்‌ 

& 


ஞ்‌ 


௩015௦3 றத ORAUHA bec. bulechoan , அ கரமயு du. 1 
ஸ்‌ ர்‌] டை ot க ககம Jl டன்னை ரி 


புகச்சோவின்‌ துருப்புகளுக்கு எதிராகத்‌ தற்காப்புக்கு 1773-ல்‌ 


கட்டப்பட்ட அரண்‌. நீர்வண்ண ஓவியம்‌. 1887. 


கிரிக்கு நல்ல பலம்‌ சேர்ந்து விட்டது. நம்மிடம்‌ 
நூற்றுமுப்பது பேர்கள்தான்‌ இருக்கிருர்கள்‌. கஸாக்கு 
களை . நம்ப முடியாதென்பதால்‌ நான்‌ அவர்களைக்‌ 
கணக்கில்‌ சேர்க்கவில்லை. மக்சீமிச்‌! நான்‌ உன்னைச்‌ 
சொல்லவில்லை.” (சார்ஜென்ட்‌ சிரித்தான்‌.) ““திரு 
வாளர்களே! நாம்‌ தீவிரமான நடவடிக்கைகளை 
எடுப்பது அவசியம்‌. காவல்‌, இரவில்‌ ரோந்து 
போவது ஆகிய கடமைகளை மற்றவர்களுக்கு முன்‌ 
மாதிரியாகச்‌ செய்யுங்கள்‌. கோட்டை மீது தாக்கு 
தல்‌ ஏற்பட்டால்‌ உடனே கோட்டைக்‌ கதவைப்‌ 
பூட்டுங்கள்‌; படைவீரர்களுக்கு உஷார்‌ என்று 
அறிவியுங்கள்‌. மக்சீமிச்‌! நீ மற்ற கஸாக்குகளை 
நன்றாக கவனித்து வா. பீரங்கியை சரிவர சுத்தம்‌ 
செய்யச்‌ சொல்‌. எல்லாவற்றுக்கும்‌ மேலாக இங்கே 
பேசிய விஷயங்களை இரகசியமாக வைத்துக்‌ கொள்‌. 
கோட்டையில்‌ வேறு யாருக்கும்‌ இது கெரியக்‌ 
கூடாது” என்>றோர்‌. 

இந்த உத்தரவுகளைக்‌ கொடுத்துவிட்டு இவான்‌ 
குஸ்மீச்‌ எங்களை அனுப்பி வைத்தார்‌. நானும்‌ 
ஷ்வாப்ரினும்‌, அங்கே தெரிவிக்கப்பட்ட விஷயத்தைப்‌ 
பற்றி விவாதித்தபடியே . வெளியே வந்தோம்‌. 
“இது எப்படி முடியும்‌ என்று நினைக்கிறாய்‌?” ்‌ 


என்று அவரைக்‌ கேட்டேன்‌. ““கடவுளுக்குத்தான்‌ 
தெரியும்‌. பார்ப்போம்‌. இது வரை நம்மிடம்‌ குறிப்‌ 
பாக எதையும்‌ சொல்லவில்லை. ஆனல்‌...’ இந்த 


இடத்தில்‌ அவர்‌ பேச்சை நிறுத்திவிட்டு ஞாபக மறதி 
யாக ஒரு பிரெஞ்சுப்‌ பாட்டை சீட்டியடிக்க ஆரம்‌ 
பித்தார்‌. 

நாங்கள்‌ மிகவும்‌ எச்சரிக்கையாக நடந்து கொண்ட 
போதிலும்‌ புகச்சோவ்‌ வரப்‌ போகும்‌ செய்தி கோட்‌ 


114 


டைக்குள்‌ எப்படியோ பரவியது. இவான்‌ குஸ்மீச்‌ 
தன்னுடைய மனைவி சொன்னபடிக்‌ கேட்பவர்‌ என்ற 
போதிலும்‌ ஒரு முக்கியமான இராணுவ இரகசி 
யத்தை அவளிடம்‌ ஒருபோதும்‌ தெரிவிக்கக்‌ கூடிய 
வார்‌ அல்ல. அந்தக்‌ காரியத்தைச்‌ செய்யுமாறு உல 
கத்தில்‌ எந்தச்‌ சக்தியும்‌ அவரை நிர்ப்பந்திக்க 
முடியாது. ஜெனரலிடமிருந்து கடிதம்‌ வந்ததும்‌ 
அவர்‌ மிகவும்‌ சாமர்த்தியமாக வசிலீசா யெகோ 
ரவ்னவை வெளியே அனுப்பி விட்டார்‌. கெரா 
சிம்‌ பாதிரியாருக்கு ஓரென்புர்கிலிருந்து ஏதோ 
அதிசயமான செய்திகள்‌ வந்திருக்கின்றன; ஆனால்‌ 
அவர்‌ அதை இரகசியமாக வைத்திருக்கிறார்‌ என்று 
தன்‌ மனைவியிடம்‌ சொன்னார்‌. உடனே பாதிரி 
யாரின்‌ மனைவியைப்‌ பார்க்கப்‌ போவகென்று வசிலீசா 
யெகோரவ்னா முடிவு செய்தாள்‌. மாஷா தனியே 
இருக்க வேண்டாம்‌; அவளையும்‌ உன்னோடு கூட்டிக்‌ 
கொண்டு போ என்று இவான்‌ குஸ்மீச்‌ மனைவி 
யிடம்‌ சொன்னார்‌. 

இப்பொழுது அந்த வீட்டில்‌ இவான்‌ குஸ்மீச்‌ 
மட்டுமே இருந்தார்‌. அவர்‌ உடனே எங்களைக்‌ கூட்டி 
வரச்‌ சொன்னார்‌. நாங்கள்‌ பேசுவதை பலாஷ்கா 
கேட்கக்‌ கூடாதென்பதற்காக அவளை ஒரு சிறு 
அறையில்‌ போட்டுப்‌ பூட்டி விட்டார்‌. 

வசிலீசா யெகோரவ்னா பாதிரியார்‌ மனைவியிட 
மிருந்து எந்தத்‌ தகவலும்‌ கிடைக்காமல்‌ ஏமாற்றத்‌ 
தோடு வீட்டுக்குத்‌ திரும்பியவுடன்‌ இவான்‌ குஸ்மீச்‌ 
பலாஷ்காவை ஒரு சிறு அறையில்‌ போட்டுப்‌ பூட்டி 
விட்டுத்‌ தம்‌ அதிகாரிகளோடு யுத்தத்தைப்‌ பற்றி 
ஆலோசனை நடத்தினார்‌ என்பதைக்‌ கேள்விப்பட்டாள்‌. 
கன்‌ கணவர்‌ தன்னை ஏமாற்றி விட்டார்‌ என்பது 


115 


ரி ப்‌ 


பி 


ஜர்கசியர்கள்‌. செதுக்கப்பட்ட ஓவியம்‌. 19ம்‌ நூற்றாண்டின்‌ 
முதற்பாதி. 


ந. 


பஷ்கீரியர்கள்‌. அ. அர்லோவ்ஸ்க வரைந்தது. அச்சிடப்பட்ட ஓவியம்‌. 
1820. 


ஒரு விவசாயி. செதுக்கப்பட்ட ஓவியம்‌. 1809. 


(கரிந்ததும்‌ இவரைக்‌ குறுக்கு விசாரணை செய்தாள்‌. 
ஆனால்‌ இவான்‌ குஸ்மீச்‌ இதை எதிர்பார்த்தார்‌. 
அவருடைய வாழ்க்கைத்‌ துணைவி எல்லாவற்றையும்‌ 
துருவித்‌ துருவிக்‌ கேட்கும்‌ இயல்புடையவள்‌. எனவே 
அவளுடைய கேள்விகளுக்குச்‌ சிறிதும்‌ பதட்டமில்‌ 
லாமல்‌ உற்சாகத்தோடு பதிலளித்தார்‌. “கோட்டை 
மிலிருக்கும்‌ பெண்கள்‌ வீட்டில்‌ அடுப்பெரிக்க வைக்‌ 
கோலைப்‌ பயன்படுத்துவதாகக்‌ கேள்விப்பட்டேன்‌. 
அது மிகவும்‌ ஆபத்தானதாயிற்றே. அதனால்‌ இனிமேல்‌ 
அடுப்பெரிக்க வைக்கோலை உபயோகிக்கக்‌ கூடாது; 
விறகையும்‌ சுள்ளிகளையும்‌ தான்‌ உபயோகிக்க 
வேண்டும்‌ என்று கண்டிப்பான உத்தரவு கொடுத்‌ 
தேன்‌”” என்றார்‌. * “அப்படியானால்‌ அவளை ஏன்‌ பூட்டி 
வைத்தீர்கள்‌? அந்த இருட்டறையில்‌ ஏன்‌ பலாஷ்‌ 
காவைப்‌ பூட்டி வைத்தீர்கள்‌?” என்று அவள்‌ 
விடாமல்‌ கேட்டாள்‌. இவான்‌ குஸ்மீச்‌ இந்தக்‌ கேள்‌ 
வியை எதிர்பார்க்காத காரணத்தால்‌ ஏதோ ஒரு 
பதிலை முணுமுணுத்தார்‌. வசிலீசா யெகோரவ்‌ 
னாவுக்குத்‌ தன்னுடைய கணவர்‌ மமுப்புகிறார்‌ என்பது 
புரிந்தது. அவரிடமிருந்து உண்மையைப்‌ பிடுங்க 
முடியாது என்று புரிந்து கொண்டு கேள்வி கேட்பதை 
நிறுத்தினாள்‌. அக்குலீனா பம்பீலவ்னா புது மாதிரி 
யாகத்‌ தயாரிக்கும்‌ வெள்ளரிக்காய்‌ ஊறுகாய்‌ பற்றிப்‌ 
(2.௪ ஆரம்பித்தாள்‌. அன்றிரவு முழுவதும்‌ அவளால்‌ 
தூங்க முடியவில்லை. தன்‌ கணவருக்குத்‌ தெரிந்த 
விஷயம்‌ தனக்குத்‌ தெரியக்‌ கூடாதென்றால்‌ அது 
என்னவாக இருக்கும்‌ என்று யோசித்துக்‌ கொண் 
டிருந்தாள்‌. 

மறு நாள்‌ காலையில்‌ மாதாகோவிலிலிருந்து திரும்‌ 
[கிற பொழுது இவான்‌ இக்னாத்தியெவிச்‌ பீரங்கியில்‌ 


119 


சிறுவர்கள்‌ திணித்து வைத்த கல்‌, கந்தைத்‌ துணி, 
மரக்‌ கட்டை, எலும்புத்‌ துண்டுகள்‌ மற்றும்‌ எல்லா 
விதமான குப்பைகளையும்‌ வெளியே எடுத்து அதை 
சுத்தம்‌ செய்து கொண்டிருப்பதைப்‌ பார்த்தாள்‌. 
“இந்த ராணுவத்‌ தயாரிப்புகளுக்கு என்ன அர்த்தம்‌? 
கிர்ஸியர்கள்‌ படையெடுக்கலாம்‌ என்று எதிர்பார்க்‌ 
கிறரார்களா? இவ்வளவு சாதாரணமான விஷயத்தை 
இவான்‌ குஸ்மீச்‌ என்னிடமிருந்து மறைக்க மாட்‌ 
டாரே?” என்று அவள்‌ வெகு நேரம்‌ யோசித்‌ 
தாள்‌. அவளுடைய தணியாத ஆவலைத்‌ தூண்டிக்‌ 
கொண்டிருக்கும்‌ விஷயத்தை எப்படியாவது தெரிந்து 
கொள்ள வேண்டும்‌ என்று உறுதியாக முடிவு செய்‌ 
தாள்‌. உடனே இவான்‌ இக்னாத்தியெவிச்சைக்‌ கூப்‌ 
பிட்டாள்‌. 

நீதிபதி விசாரணையைத்‌ தொடங்கும்‌ பொழுது 
சம்பந்தமில்லாத கேள்விகளைக்‌ கேட்டு அந்த நபரின்‌ 
கவனத்தைத்‌ திருப்ப முயல்வார்‌. பிறகு திடீரென்று 
முக்கியமான கேள்வியைக்‌ கேட்டு மடக்கி விடுவார்‌. 
அது போல, வசிலீசா யெகோரவ்னா சற்று நேரம்‌ 
குடும்ப சமாசாரங்களைப்‌ பேசிக்‌ கொண்டிருந்தாள்‌. 
பிறகு ஒரு வினாடி மெளனமாக இருந்துவிட்டு நீண்ட 
பெருமூச்சு விட்டாள்‌. ““கடவுளே! கடவுளே! சேதி 
தெரியுமா? இதெல்லாம்‌ எப்படி முடியப்‌ போகிற 
தோ?” என்று தலையைப்‌ பலமாக ஆட்டியபடியே 
சொன்னாள்‌. 

““கவலைப்படாதர்கள்‌, அம்மையாரே! கடவுள்‌ 
இரக்கம்‌ நிறைந்தவர்‌. நம்மிடம்‌ ஏராளமான போர்‌ 
வீரர்கள்‌ இருக்கிறார்கள்‌; போதுமான வெடிமருந்து 
இருக்கிறது. நான்‌ பீரங்கியை நன்றாக சுத்தம்‌ செய்து 
விட்டேன்‌. புகச்சோவின்‌ தாக்குதலை முறியடித்து 


120 


விடலாம்‌ என்று நம்புவோம்‌. கடவுளின்‌ கருணை 
இருக்கும்‌ பொழுது நமக்கு எந்த ஆபத்தும்‌ வராது” 
என்று இவான்‌ இக்னாத்தியெவிச்‌ பதில்‌ அளித்தார்‌. 

“இந்த புகச்சோவ்‌ என்பவன்‌ யார்‌?'' என்று 
அவள்‌ கேட்டாள்‌. 

இப்பொழுது இவான்‌ இக்னாத்தியெவிச்‌ நாக்கைக்‌ 
கடித்துக்‌ கொண்டார்‌. ஏனென்றால்‌ அவர்‌ தன்னையறி 
யாமல்‌ உண்மையைச்‌ சொல்லி விட்டார்‌. ஆனால்‌ 
இனிமேல்‌ நாக்கைக்‌ கடித்துப்‌ பயனுண்டா? வசிலீசா 
யெகோரவனா கான்‌ யாரிடமும்‌ சொல்ல மாட்டேன்‌ 
என்று சத்தியம்‌ செய்து அவரிடமிருந்து எல்லா 
விவரங்களையும்‌ தெரிந்து கொண்டாள்‌. 

வசிலீசா யெகோரவ்னா தன்னுடைய சத்தியத்‌ 
தைக்‌ காப்பாற்றினாள்‌. பாதிரியார்‌ மனைவியைத்‌ 
தவிர, வேறு யாரிடமும்‌ ஒரு வார்த்தை கூடச்‌ 
சொல்லவில்லை. பாதிரியார்‌ வீட்டுப்‌ பசு கோட்‌ 
டைக்கு வெளியே மேயப்‌ போகும்‌. அதைப்‌ போக்‌ 
இரிகள்‌ பிடித்துவிடக்‌ கூடாது என்பதால்‌ ஜாக்கிர 
கையாக இருக்கும்படி அவளிடம்‌ மட்டும்‌ சொன்னாள்‌. 

வெகு சீக்கிரத்தில்‌ எல்லோரும்‌ புகச்சோவைப்‌ 
பற்றியே பேசிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. பலவிதமான 
வதந்திகள்‌ வேகமாகப்‌ பரவின. தளகர்த்தர்‌ கஸாக்‌ 
சார்ஜென்டைப்‌ பக்கத்துக்‌ கிராமங்களுக்கும்‌ கோட்‌ 
டைகளுக்கும்‌ சென்று விவரங்களைச்‌ சேகரித்து 
வருமாறு அனுப்பினார்‌. மக்சீமிச்‌ இரண்டு நாட்‌ 
களுக்குப்‌ பிறகு திரும்பி வந்தான்‌. கோட்டையிலி 
ருந்து அறுபது வெர்ஸ்டாக்கள்‌ தூரத்தில்‌ ஸ்டெப்‌ 
(ரியில்‌ ஏராளமான நெநருப்புகளைப்‌ பார்த்ததாகக்‌ 
கூறினான்‌. மேலும்‌ அதிக அளவில்‌ ஏதோ எதிரிப்‌ 
படைகள்‌ இருப்பதாக பஷ்கீரியர்கள்‌ தெரிவித்ததாக 


121 


சோவ்‌ பற்றி அதிகாரிகளோடு கலந்து பேச 
விரும்புகிறீர்கள்‌. இந்தத்‌ தடவை நான்‌ ஏமாற 
மாட்டேன்‌!” என்று அவள்‌ குறுக்கிட்டுச்‌ சொன்னாள்‌. 
இவான்‌ குஸ்மீச்‌ கண்களை அகலமாகத்‌ திறந்தார்‌. 
“அன்பே! உனக்கு ஏற்கெனவே தெரியும்‌ போல 
இருக்கிறது. அப்படியானால்‌ நீ இங்கேயே இருக்‌ 
கலாம்‌. உனக்கு முன்பாகவே நாங்கள்‌ விவாதிக்‌ 
கிறோம்‌'” என்றார்‌. “அதுதான்‌ சரி. மற்றவர்களை 
ஏமாற்றும்‌ வித்தை உங்களுக்குக்‌ தெரியாது. அதி 
காரிகளைக்‌ கூப்பிடுங்கள்‌” என்றாள்‌. 

நாங்கள்‌ மறுபடியும்‌ அங்கே கூடினோம்‌. இவான்‌ 
குஸ்மீச்‌ தன்‌ மனைவியின்‌ முன்னிலையில்‌ புகச்சோவ்‌ 
வெளியிட்டிருக்கும்‌ அறிவிப்பை வாசித்தார்‌. அதை 
யாரோ ஒரு அரைகுறை ஞானமுள்ள கஸாக்‌ எழுதி 
யிருக்க வேண்டுமென்று தோன்றியது. எங்கள்‌ கோட்‌ 
டைக்குள்‌ உடனே நுழையப்‌ போவதாகவும்‌, கஸாக்கு 
களும்‌ படைவீரர்களும்‌ தன்னோடு சேர்ந்து விடு 
மாறும்‌ அந்தப்‌ போக்கிரி கேட்டுக்‌ கொண்டிருந்தான்‌. 
அதிகாரிகள்‌ எதிர்த்தால்‌ அவர்களுடைய உயிருக்கு 
ஆபத்து என்றும்‌ எச்சரிக்கை செய்திருந்தான்‌. அந்த 
அறிவிப்பு, நயமில்லாக ஆனால்‌ ஆணித்தரமான 
சொற்களில்‌ எழுதப்பட்டிருந்தது. அதை சாதாரண 
மக்கள்‌ படிக்கும்‌ பொழுது அவர்களுடைய மனங்‌ 
களில்‌ ஆபத்தான விளைவை நிச்சயமாக ஏற்படுத்தும்‌. 

““போக்கிரிப்‌ பயல்‌! என்ன தைரியம்‌! நமக்கே 
எச்சரிக்கை கொடுக்கிரானே ! அவனைப்‌ போய்ப்‌ 
பார்த்து நம்முடைய கொடிகளை அவன்‌ காலடியில்‌ 
போடுவோம்‌ என்று எதிர்‌ பார்க்கிறானா? கெட்ட 
நாய்‌! நாற்பது வருஷ காலம்‌ இராணுவத்தில்‌ சேவை 
செய்தவர்களுக்கு ஒன்றும்‌ தெரியாது என்று நினைக்‌ 


124 ” 


கிறா? தளகர்த்தர்கள்‌ இந்த முரடனுக்கு பயப்படு 
வார்கள்‌ என்று நினைக்கிறானா?'' என்றாள்‌ வசிலீசா 
யெகோரவ்னா. 

““அம்மாதிரி பயப்படக்‌ கூடிய களகர்த்தர்‌ 
கள்‌ யாருமில்லை. ஆனால்‌ எதிரி ஏற்கெனவே பல 
கோட்டைகளைக்‌ கைப்பற்றி விட்டதாகச்‌ சொல்‌ 
கிறார்களே'' என்றார்‌ இவான்‌ குஸ்மீச்‌. 

“அவனிடம்‌ உண்மையிலேயே பலமிருக்கிறது 
என்று தோன்றுகிறது” என்றார்‌ ஷ்வாப்ரின்‌. 

“அவன்‌ பலம்‌ எவ்வளவு என்பதை விரைவில்‌ 
கண்டு பிடித்துவிடலாம்‌. வசிலீசா யெகோரவ்னா! 
களஞ்சியத்தின்‌ சாவியைக்‌ கொடு. இவான்‌ இக்‌ 
னாத்தியெவிச்‌! அந்த பஷ்கீரியனை இங்கே இழுத்து 
வா. யுலாயிடம்‌ சவுக்கைக்‌ கொண்டு வருமாறு 
சொல்‌?” என்றார்‌ தளகர்த்துர்‌. 

““இவான்‌ குஸ்மீச்‌! சற்றுப்‌ பொறுங்கள்‌. மார்யா 
இவானவ்னாவை வெளியே போகச்‌ சொல்லி விடு 
கிறேன்‌. அவனுடைய ஓலத்தைக்‌ கேட்டால்‌ அவள்‌ 
பயந்து விடுவாள்‌. உண்மையைச்‌ சொல்ல வேண்டு 
மானால்‌, எனக்கும்‌ இதைப்‌ பார்க்கப்‌ பிடிக்காது. 
நான்‌ போய்‌ வருகிறேன்‌” என்று சொல்லிவிட்டு 
அவள்‌ எழுந்தாள்‌. 

சென்ற காலத்திய விசாரணைகளில்‌ குற்றம்‌ 
சாட்டப்பட்டவர்களைச்‌ சித்திரவதை செய்வது ஒரு 
முக்கியமான அங்கமாக இருந்தது. அதனால்‌ பிற்‌ 
காலத்தில்‌ அது ஒழிக்கப்பட்ட போதிலும்‌ அந்தக்‌ 
கருணை மிக்க உத்தரவை யாரும்‌ பின்பற்றவில்லை. 
குற்றம்‌ சாட்டப்பட்ட ஒருவனைத்‌ தண்டிப்பதற்கு 
அவன்‌ தன்னுடைய குற்றத்தை ஓத்துக்‌ கொள்‌ 
வது அவசியம்‌ என்று கருதப்பட்டது. இந்த எண்ணம்‌ 


125 


அர்த்தமற்றது என்பது மட்டுமல்லாமல்‌ சரியான நீதி 
இயல்‌ கோட்பாடுகளுக்கும்‌ புறம்பானதாகும்‌. 
ஏனென்றால்‌ குற்றம்‌ சாட்டப்பட்ட ஒருவன்‌ நான்‌ அந்தக்‌ 
குற்றத்தைச்‌ செய்யவில்லை என்று சொல்லும்‌ பொழுது 
உடனே அவன்‌ நிரபராதி என்ற முடிவுக்கு யாரும்‌ 
வருவதில்லை. அப்படியானால்‌ அவன்‌ குற்றத்தை 
ஒத்துக்‌ கொள்வதை மட்டும்‌ அடிப்படையாகக்‌ 
கொண்டு அவன்‌ குற்றவாளியே என்ற முடிவுக்கு 
வருவது எப்படிச்‌ சரியாகும்‌? சித்திரவதை செய்‌ 
கின்ற காட்டுமிராண்டித்தனமான பழக்கம்‌ ஓழிக்‌ 
கப்பட்டது சரியல்ல என்று வாதாடுகின்ற சில 
வயதான நீதிபதிகளை நான்‌ இன்றைக்கும்‌ சந்திக்‌ 
கிறேன்‌. அந்தக்‌ காலத்தில்‌ சித்திரவதை செய்வது 
முறைதானா என்ற கேள்வியை நீதிபதிகளும்‌ எழுப்‌ 
பவில்லை; குற்றம்‌ சாட்டப்பட்டுச்‌ சித்திரவதை 
செய்யப்‌ பட்டவர்களும்‌ எழுப்பவில்லை. எனவே 
தளகர்த்தரின்‌ ஆணை அங்கேயிருந்தவர்களிடம்‌ சிறிதும்‌ 
அமைதிக்‌ குலைவையோ, அல்லது ஆச்சரியத்தையோ 
ஏற்படுத்தவில்லை. இவான்‌ இக்னாத்தியெவிச்‌ களகர்த்‌ 
குர்‌ மனைவியிடம்‌ சாவியை வாங்கிக்‌ கொண்டு, பஷ்‌ 
தீரியனை இழுத்து வருவதற்காகக்‌ களஞ்சியத்தை 
நோக்கிச்‌ சென்றார்‌. சில நிமிடங்களுக்குப்‌ பிறகு 
அந்தக்‌ கைதியைக்‌ கூட்டிக்‌ கொண்டு திரும்பினார்‌. 
குளகர்த்தரின்‌ உத்தரவுக்குப்‌ பிறகு அந்தக்‌ கைதியை 
அறைக்குள்‌ கொண்டு வந்தார்‌. 

அந்த பஷ்கீரியனின்‌ கால்களில்‌ கொண்டி 
போடப்பட்டிருந்ததால்‌ அவன்‌ மிகுந்த சிரமத்‌ 
தோடு வாயிலைக்‌ கடந்து அறைக்குள்‌ நுழைந்தான்‌. 
குன்‌ தலையிலிருந்த உயரமான தொப்பியை அகற்றி 
விட்டுக்‌ கதவின்‌ அருகில்‌ நின்றான்‌. அவனைப்‌ பார்த்த 


126 


பொழுது என்னுடைய உடலில்‌ ஓடிக்‌ கொண்டிருந்த 
இரத்தம்‌ உறைந்து விட்டது. அந்த மனிதனை 
நான்‌ என்றைக்கும்‌ மறக்க மாட்டேன்‌. அவன்‌ 
வயது எழுபதுக்கு மேல்‌ இருக்கும்‌. அவன்‌ மூக்கும்‌ 
காதுகளும்‌ வெட்டப்பட்டிருந்தன. அவன்‌ தலை 
மொட்டையடிக்கப்பட்டிருந்தது. அவனுடைய மோ 
வாயில்‌ அங்கொன்றும்‌ இங்கொன்றுமாக வெள்ளை 
உரோமம்‌ தெரிந்தது. அவன்‌ குட்டையாகவும்‌, 
மெலிந்த உடலும்‌ வளைந்து முதுகுமாக நின்று 
கொண்டிருந்தான்‌. அனால்‌ சிறு &ற்றுப்‌ போன்ற 
அவனுடைய கண்களில்‌ இன்னும்‌ நெருப்பின்‌ தணல்‌ 
தெரிந்தது. 

இந்தப்‌ பயங்கரமான அறிகுறிகளிலிருந்து 1741ம்‌ 
வருடத்தில்‌ ஏற்பட்ட கலகத்தில்‌ ஈடுபட்டதற்‌ 
காக அவன்‌ தண்டிக்கப்பட்டவன்‌ * என்பதை தளகர்த்‌ 
கர்‌ புரிந்து கொண்டார்‌. ““ஓ! நீ பழைய ஓநாய்‌ 
கானா? எங்கள்‌ வலைகளில்‌ முன்பே சிக்கியிருக்‌ 
நறொயா? உன்‌ மொட்டைத்‌ தலையிலிருந்து நீ முதல்‌ 
தடவையாகக்‌ கலகம்‌ செய்பவனல்ல என்று கெரி 
திறதே. என்‌ கிட்டே வா! உன்னை இங்கே அனுப்‌ 
பியது யார்‌ என்று சொல்‌” என்று தளகர்த்தார்‌ 
அதட்டினார்‌ . 

அந்த பஷ்கீரியக்‌ கிழவன்‌ ஒரு வார்த்தை 
கூடப்‌ பேசாமல்‌ களகர்த்தரையே புரியாமல்‌ உற்றுப்‌ 
பார்த்துக்‌ கொண்டு நின்றான்‌. 

““ஏன்‌ பேசாமலிருக்றொய்‌? உனக்கு ருஷ்ய மொழி 
புரியாதா? யுலாய்‌! இவனை நம்முடைய கோட்‌ 


" டஷ்கீரியர்களுடைய கலகம்‌, ' “திங்கே குறிப்பிடப்படுகிறது; 
ஜாரிஸ்ட்‌ துருப்புகள்‌ இந்தக்‌ சுகத்தைக்‌ கொடூரமான முறையில்‌ 
டசுக்கவிட்டன. பர்‌. 


127 


டைக்கு அனுப்பியது யார்‌ என்று உன்னுடைய 
மொழியில்‌ கேள்‌'' என்றார்‌ தளகர்த்தர்‌. 

யுலாய்‌ குளகர்த்தரின்‌ கேள்வியைத்‌ தாத்‌ 
தாரிய மொழியில்‌ மொழிபெயர்த்தான்‌. ஆனால்‌ அந்த 
பஷ்கீரியன்‌ அப்பொழுதும்‌ முன்‌ மாதிரியே எதுவும்‌ 
பேசாமல்‌ நின்று கொண்டிருந்தான்‌. 

““சரி. உன்னைப்‌ பேச வைக்கிறேன்‌. அவனுடைய 
முதுகிலிருக்கும்‌ கோடுபோட்ட துணியை எடுத்து 
விட்டுச்‌ சவுக்கடி கொடுங்கள்‌. யுலாய்‌! சுடச்சுடக்‌ 
கொடு!” என்று தளகர்த்தர்‌ உத்தரவிட்டார்‌. 

இரண்டு வயதான படைவீரர்கள்‌ அவன்‌ உடலில்‌ 
தொங்கிய சட்டையைக்‌ கழற்றினர்‌. அந்தப்‌ 
பரிதாபத்துக்குரிய மனிதனின்‌ முகத்தில்‌ இப்பொ 
முது பயப்படுவதற்குரிய அறிகுறிகள்‌ தென்பட்டன. 
சிறு குழந்தைகளிடம்‌ அகப்பட்டுக்‌ கொண்ட பிராணி 
யைப்‌ போல அவன்‌ சுற்றுமுற்றும்‌ பார்த்தான்‌. 
அங்கேயிருந்த படைவீரர்களில்‌ ஒருவன்‌ அந்தக்‌ 
கைதியின்‌ இரண்டு கரங்களையும்‌ தூக்கித்‌ தன்னுடைய 
தோள்பட்டை மீது வைத்துக்‌ கொண்டு அவனைத்‌ 
கன்‌ முதுகின்‌ மீது ஏற்றிக்‌ கொண்டான்‌. யுலாய்‌ 
சவுக்கை எடுத்துச்‌ சொடுக்கிப்‌ பார்த்தான்‌. அந்த 
நேரத்தில்‌ அந்தக்‌ கைதி தலையைக்‌ குனிந்தபடியே 
கெஞ்சுவது போல மெல்லிய குரலில்‌ முனகினான்‌. 
அவன்‌ வாயைத்‌ திறந்த பொழுது நாக்கு வெட்டப்‌ 
பட்டு அடிப்பகுதி மட்டுமே இருப்பது தெரிந்தது. 

என்னுடைய வாழ்நாளில்‌ நடைபெற்ற இந்தச்‌ 
சம்பவத்தை நினைத்துப்‌ பார்த்துவிட்டு சக்கரவர்த்தி 
அலெக்சாந்தரின்‌ அடக்கமான ஆட்சியோடு ஓப்பிடும்‌ 
பொழுது, கல்வியின்‌ வேகமான வளர்ச்சியையும்‌ 
மனிதப்‌ பண்பு எங்கும்‌ பரவியிருப்பதையும்‌ நினைத்து 


128 


ஆச்சரியமடைகிறேன்‌ . இளைஞனே! என்னுடைய எழுத்‌ 
துக்களை நீ படிக்கும்‌ சந்தர்ப்பம்‌ ஏற்படுமானால்‌ 
ஒன்றை நினைவில்‌ வைத்துக்‌ கொள்‌: வன்முறையான 
கொந்தளிப்புக்கள்‌ ஏதுமில்லாமல்‌ ஏற்படுகின்ற ஒழுக்‌ 
கஞ்சார்ந்த முன்னேற்றமே மிகவும்‌ சிறப்பானது. 

நாங்கள்‌ இடிவிழுந்தவர்களைப்‌ போல உட்‌ 
கார்ந்திருந்தோம்‌. 

“சரி. இவனிடமிருந்து உபயோகமுள்ள எந்தத்‌ 
ககவலையும்‌ நாம்‌ பெற முடியாது. யுலாய்‌! இவனைக்‌ 
களஞ்சியத்துக்குத்‌ திரும்பக்‌ கொண்டுபோ. திரு 
வாளர்களே! நாம்‌ வேறு சில விஷயங்களைப்‌ பேச 
வேண்டும்‌” என்றார்‌ தளகர்த்தர்‌. 

நாங்கள்‌ இராணுவ ரீதியில்‌ எங்களுடைய நிலையைப்‌ 
பற்றிப்‌ பேச ஆரம்பிக்கும்‌ பொழுது திடீரென்று 
வசிலீசா யெகோரவ்னா அறைக்குள்‌ ஓடி வந்தாள்‌. 
வேகமாக ஓடி வந்த காரணத்தால்‌ அவளால்‌ மூச்சு 
விடக்‌ கூட முடியவில்லை. அவள்‌ அதிகமான பரபரப்‌ 
படைந்திருப்பதற்கான அறிகுறிகள்‌ முகத்தில்‌ தென்‌ 
ட்டன. 

““ஏன்‌ இப்படி வருகிறாய்‌? என்ன நடந்தது?” 
என்று தளகர்த்தர்‌ ஆச்சரியத்தோடு அவளைக்‌ கேட்‌ 
டார்‌. 

““அபத்து! அன்பே! இன்று காலையில்‌ கழ்‌ 
ஏரிக்‌ கோட்டையைக்‌ கைப்பற்றி விட்டார்கள்‌. 
கெராசிம்‌ பாதிரியாருடைய வேலைக்காரன்‌ அங்கே 
யிருந்து இப்பொழுதுதான்‌ வந்திருக்கிறான்‌. கோட்டை 
பிடிபட்டதை அவனே பார்த்தானாம்‌, தளகர்த்தரை 
யும்‌ மற்ற எல்லா அதிகாரிகளையும்‌ தூக்கில்‌ போட்டு 
விட்டார்களாம்‌. எல்லாப்‌ படைவீரர்களையும்‌ கைது 
செய்து விட்டார்கள்‌. நாம்‌ என்ன செய்வதென்று 


129 
9-323 


பேசி முடிப்பதற்குள்‌ அந்தக்‌ காட்டு மிராண்டிகள்‌ 
இங்கே வந்து விடுவார்கள்‌” என்று வசிலீசா யெகோ 
ரவ்னா தெரிவித்தாள்‌. 

இந்த செய்தியை நான்‌ சிறிதும்‌ எதிர்பார்க்க 
வில்லை. அதைக்‌ கேட்டதும்‌ எனக்கு வியப்பும்‌ 
அதிர்ச்சியும்‌ ஏற்பட்டது. கீழ்‌ ஏரிக்‌ கோட்டையின்‌ 
தளகர்த்தரோடு எனக்கு அறிமுகம்‌ இருந்தது. 
அவர்‌ அமைதியும்‌ அடக்கமும்‌ நிறைந்த இளைஞர்‌. 
இரண்டு மாதங்களுக்கு முன்புதான்‌ அவரும்‌ அவ 
ருடைய இளம்‌ மனைவியும்‌ ஓரென்பார்கிலிருந்து 
இரும்பும்‌ வழியில்‌ இவான்‌ குஸ்மீச்சின்‌ வீட்டில்‌ 
குங்கிவிட்டுப்‌ போனார்கள்‌. கீழ்‌ ஏரிக்‌ கோட்டையிலி 
ருந்து சுமார்‌ இருபத்தைந்து வெர்ஸ்டாக்கள்‌ தூரத்‌ 
தில்‌ எங்கள்‌ கோட்டை அமைந்திருந்தது. எனவே 
புகச்சோவின்‌ தாக்குதலை நாங்கள்‌ எந்த நேரத்‌ 
திலும்‌ எதிர்பார்க்கலாம்‌. அப்படியானால்‌ மார்யா 
இவானவனாவின்‌ கதி என்ன என்று நினைத்த பொழுது 
என்னுடைய இதயம்‌ வேதனையால்‌ கனத்தது. 

““வொன்‌ குஸ்மீச்‌! நான்‌ சொல்வதைக்‌ கேளுங்‌ 
கள்‌. நம்‌ உடலில்‌ கடைசிச்‌ சொட்டு இரத்தம்‌ 
இருக்கும்‌ வரை கோட்டையைப்‌ பாதுகாப்பது நம்‌ 
கடமை. அது நமக்குத்‌ தெரியும்‌. ஆனால்‌ இங்கே 
யுள்ள பெண்களின்‌ பாதுகாப்பைப்‌ பற்றி நாம்‌ 
ஏதாவது செய்ய வேண்டும்‌. ஓரென்பார்குக்குச்‌ 
செல்லும்‌ பாதையில்‌ ஆபத்துக்கள்‌ இல்லையென்றால்‌ 
அவர்களை அங்கே அனுப்பி விடுங்கள்‌; அல்லது 
அதற்கும்‌ அப்பாலுள்ள பாதுகாப்பான கோட்டைக்கு 
அனுப்புங்கள்‌. இந்தக்‌ காட்டு மிராண்டிகளின்‌ 
கைகளில்‌ அவர்கள்‌ சிக்கக்‌ கூடாது” என்று நான்‌ 
தளகர்த்தரிடம்‌ சொன்னேன்‌. 


130 


இவான்‌ குஸ்மீச்‌ தன்‌ மனைவியை நோக்கித்‌ 
திரும்பினார்‌. 

““அன்பே! நான்‌ சொல்வதைக்‌ கேள்‌. இந்தக்‌ 
கலகக்காரர்களோடு சண்டை முடிவடைகிற வரை 
உங்களை வேறு எங்காவது அனுப்புவது நல்லதுதானே? 
நீ என்ன சொல்கிறாய்‌?'' என்று கேட்டார்‌. 

“பிதற்றல்‌!” என்று அவள்‌ பதிலளித்தாள்‌. 
“துப்பாக்கி குண்டு துளைக்காத கோட்டை எங்கா 
வது உண்டா? பெலகோர்ஸ்க்‌ கோட்டையில்‌ பாது 
காப்பு இல்லை என்று ஏன்‌ நினைக்கிறீர்கள்‌? இங்கே 
இருபத்திரண்டு வருடங்கள்‌ வாழ்ந்துவிட்டோம்‌. 
அது கடவுளுக்கே தெரியும்‌, பஷ்கீரியா்களையும்‌ 
கிர்கஸியர்களையும்‌ பார்த்து விட்டோம்‌. இப்பொழுது 
புகச்சோவ்‌. அவன்‌ சுடுகாட்டுக்குப்‌ போன பிறகும்‌ 
நாம்‌ இருப்போம்‌” என்றாள்‌. 

““அன்பே! அப்படியானால்‌ நல்லது”: என்றார்‌ 
இவான்‌ குஸ்மீச்‌. “இந்தக்‌ கோட்டை மீது உனக்கு 
நம்பிக்கை இருந்தால்‌ நீ இங்கேயே இருக்கலாம்‌. 
ஆனால்‌ மாஷாவை என்ன செய்வது? நாம்‌ அவனைத்‌ 
(தாற்கடித்தால்‌ அல்லது நமக்கு உதவிப்‌ படைகள்‌ 
வருமானால்‌ நல்லதே. ஆனால்‌ கோட்டையை எதிரி 
கைப்பற்றி விட்டால்‌?'' என்று கேட்டார்‌. 

“அப்படியானால்‌...” வசிலீசா யெகோரவ்னா 
(பிகுந்த பரபரப்போடு தன்னைக்‌ கட்டுப்படுத்திக்‌ 
(கொண்டு பேச்சைப்‌ பாதியில்‌ நிறுத்திக்‌ கொண்டாள்‌. 

“இல்லை, வசிலீசா யெகோரவ்னா!'' என்று 
களகர்த்தர்‌ தொடர்ந்து பேசினார்‌. அவருடைய 
வாழ்க்கையில்‌ முதல்‌ தடவையாகத்‌ தன்‌ மனைவி 
கன்னுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவமளித்து 
ஊன்றிக்‌ கேட்பதைப்‌ பார்த்தார்‌. “ “மாஷா இங்கே 


121 


இருப்பது சரியல்ல. அவளை ஓஒரென்புர்குக்கு அவ 
ளுடைய ஞானத்தாயிடம்‌ அனுப்பி விடலாம்‌. அங்கே 
அதிகமான படைகளும்‌ பீரங்கிகளும்‌ இருக்கின்றன. 
கற்களால்‌ கட்டப்பட்ட கோட்டை இருக்கிறது. நீயும்‌ 
அவளோடு போவது மிகவும்‌ நல்லது என்று நினைக்‌ 
கிறேன்‌. நீ வயதான கிழவி தான்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
புயலைப்‌ போல வந்து கோட்டையைக்‌ கைப்பற்றி 
விட்டால்‌ உன்னுடைய நிலைமை என்னவாகும்‌ என்று 
யாரால்‌ சொல்ல முடியும்‌?”' என்றார்‌. 

“அப்படியே செய்யலாம்‌” என்று வசிலீசா 
யெகோரவனா ஓத்துக்‌ கொண்டாள்‌. ““மாஷாவை 
அனுப்பி விடுவோம்‌. ஆனால்‌ நானும்‌ போக வேண்டும்‌ 
என்று சொல்லாதீர்கள்‌. நான்‌ போக மாட்டேன்‌. 
வயதான காலத்தில்‌ உங்களை விட்டுப்‌ பிரிந்து 
முன்பின்‌ தெரியாத இடத்தில்‌ அனாதையாகச்‌ 
சாவதற்கு எனக்கு விருப்பமில்லை. நாம்‌ ஒன்றாக 
வாழ்ந்தது போலவே ஒன்றாகச்‌ சாவோம்‌” என்றாள்‌. 

“அப்படியானால்‌ சரி” என்றார்‌ தளகர்த்தர்‌. 
“தாமதம்‌ சிறிதும்‌ கூடாது. நீ போய்‌ மாஷாவைப்‌ 
பிரயாணத்துக்குத்‌ தயார்‌ செய்‌. நாளை அதிகாலையில்‌ 
அவளை அனுப்பி வைப்போம்‌. நம்மிடமிருக்கும்‌ 
படைவீரர்களில்‌ சிலரைக்‌ கூட இதற்கு ஒதுக்க 
முடியாத நிலைதான்‌. இருந்தாலும்‌ அவளுக்குப்‌ 
பாதுகாப்பும்‌ அவசியம்‌. மாஷா எங்கேயிருக்கிறாள்‌?” 
என்று கேட்டார்‌. 

“அவள்‌ அக்குலீனா பம்பீலவ்னாவின்‌ வீட்டுக்குப்‌ 
போயிருக்கிறாள்‌. கீழ்‌ ஏரிக்கோட்டையை எதிரிகள்‌ 
கைப்பற்றி விட்டார்கள்‌ என்று கேட்டதிலிருந்து 
அவளுக்கு மனம்‌ சரியில்லை. ஒருவேளை அவளுக்கு 
உடல்‌ நிலை சரியில்லாமலிருக்கலாம்‌. கடவுளே! 


132 


இப்படியும்‌ ஒரு காலம்‌ வரலாமா?'' என்றாள்‌. 

வசிலீசா யெகோரவ்னா தன்னுடைய மகளின்‌ 
பிரயாணத்துக்குத்‌ தேவையான ஏற்பாடுகளைச்‌ செய்‌ 
வதற்குப்‌ புறப்பட்டாள்‌. களகர்த்தருடைய அறையில்‌ 
விவாதம்‌ தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனால்‌ நான்‌ 
விவாதத்தில்‌ கலந்து கொள்ளவில்லை; மற்றவர்கள்‌ 
என்ன பேசினார்கள்‌ என்பகைக்‌ கவனிக்கவுமில்லை. 
அங்கே மாலையுணவு சாப்பிடும்‌ பொழுது மார்யா 
இவானவ்னாவைப்‌ பார்த்தேன்‌. அவள்‌ வெளிறிப்‌ 
போய்‌ சிவந்த கண்களோடு பரிதாபமாகத்‌ தோன்‌ 
றினாள்‌. நாங்கள்‌ எதுவும்‌ பேசாமல்‌ சாப்பிட்டு 
முடித்து வழக்கத்தைக்‌ காட்டிலும்‌ சீக்கிரமாகவே 
எழுந்தோம்‌. தளகர்த்தரின்‌ குடும்பத்தினர்‌ ஓவ்வொரு 
வரிடமும்‌ விடை பெற்றுக்‌ கொண்டு எங்களுடைய 
அறைகளை நோக்கிச்‌ சென்றோம்‌. ஆனால்‌ நான்‌ 
வேண்டுமென்றே என்னுடைய வாளை அங்கே 
வைத்துவிட்டு வந்தேன்‌. எனவே அதை எடுத்து 
வருவதற்காக உள்ளே போனேன்‌. மார்யா இவா 
னவ்னா தனியே இருப்பாள்‌ என்று எதிர்பார்த்‌ 
(2கன்‌. உண்மையில்‌ அவள்‌ கதவின்‌ அருகில்‌ என்னைச்‌ 
சந்தித்து என்னுடைய வாளைக்‌ கொடுத்தாள்‌. 
்‌'பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌! போய்‌ வருகிறேன்‌”' 
என்று அழுதபடியே சொன்னாள்‌. ““நான்‌ ஓரென்‌ 
'ரர்குக்குப்‌ போகிறேன்‌. நீங்கள்‌ நெடுங்காலம்‌ 
பழ்ச்சியோடு வாழ வேண்டும்‌. ஒருவேளை கடவுள்‌ 
நம்மை மீண்டும்‌ ஒன்றுசேர்க்கலாம்‌. இல்லை 
(யென்றால்‌... என்று சொல்லிவிட்டு அவள்‌ விம்மி 
விம்மியமுதாள்‌. நான்‌ அவளைத்‌ தூக்கியணைத்தேன்‌ . 
“அன்பே! போய்வா?” என்று விடை கொடுத்தேன்‌. 
்‌'இனியவரே! அன்பே! போய்வருகிறேன்‌! எனக்கு 


133 


எத்தகைய முடிவு ஏற்பட்டாலும்‌ என்னுடைய 
கடைசிச்‌ சிந்தனை உன்‌ மீதே இருக்கும்‌; கடைசிப்‌ 
பிரார்த்தனையும்‌ உனக்காகவே இருக்கும்‌! இதை 
நம்பு/:*? மாஷா அழுதபடியே என்‌ மார்போடு 
ஒட்டிக்‌ கொண்டாள்‌. நான்‌ மிகவும்‌ உணர்ச்சியோடு 
அவளை முத்தமிட்டேன்‌; பிறகு அந்த வீட்டை விட்டு 
வேகமாகப்‌ புறப்பட்டேன்‌. 


அத்தியாயம்‌ ஏழு 
முற்றுகை 
என்‌ தலையே! போர்வீரன்‌ தலையே! 
முப்பத்து மூன்று வருடங்கள்‌ 
விசுவாசமாக உழைத்தாய்‌, 
அதனாலென்ன பயன்‌? 
பணமோ பாராட்டோ 
உனக்குக்‌ கிடையாது; 
உன்னைப்‌ பற்றி நல்ல 
வார்த்தை எதுவுமில்லை; 
போர்வீரன்‌ என்பதற்கு மேல்‌ 
பதவி உயர்வும்‌ உனக்கில்லை, 
என்‌ தலையே! 
உனக்குக்‌ கிடைத்ததெல்லாம்‌-- 
இரண்டு கம்பங்கள்‌ 
குறுக்குச்‌ சட்டத்தில்‌ 
தொங்கிய சுறுக்குக்‌ கயிறு 
உனக்குக்‌ கிடைத்தது, 
வேறென்ன? 
நாட்டுப்‌ பாடல்‌ 
மறு நாள்‌ அதிகாலையில்‌ மார்யா இவானவ்னா 
கோட்டையிலிருந்து வெளியே போகும்‌ பொழுது 
கடைசி முறையாக அவளைப்‌ பார்த்து விடை கொடுக்க 
வேண்டுமென்று ஆசைப்பட்டேன்‌. எனவே அன்றி 
॥வில்‌ நான்‌ அணிந்திருந்த உடைகளைக்‌ கழற்ற 
வில்லை; இரவு முழுவதும்‌ உறங்கவுமில்லை. என்னிடம்‌ 
மாபெரும்‌ மாற்றங்கள்‌ ஏற்பட்டிருப்பதை நான்‌ 
உணர்ந்தேன்‌. முன்பு என்னிடம்‌ ஏற்பட்ட மனச்‌ 
சோர்வை என்னால்‌ தாங்க முடியவில்லை. ஆனால்‌ 
இப்பொழுது என்னிடம்‌ ஏற்பட்ட பரபரப்பை என்‌ 
னால்‌. எளிதில்‌ தாங்கிக்‌ கொள்ள முடிந்தது. பிரிவி 
முல்‌ ஏற்படுகின்ற வேதனையோடு தெளிவில்லாத 


135 


ஆனால்‌ இனிமையான நம்பிக்கைகளும்‌ பொறுமை 
யில்லாமல்‌ ஆபத்தை எதிர்நோக்குகின்ற பரபரப்‌ 
பும்‌ மிக மேன்மையான ஆசைகளும்‌ என்னிடம்‌ 
ஏற்பட்டன. இரவு வெகு சீக்கிரமாகக்‌ கழிந்து 
விட்டது. நான்‌ வெளியே புறப்படப்‌ போகும்‌ நேரத்‌ 
தில்‌ கதவைத்‌ திறந்து கொண்டு ஒரு கார்ப்போரல்‌ 
உள்ளே வந்தான்‌. கோட்டையிலிருந்த நமது கஸாக்கு 
கள்‌ இரவோடிரவாக வெளியே போய்‌ விட்டார்க 
ளென்றும்‌ அவர்கள்‌ யுலாயைப்‌ பலவந்தமாகக்‌ 
கொண்டு போய்‌ விட்டார்கள்‌ என்றும்‌ கூறினான்‌. 
மேலும்‌ கோட்டைக்கு வெளியே ஏராளமான அந்‌ 
நியர்கள்‌ குதிரைகள்‌ மீது சுற்றிக்‌ கொண்டிருப்‌ 
பதாகவும்‌ தெரிவித்தான்‌. அப்படியானால்‌ மார்யா 
இவானவ்னா கோட்டையை விட்டுப்‌ போக முடியாது 
என்று எனக்குத்‌ தோன்றியது. அதை நினைக்கும்‌ 
பொழுதே எனக்கு அச்சமேற்பட்டது. அந்தக்‌ கார்ப்‌ 
போரலிடம்‌ சில உத்தரவுகளை அவசரமாகச்‌ சொல்லி 
விட்டு நான்‌ களகர்த்தருடைய வீட்டுக்கு அவசர 
மாகச்‌ சென்றேன்‌. 

பொழுது புலரும்‌ காலை நேரம்‌. நான்‌ வேக 
மாகப்‌ போய்க்‌ கொண்டிருந்த பொழுது யாரோ 
என்‌ பெயரைச்‌ சொல்லிக்‌ கூப்பிட்டார்கள்‌. நான்‌ 
நின்றேன்‌. ““எங்கே போகிறீர்கள்‌?” என்று கேட்ட 
படியே இவான்‌ இக்னாத்தியெவிச்‌ அவசரமாக என்னை 
எட்டிப்‌ பிடித்தார்‌. '“இவான்‌ குஸ்மீச்‌ கோட்டை 
யிலுள்ள மேடையில்‌ இருக்கிறார்‌. உங்களைக்‌ கூட்டி 
வருமாறு என்னை அனுப்பினார்‌. புகச்சோவ்‌ வந்து 


விட்டான்‌?” என்றார்‌. ““மார்யா இவானவ்னாவை 
வெளியே அனுப்பி விட்டீர்களா?” என்று துடிக்கும்‌ 
இதயத்தோடு கேட்டேன்‌. “இல்லை. வெளியே 


126 


புகச்சோவின்‌ துருப்புகள்‌. நீர்வண்ண ஓவியம்‌. 19ம்‌ நூற்‌ 
றாண்டின்‌ தொடக்கம்‌. 


அனுப்ப முடியவில்லை. ஒரென்புர்குக்குப்‌ போகும்‌ 
பாதை துண்டிக்கப்பட்டு விட்டது. எதிரிகள்‌ கோட்‌ 
டையைச்‌ சூழ்ந்து விட்டார்கள்‌. பியோத்தர்‌ அந்‌ 
திரேயெவிச்‌! மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்‌ 
கிறது!” என்றார்‌. 

நாங்கள்‌ கோட்டை மேடைக்குச்‌ சென்றோம்‌. 
அந்த இயற்கையான மேட்டுப்‌ பகுதியைச்‌ சுற்றி 
முள்வேலி போடப்பட்டிருந்தது. கோட்டைக்குள்‌ 
இருந்த எல்லோரும்‌ முன்பே அங்கே கூடிவிட்ட 
தாகத்‌ தெரிந்தது. படைவீரர்கள்‌ ரைபிள்‌ துப்‌ 
பாக்கிகளைச்‌ சாய்வாகத்‌ தோளில்‌ வைத்துக்‌ கொண்டு 
நின்று கொண்டிருந்தார்கள்‌. முந்திய தினமே பீரங்‌ 
கியை இழுத்துக்‌ கொண்டுவந்து அங்கே வைத்திருந்‌ 
தார்கள்‌. அங்கே நின்று கொண்டிருந்த குறைந்த 
எண்ணிக்கையுள்ள படைவீரர்கள்‌ முன்பு தளகர்த்தார்‌ 
முன்னும்‌ பின்னும்‌ நடந்து கொண்டிருந்தார்‌. ஆபத்து 
வந்தவுடன்‌ அந்தப்‌ பழைய, அனுபவமிக்க போர்‌ 
வீரரின்‌ நாடி நரம்புகளில்‌ புது வேகம்‌ ஏற்பட்‌ 
டிருப்பது நன்கு தெரிந்தது. கோட்டைக்கு வெளியே 
சிறிது தூரத்தில்‌ ஸ்டெப்பி நிலத்தில்‌ சுமார்‌ இருபது 
நபர்கள்‌ குதிரைகளின்‌ மேல்‌ உட்கார்ந்திருப்பது 
தெரிந்தது. அவர்கள்‌ கஸாக்குகளைப்‌ போலத்‌ தோன்‌ 
றிய போதிலும்‌ அவர்களில்‌ பலர்‌ பஷ்கீரியர்களெனத்‌ 
தெரிந்தது. அவர்கள்‌ அணிந்திருந்த உயரமான 
சிவிங்கித்‌ தோல்‌ தொப்பியும்‌ அம்புக்கூடுகளும்‌ அவர்‌ 
களை அடையாளம்‌ காட்டியது. தளகர்த்தர்‌ படை 
வரிசையைப்‌ பார்வையிட்டதும்‌ போர்வீரர்களிடம்‌ 
சுருக்கமாகப்‌ பேசினார்‌. “ “இளைஞர்களே! நமது பேரன்‌ 
புக்குரிய  சக்கரவர்த்தினியைப்‌ பாதுகாப்பதற்காக 
இன்று நாம்‌ போரில்‌ ஈடுபடுகிறோம்‌. நாம்‌ வீரமான, 


138 


விசுவாசமான பிரஜைகள்‌ என்பதை உலகத்துக்கு 
எடுத்துக்‌ காட்டுவோம்‌!” என்றார்‌. படைவீரர்கள்‌ 
உற்சாகமாக ஆர்ப்பரித்தனர்‌. ஷ்வாப்ரின்‌ எனக்குப்‌ 
பக்கத்தில்‌ நின்று கொண்டு எதிரிகளை உற்றுப்‌ பார்த்‌ 
துக்‌ கொண்டிருந்தார்‌. ஸ்டெப்பி நிலத்தில்‌ இருந்த 
குதிரை வீரர்கள்‌ கோட்டையில்‌ துருப்புகளின்‌ 
நடமாட்டத்தைப்‌ பார்த்து விட்டு என்ன செய்ய 
லாம்‌ என்று ஒன்றுகூடி விவாதிப்பது மாதிரித்‌ 
தோன்றியது. தளகர்த்தர்‌ பீரங்கியை எதிரிகளை 
நோக்கித்‌ திருப்புமாறு இவான்‌ இக்னாத்தியெவிச்சுக்கு 
உத்தரவு கொடுத்தார்‌. அவரே பீரங்கிக்‌ குண்டின்‌ 
இணைப்புத்‌ திரிக்கு நெருப்பு வைத்தார்‌. பீரங்கிக்‌ 
குண்டு சப்தம்‌ எழுப்பிக்‌ கொண்டு எதிரிகளின்‌ 
கலைக்கு மேலே பறந்து சென்று கீழே விழுந்தது. 
எதிரிகளுக்குச்‌ சேதம்‌ ஏற்படாவிட்டாலும்‌ அவர்கள்‌ 
உடனே நாலாபக்கங்களிலும்‌ குதிரைகளை ஓட்டிக்‌ 
கொண்டு சிதறிப்‌ போனார்கள்‌ . இப்பொழுது 
ஸ்டெப்பி நிலத்தில்‌ ஒருவரும்‌ இல்லை. 

அந்த சமயத்தில்‌ வசிலீசா யெகோரவ்னா அவளை 
விட்டுப்‌ பிரியாத மாஷாவையும்‌ கூட்டிக்‌ கொண்டு 
கோட்டை மேடைக்கு வந்தாள்‌. ““யுத்த நிலவரம்‌ 
எப்படி? எதிரி எங்கே இருக்கிறான்‌??' என்று கேட்‌ 
டாள்‌. ““எதிரி வெகு தூரத்தில்‌ இல்லை” என்றார்‌ 
வொன்‌ குஸ்மீச்‌. ““கடவுள்‌ கிருபையால்‌ எல்லாம்‌ 
சரியாக முடிய வேண்டும்‌. மாஷா! உனக்குப்‌ பயமாக 
இருக்கிறதா?” என்று கேட்டார்‌. “இல்லை, 
அப்பா! தனியாக வீட்டிலிருப்பதற்கு எனக்குப்‌ 
பயமாக இருக்கிறது'்‌ என்று அவள்‌ பதிலளித்தாள்‌. 
இதைச்‌ சொல்லிவிட்டு என்னை லேசாக கவனித்து 


செயற்கையாகச்‌ சிரித்தாள்‌. என்‌ கை என்னை 


139 


அறியாமல்‌ வாளின்‌ கைப்பிடியைப்‌ பற்றியது. 
எனது அன்புமிக்க மாஷாவைப்‌ பாதுகாப்பதற்‌ 
காகவே நேற்று அவளுடைய திருக்கரங்களிலிருந்து 
அந்த வாளை நான்‌ பெற்றிருக்கிறேன்‌ என்று எனக்‌ 
குள்‌ சொல்லிக்‌ கொண்டேன்‌. என்னுடைய இத 
யத்தில்‌ நெருப்புப்‌ பிடித்துக்‌ கொழுந்து விட்டெரிவது 
போல ஓர்‌ உணர்ச்சி என்னைத்‌ தகித்தது. அவளைப்‌ 
பாதுகாப்பதற்கென்றே பிறந்திருக்கும்‌ போர்வீரனாக 
என்னை நினைத்துக்‌ கொண்டேன்‌. எப்பொழுது அந்த 
நெருக்கடியான நேரம்‌ வரப்‌ போகிறது; அவள்‌ 
என்‌ மீது வைத்திருக்கும்‌ நம்பிக்கையை எப்படி 
நிறைவேற்றுவேன்‌ என்று பொறுமையில்லாமல்‌ 
துடித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. 

கோட்டையிலிருந்து அரை வெர்ஸ்டா தூரத்‌ 
திலிருந்த சிறு குன்றுக்குப்‌ பின்னாலிருந்து கூட்டமாகப்‌ 
பல குதிரை வீரர்கள்‌ முன்னே வந்தார்கள்‌. சிறிது 
நேரத்துக்குள்‌ ஸ்டெப்பி நிலம்‌ முழுவதும்‌ ஏராள 
மான போர்வீரர்கள்‌ ஈட்டி, வில்‌, அம்பு, முதலிய 
ஆயுதங்களை வைத்துக்‌ கொண்டு நின்று கொண் 
டிருந்தார்கள்‌. அவர்கள்‌ மத்தியில்‌, ஒரு மனிதன்‌ 
செந்நிற உடையணிந்து வெள்ளைக்‌ குதிரை மீது 
உட்கார்ந்து கையில்‌ உருவிய வாளோடு வந்து அங்கே 
நின்றான்‌. அவன்‌ தான்‌ புகச்சோவ்‌. அவனைச்‌ சுற்றி 
லும்‌ பலர்‌ நின்று கொண்டிருந்தார்கள்‌. அவன்‌ உத்‌ 
தரவு கொடுத்ததும்‌ நான்கு குதிரை வீரர்கள்‌ கோட்‌ 
டையை நோக்கி மிக வேகமாக வந்து கதவின்‌ 
அருகில்‌ நின்றார்கள்‌. அவர்கள்‌ கோட்டையிலிருந்து 
முந்திய இரவில்‌ வெளியேறிச்‌ சென்ற துரோகிகள்‌ 
என்பதைப்‌ பார்த்தோம்‌. அவர்களில்‌ ஒருவன்‌ 
குன்னுடைய தொப்பிக்குக்‌ கீழே ஒரு காகிதத்தை 


140 


வைத்துக்‌ கொண்டிருந்தான்‌. இன்னொருவன்‌ கையிலி 
ருந்த ஈட்டியின்‌ முனையில்‌ யுலாயின்‌ தலை சொருகப்‌ 
பட்டிருந்தது. அவன்‌ ஈட்டியை வேகமாக ஆட்டிய 
பொழுது தலை மட்டும்‌ வீசி எறியப்பட்டுக்‌ கோட்டை 
மதிலைத்‌ தாண்டிக்‌ கீழே விழுந்தது. பரிதாபத்துக்‌ 
குரிய கல்மீக்‌ வீரனின்‌ தலை களகர்த்தரின்‌ கால 
டியில்‌ வந்து விழுந்தது. ““சண்டை வேண்டாம்‌! 
ஜார்‌ சக்கரவர்த்தி இங்கேயிருக்கிறார்‌! ஜார்‌ சக்‌ 
கரவர்த்தியிடம்‌ வந்து சேருங்கள்‌!” என்று துரோகி 
கள்‌ உரத்த குரலில்‌ முழங்கினர்‌. 

“ஜார்‌ சக்கரவர்த்தி என்றா சொல்கிறீர்கள்‌! 
இளைஞர்களே! சூடுங்கள்‌!” என்றார்‌ இவான்‌ குஸ்மீச்‌. 
எங்கள்‌ போர்வீரர்கள்‌ குண்டுமாரி பொழிந்தனர்‌. 
கடிதத்தை வைத்துக்‌ கொண்டிருந்த கஸாக்‌ குண்‌ 
டடிபட்டுக்‌ குதிரையிலிருந்து கீழே விழுந்தான்‌. 
உடனே மற்றவர்கள்‌ வேகமாகப்‌ பின்‌ வாங்கினார்‌ 
கள்‌. நான்‌ மார்யா இவானவ்னாவைக்‌ கவனித்தேன்‌. 
இரத்தக்‌ கறையோடு யுலாயின்‌ தலையைப்‌ பார்த்த 
போதே அவளுக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்க 
வேண்டும்‌. குண்டு மாரியைப்‌ பார்த்ததும்‌ அவள்‌ 
திகைத்துப்‌ போய்‌ நின்றாள்‌. களகர்த்தர்‌ ஒரு கார்ப்‌ 
போரலைக்‌ கூப்பிட்டு குண்டடிபட்டுக்‌ குதிரை 
யிலிருந்து விழுந்த கஸாக்கின்‌ கையிலிருக்கும்‌ கடிதத்‌ 
தை எடுத்து வருமாறு உத்தரவிட்டார்‌. அந்தக்‌ கார்ப்‌ 
போரல்‌ கோட்டைக்கு வெளியே சென்று அந்தக்‌ 
கடிதத்தை எடுத்துக்‌ கொண்டதோடு செத்துப்‌ 
போனவனின்‌ குதிரையையும்‌ கடிவாளத்தைப்‌ பிடித்‌ 
துக்‌ கொண்டுவந்தான்‌. தளகர்த்தரிடம்‌ கடிதத்தைக்‌ 
கொடுத்தான்‌. அவர்‌ கடிதத்தைப்‌ படித்துவிட்டு 
ஆத்திரத்தோடு அதைக்‌ கிழித்தெறிந்தார்‌. ஆனால்‌ 


14] 


கலகக்காரர்கள்‌ தாக்குதலுக்குத்‌ தயாராகி விட்டது 
போலத்‌ தோன்றியது. வெகு சீக்கிரத்தில்‌ எங்களைச்‌ 
சுற்றி குண்டுகள்‌ வெடிக்கும்‌ சத்தம்‌ கேட்டது. நாங்‌ 
கள்‌ நின்று கொண்டிருந்த இடத்துக்குப்‌ பக்கத்திலும்‌ 
முள்வேலியிலும்‌ அம்புகள்‌ வந்து விழுந்தன. ““வசிலீசா 
யெகோரவ்னா!'' என்று தளகர்த்தர்‌ தம்‌ மனைவியைக்‌ 
கூப்பிட்டார்‌. “பெண்கள்‌ இங்கே நிற்பது சரியல்ல: 
மாஷாவைக்‌ கூட்டிக்‌ கொண்டுபோ. அவளைப்‌ பார்‌! 
அந்தப்‌ பெண்ணிடம்‌ பாதி உயிர்‌ தான்‌ இருக்‌ 
கிறது'” என்றார்‌. 

குண்டுகள்‌ பறப்பதைப்‌ பார்த்ததும்‌ வசிலீசா 
யெகோரவ்னாவின்‌ ஆர்வம்‌ குறைந்து விட்டது. 
அவள்‌ ஸ்டெப்பி நிலத்தைப்‌ பார்த்த பொழுது 


92 


அங்கே கலகக்காரர்கள்‌ சுறுசுறுப்பாக இருப்பதைக்‌ 
கண்டாள்‌. பிறகு தன்‌ கணவனை நோக்கித்‌ திரும்பி 
ள்‌. “*“இவான்‌ குஸ்மீச்‌! நாம்‌ வாழ்ந்தாலும்‌ செத்‌ 
தாலும்‌ அது கடவுள்‌ சித்தம்‌. மாஷாவை ஆசிர்வதி 
யுங்கள்‌. மாஷா! அப்பாவிடம்‌ போய்‌ நில்‌'' என்றாள்‌. 

மாஷா முகம்‌ வெளுத்துப்‌ போய்‌ நடுங்கிக்‌ 
கொண்டே இவான்‌ குஸ்மீச்சுக்கு முன்னால்‌ போய்‌ 
முழந்தாளிட்டுத்‌ தரையைப்‌ பார்த்துக்‌ குனிந்து 
நின்றாள்‌. வயோதிகரான தளகர்த்தர்‌ அவள்‌ மீது 
மூன்று முறை சிலுவைக்‌ குறியிட்டார்‌; பிறகு அவ 
ளுக்குக்‌ கை கொடுத்து எழுந்து நிற்க உதவி செய்து 
விட்டு அவளை முத்தமிட்டார்‌. பிறகு உணர்ச்சி 
மிக்க குரலில்‌ பேசினார்‌. ““மாஷா! நீ மகிழ்ச்சியோ 
டிருக்குமாறு கடவுள்‌ உதவி ' செய்வார்‌... கடவுளைப்‌ 
பிரார்த்தனை செய்‌; அவர்‌ உன்னைக்‌ கைவிட மாட்‌ 
டார்‌. கடவுள்‌ கிருபையால்‌ நல்ல இளைஞன்‌ ஒருவனை 
நீ சந்திக்க வேண்டும்‌. வசிலீசா யெகோரவனாவும்‌ 


142 


நானும்‌ நடத்திய வாழ்க்கையைப்‌ போல நீ அந்த 
இளைஞனோடு ஆனந்தமாக வாழ்க்கை நடத்த வேண்‌ 
டும்‌. போய்வா, மாஷா! வசிலீசா யெகோரவ்னா! 
அவளை சீக்கிரமாகக்‌ கூட்டிக்‌ கொண்டு போ:” 
என்றார்‌. (மாஷா அவர்‌ தோளைக்‌ கட்டிப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு விம்மியழுதாள்‌.) ““என்னையும்‌ முத்த 
மிடுங்கள்‌' என்று தளகர்த்தரின்‌ மனைவி அழுது 
கொண்டே சொன்னாள்‌. ““போய்வருகிறேன்‌, இவான்‌ 
குஸ்மீச்‌! உங்கள்‌ மனம்‌ வருந்தும்படியாக நான்‌ 
ஏதேனும்‌ செய்திருந்தால்‌ என்னை மன்னித்து விடுங்‌ 
கள்‌!” என்றாள்‌. “ “போய்வா! அன்பே! போய்வா!'” 
என்று தளகர்த்தர்‌ தன்‌ மனைவியை அணைத்துக்‌ 
கொண்டு விடை கொடுத்தார்‌. ““போதும்‌. புறப்‌ 
படுங்கள்‌! வீட்டுக்குப்‌ புறப்படுங்கள்‌. மாஷாவுக்கு 
விவசாயப்‌ பெண்ணைப்‌ போல உடை போட்டுவிடு” ்‌ 
என்றார்‌. தாயாரும்‌ மகளும்‌ அங்கேயிருந்து புறப்‌ 
பட்டார்கள்‌. மார்யா இவானவ்னா சென்ற திசையில்‌ 
நான்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தேன்‌. அவள்‌ திரும்பிப்‌ 
பார்த்து என்னை நோக்கித்‌ தலையசைத்தாள்‌. இப்‌ 
பொழுது இவான்‌ குஸ்மீச்‌ எங்களை நோக்கித்‌ திரும்‌ 
பினா; அவருடைய முழு கவனமும்‌ எதிரிகள்‌ மீது 
இருந்தது. தலைவனைச்‌ சுற்றி நின்ற கலகக்காரர்கள்‌ 
திடீரென்று குதிரைகளிலிருந்து கழே இறங்கலானார்‌ 
கள்‌. ““வீரர்களே! உறுதியாக நில்லுங்கள்‌. அவர்கள்‌ 
இப்பொழுது தாக்கப்‌ போகிறோர்கள்‌...”” என்றார்‌ தள 
கர்த்தர்‌. அந்த நேரத்தில்‌ பயங்கரமான கூக்குர 
லும்‌ பேரொலியும்‌ கேட்டது. கலகக்காரர்கள்‌ முழு 
பலத்தோடு கோட்டைக்‌ கதவை நோக்கி ஓடி வந்‌ 
தார்கள்‌. எங்கள்‌ பீரங்கியில்‌ சிதறும்‌ குண்டுகள்‌ 
வைத்து கெட்டிக்கப்பட்டிருந்தது. கலகக்காரர்கள்‌ 


143 


கோட்டைக்கு மிக அருகில்‌ வருகின்ற வரை தள 
கர்த்தர்‌ காத்துக்‌ கொண்டிருந்தார்‌. பிறகு திடீ 
ரென்று பீரங்கியைச்‌ சுடுமாறு உத்தரவு கொடுத்‌ 
தார்‌. பீரங்கி குண்டு கலகக்காரர்கள்‌ கும்பலின்‌ 
மத்தியில்‌ வெடித்தது. அவர்கள்‌ வலப்‌ புறமும்‌ இடப்‌ 
புறமும்‌ சிதறி ஓடி விட்டுப்‌ பின்வாங்கினார்கள்‌. அவர்‌ 
களுடைய தலைவன்‌ மட்டும்‌ முன்னணியில்‌ தனியாக 
நின்று கொண்டிருந்தான்‌. அவன்‌ தன்னுடைய வாளை 
உயர்த்திக்‌ காட்டி தன்‌ கூட்டத்தினரைக்‌ கூப்பிட்‌ 
டான்‌... சற்று நேரம்‌ இல்லாதிருந்த கூக்குரலும்‌ 
பேரொலியும்‌ உடனே மீண்டும்‌ கேட்டது. “வீரா்‌ 
களே! இப்போது கதவுகள்‌ திறக்கட்டும்‌! முரசு 
கொட்டுங்கள்‌! படைவீரர்களே! முன்னேறுங்கள்‌! 
என்னைத்‌ தொடர்ந்து முன்னேறுங்கள்‌!” என்று கள 
கர்த்தர்‌ குரல்‌ கொடுத்தார்‌. 

தளகர்த்தர்‌, இவான்‌ இக்னாத்தியெவிச்‌, நான்‌ 
ஆகிய மூவரும்‌ உடனே கோட்டைக்கு வெளியே 
பாய்ந்து சென்றோம்‌. ஆனால்‌ மற்ற படைவீரர்கள்‌ 
பயத்தால்‌ எங்களைப்‌ பின்‌ தொடரவில்லை. ““வீரர்‌ 
களே! இன்னும்‌ ஏன்‌ அங்கே நிற்கிறீர்கள்‌?” என்று 
இவான்‌ குஸ்மீச்‌ முழங்கினார்‌. ““நமக்கு மரணம்‌ 
விதிக்கப்பட்டிருந்தால்‌ வீர மரணம்‌ எய்துவோம்‌. 
ஒரு போர்வீரனுக்குப்‌ பெருமை அதுதானே?!'' என்‌ 
ரர்‌. அந்த நேரத்தில்‌ கலகக்காரர்கள்‌ கூட்டமாக 
வந்து எங்களைச்‌ சூழ்ந்து கொண்டனர்‌; அவர்களில்‌ 
பலர்‌ கோட்டைக்குள்‌ நுழைந்து விட்டனர்‌. முரசு 
கொட்டும்‌ சத்தம்‌ நின்றது. கோட்டையிலிருந்த எங்‌ 
கள்‌ துருப்புகள்‌ துப்பாக்கெளைக்‌ கழே போட்டனர்‌. 
நான்‌ கீழே விழுந்தேன்‌. ஆனால்‌ மறுபடியும்‌ எழுந்து 
கலகக்காரர்களின்‌ கூட்டத்தோடு கோட்டைக்குள்‌ 


144 


வந்து விட்டேன்‌. தளகர்த்தருக்குத்‌ தலையில்‌ காய 
மேற்பட்டிருந்தது. கலகக்காரர்கள்‌ அவரைச்‌ சூழ்ந்து 
கொண்டு சாவியைக்‌ கொடுக்குமாறு மிரட்டினார்கள்‌. 
நான்‌ அவருக்கு உதவி செய்வதற்காக முன்னே 
சென்ற பொழுது திட காத்திரமான உடலுடைய 
சில கஸாக்குகள்‌ என்னைப்‌ பிடித்துத்‌ தங்களுடைய 
இடைவாரினால்‌ கட்டி விட்டார்கள்‌. “ஜார்‌ சக்கர 
வார்த்தியை எதிர்த்ததற்கு உனக்கு சரியான தண்‌ 
டனை கொடுப்போம்‌!” என்றார்கள்‌. எங்களைத்‌ தெருக்‌ 
களிலே இழுத்துக்‌ கொண்டு போனார்கள்‌. வீடுகளிலே 
இருந்த ஜனங்கள்‌ ரொட்டியையும்‌ உப்பையும்‌ ஏந்திக்‌ 
கொண்டு வெளியே வந்தார்கள்‌. மாதாகோவில்‌ மணி 
பலமாக ஒலித்தது. ஜார்‌ சக்கரவர்த்தி கோட்டைச்‌ 
சதுக்கத்தில்‌ காத்துக்‌ கொண்டிருக்கிறார்‌; அவருக்கு 
முன்பாக விசுவாசப்‌ பிரமாணம்‌ எடுப்பதற்குக்‌ 
கைதிகளை உடனே கொண்டுவர வேண்டும்‌ என்று 
கூட்டத்திலிருந்து சத்தம்‌ கேட்டது. மக்கள்‌ சதுக்‌ 
கத்தில்‌ குழுமினார்கள்‌; எங்களையும்‌ அங்கே கொண்டு 
போனார்கள்‌. 

தளகர்த்தருடைய வீட்டுக்கு வெளியே கை 
வைத்த நாற்காலியில்‌ புகச்சோவ்‌ உட்கார்ந்திருந்‌ 
தான்‌. அவன்‌ செந்நிறத்தில்‌ கஸாக்குகளின்‌ உடையை 
அணிந்திருந்தான்‌; அதன்‌ ஓரங்கள்‌ பின்னப்பட்‌ 
டிருந்தன. ஸேபிள்‌ தோலில்‌ செய்யப்‌ பட்டு பொன்‌ 
னிறக்‌ குஞ்சலங்கள்‌ கட்டப்பட்டிருந்த உயரமான 
தொப்பியை அணிந்திருந்தான்‌. அதன்‌ கீழ்‌ அவ 
னுடைய பிரகாசமான கண்கள்‌ தெரிந்தன. அந்த 
முகத்தை எங்கோ பார்த்தது போல எனக்குத்‌ 
தோன்றியது. அவனைச்‌ சுற்றிலும்‌ கஸாக்‌ இனத்துப்‌ 
பெரியவார்கள்‌ நின்று கொண்டிருந்தார்கள்‌. கெராசிம்‌ 


145 
10-323 


பாதிரியார்‌ வெளுத்துப்‌ போய்‌ நடுங்கிக்‌ கொண்டு 
கையில்‌ ஒரு சிலுவையை வைத்துக்‌ கொண்டு நின்‌ 
றிருந்தார்‌. அங்கே பலியிடப்படவிருக்கும்‌ உயிர்‌ 
களிடம்‌ இரக்கம்‌ காட்டுமாறு அவர்‌ மெளனமாகக்‌ 
கடவுளைப்‌ பிரார்த்திப்பது போலத்‌ தோன்றியது. 
அந்தச்‌ சதுக்கத்தில்‌ ஒரு தூக்குமசத்தை அவசரமாக 
நிறுவிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. நாங்கள்‌ வந்து சேர்ந்த 
வுடன்‌ பஷ்கீரியர்கள்‌ அங்கே கூட்டமாக இருந்த 
வார்களை விரட்டி விட்டு எங்களைக்‌ கொண்டு போய்‌ 
புகச்சோவ்‌ முன்பு நிறுத்தினார்கள்‌. மாதாகோவில்‌ 
மணியின்‌ ஓசை நின்று விட்டது. எங்கும்‌ ஒரே 
மெளனம்‌. ““தளகர்த்தர்‌ யார்‌?'' என்று அந்தப்‌ 
பாசாங்குக்காரன்‌ கேட்டான்‌. நமது சார்ஜென்ட்‌ 
கூட்டத்திலிருந்து முன்னே வந்து இவான்‌ குஸ்மீச்‌ 
சைச்‌ சுட்டிக்‌ காட்டினான்‌. புகச்சோவ்‌ அந்த வயோதி 
கரை நோக்கி மிகவும்‌ ஆபத்தான வகையில்‌ தன்‌ 
னுடைய பார்வையைச்‌ சுழல விட்டான்‌. ““உன்‌ 
னுடைய ஜார்‌ சக்கரவர்த்தியை எதிர்ப்பதற்கு 
உனக்கு எவ்வளவு துணிச்சல்‌?” என்று கேட்டான்‌. 
தன்னுடைய உடலில்‌ ஏற்பட்ட காயத்தினால்‌ பல 
வீனமடைந்திருந்த தளகர்த்தர்‌ தனது எஞ்சிய 
பலம்‌ முழுவதையும்‌ திரட்டி அவனை நோக்கி உறுதி 
யான குரலில்‌ பதிலளித்தார்‌. “என்னுடைய ஜார்‌ 
சக்கரவர்த்தி நீயல்ல; நீ ஒரு திருடன்‌; மோசடிக்‌ 
காரன்‌. நான்‌ சொல்வது உன்னுடைய காதில்‌ 
விழுகிறதா?'” என்று கேட்டார்‌. புகச்சோவ்‌ மிகவும்‌ 
கோபமாக முகத்தைச்‌ சுளித்துவிட்டு ஒரு வெள்ளைக்‌ 
கைக்‌ குட்டையை ஆட்டினான்‌. உடனே சில 
கஸாக்குகள்‌ அங்கே ஓடி வ்ந்து அந்த முதிய காப்‌ 
டனைத்‌ தூக்கு மேடைக்கு இழுத்துக்‌. கொண்டு 


146 


போனார்கள்‌. முந்திய நாளன்று களகர்த்தரால்‌ விசா 
ரணை செய்யப்பட்ட, மூக்கும்‌ காதும்‌ வெட்டப்‌ 
பட்டிருந்த பஷ்கீரியன்‌. தூக்கிலிடும்‌ கம்பங்களின்‌ 
குறுக்குச்‌ சட்டத்தின்‌ மீது உட்கார்ந்திருந்தான்‌. அவன்‌ 
கையிலே தூக்கிலிடுகின்ற . கயிறு இருந்தது; ஒரு 
நிமிடத்தில்‌ பரிதாபத்துக்குரிய இவான்‌ குஸ்மீச்‌ தூக்கு 
மரத்தில்‌ ஊசலாடிக்‌ கொண்டிருந்தார்‌. பிறகு 
இவான்‌ இக்னாத்தியெவிச்சைக்‌ கொண்டுவந்து புகச்‌ 
சோவ்‌ முன்பு நிறுத்தினார்கள்‌. “ஜார்‌ பியோத்தர்‌ 
ஃபியோதரவிச்சுக்கு விசுவாசமாக நடந்து கொள்‌ 
வேன்‌ என்று சத்தியம்‌ செய்‌” என்று புகச்சோவ்‌ 
உத்தரவிட்டான்‌. காப்டனைப்‌ போல இவான்‌ 
இக்னாத்தியெவிச்சும்‌, ““எங்களுடைய ஜார்‌ சக்கர 
வர்த்தி நீயல்ல; கிழட்டுப்‌ பயலே! நீ ஒரு 
திருடன்‌; மோசடிக்காரன்‌ ” * என்று கூறினார்‌. 
புகச்சோவ்‌ தன்னுடைய கைக்குட்டையை மறு 
படியும்‌ ஆட்டினான்‌. தன்னுடைய பழைய மேலதி 
காரியின்‌ உடலுக்குப்‌ பக்கத்தில்‌ அந்தச்‌ இறப்பு 
மிக்க லெப்டினென்டின்‌ உடலும்‌ தொங்கி 
யது. 

அடுத்ததாக என்னைக்‌ கொண்டுபோய்‌ நிறுத்தினார்‌ 
கள்‌. என்னுடைய உன்னதமான தோழர்கள்‌ சொன்ன 
அதே வார்த்தைகளைத்‌ திருப்பிச்‌ சொல்லும்‌ உத்‌ 
(தசத்தோடு நான்‌ தைரியத்தோடு புகச்சோவை 
உற்றுப்‌ பார்த்தேன்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ கலகக்‌ 
காரர்களின்‌ தலைவர்கள்‌ கூட்டத்தில்‌ ஷ்வாப்ரினைப்‌ 
பார்த்த பொழுது எனக்கேற்பட்ட வியப்பை 
எடுத்துக்‌ கூற முடியாது. அவன்‌ கஸாக்குகளைப்‌ போல 
(படி வெட்டிக்‌ கொண்டு கஸாக்குகளின்‌ உடையை 
அணிந்திருந்தான்‌. அவன்‌ புகச்சோவ்‌ அருகில்‌ சென்று 


147 
| 


அவன்‌ காதுக்குள்‌ ஏதோ சில வார்த்தைகளைச்‌ 
சொல்வதைப்‌ பார்த்தேன்‌. புகச்சோவ்‌ என்னைச்‌ சரி 
யாகக்‌ கூடப்‌ பார்க்காமல்‌ ““அவனைத்‌ தூக்கிலிடுங்‌ 
கள்‌!'' என்று உத்தரவு கொடுத்தான்‌. என்‌ கழுத்‌ 
தின்‌ மீது தூக்குக்‌ கயிறு போடப்பட்டது. நான்‌ 
மனதுக்குள்‌ ஒரு பிரார்த்தனையை முணுமுணுத்தேன்‌. 
என்னுடைய எல்லா பாவச்‌ செயல்களுக்காகவும்‌ மனப்‌ 
பூர்வமாக வருந்துகிறேன்‌; என்னை மன்னியுங்கள்‌; 
எனக்கு மிகவும்‌ நெருக்கமானவர்களைக்‌ காப்பாற்றுங்‌ 
கள்‌ என்று கடவுளைப்‌ பிரார்த்தித்தேன்‌. என்னைத்‌ 
தூக்குமேடைக்கு இழுத்துச்‌ சென்றார்கள்‌. ““பயப்‌ 
படாதே, பயப்படாதே” என்று அந்தக்‌ கொலை 
காரர்கள்‌ என்னிடம்‌ திரும்பத்‌ திரும்பத்‌ சொன்னார்‌ 
கள்‌. ஒருவேளை என்னை உற்சாகப்படுத்த அவர்கள்‌ 
உண்மையிலேயே விரும்பியிருக்கலாம்‌. திடீரென்று 
ஒரு கூக்குரல்‌ என்‌ காதில்‌ விழுந்தது: ““பொறுங்‌ 
கள்‌! பாவிகளே! சற்றுப்‌ பொறுங்கள்‌!..?' கொலை 
யாளிகள்‌ தங்களுடைய தயாரிப்புகளைச்‌ சட்டென்று 
நிறுத்திக்‌ கொண்டார்கள்‌. நான்‌ சுற்று முற்றும்‌ 
பார்த்தேன்‌. புகச்சோவின்‌ காலடியில்‌ விழுந்து 
ஸவேலிச்‌ வணங்கிக்‌ கொண்டிருந்தான்‌. ““கருணை 
நிறைந்த பிதாவே!'' என்று என்னுடைய பழைய 
ஆசிரியன்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தான்‌.  ““என்‌ 
னுடைய எஜமானுடைய குழந்தையை எதற்காகக்‌ 
கொல்ல விரும்புகிறீர்கள்‌? அவரை விட்டுவிடுங்கள்‌. 
உங்களுக்கு நிறையப்‌ பணம்‌ கிடைக்கும்‌. மக்களைப்‌ 
பயமுறுத்த வேண்டுமென்றால்‌ அவருக்குப்‌ பதிலாக 
இந்தக்‌ கிழவனைத்‌ தூக்கிலிடுங்கள்‌!'? என்றான்‌. 
புகச்சோவ்‌ சைகை காட்டியதும்‌ என்னைக்‌ கட்டியிருந்த 
கயிற்றை அவிழ்த்து உடனே என்னை விடுதலை செய்‌ 


148 


தார்கள்‌. “ “எங்கள்‌ ஜார்‌ சக்கரவர்த்தி உன்னை மன்‌ 
னித்து விட்டார்‌'' என்று என்னிடம்‌ கூறினார்கள்‌. 
எனக்கு விடுதலை கிடைத்தது பற்றி அந்த நேரத்‌ 
தில்‌ எனக்கு மகிழ்ச்சியேற்பட்டதாக நான்‌ சொல்ல 
முடியாது; ஆனால்‌ நான்‌ வருத்தமடைந்ததாகச்‌ 
சொல்ல மாட்டேன்‌. உண்மையைச்‌ சொல்வதென்‌ 
ரல்‌. நான்‌ குழப்பத்தில்‌ சிக்க்யிருந்தேன்‌. என்னை 
மறுபடியும்‌ அந்தப்‌ பாசாங்குக்காரன்‌ முன்னால்‌ 
கொண்டுபோய்‌ நிறுத்தி முழந்தாளிடச்‌ செய்தார்‌ 
கள்‌. புகச்சோவ்‌ தன்னுடைய உருண்டு திரண்ட 
கரத்தை என்னிடம்‌ நீட்டினான்‌. “*அவர்‌ கையை 
முத்தமிடு! அவர்‌ கையை முத்தமிடு!” என்று எல்லாப்‌ 
பக்கங்களிலிருந்தும்‌ உரத்த குரலில்‌ சொன்னார்கள்‌. 
அனால்‌ அவ்வளவு கேவலமாக என்னைத்‌ தாழ்த்திக்‌ 
கொள்வதற்கு நான்‌ தயாராயில்லை; அதற்குப்‌ 
பதிலாக மிகவும்‌ காட்டு மிராண்டித்தனமான 
வகையில்‌ அவர்கள்‌ என்னைக்‌ கொலை செய்யலாமே. 
ஸவேலிச்‌ எனக்குப்‌ பின்னால்‌ நின்று கொண்டு 
“எஜமான்‌! பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌!”' என்று 
ரகசியமாக என்னைக்‌ கூப்பிட்டுக்‌ தன்னுடைய 
(முழங்கையால்‌ என்‌ முதுகை இடித்தான்‌. ““பிடிவாதம்‌ 
வேண்டாம்‌! நமக்கென்ன கவலை? காறித்‌ துப்பி 
புத்தமிடுங்கள்‌. அந்தப்‌ போக்‌... அவன்‌ கையை 
(த்தமிடுங்கள்‌' என்றான்‌. நான்‌ சிறிதும்‌ அசைய 
வில்லை. புகச்சோவ்‌ கையை மடக்கிக்‌ கொண்டு 
என்னைப்‌ பழிப்பது போலப்‌ பேசினான்‌. ““கனவான்‌ 
ஆனந்தத்தில்‌ மெய்மறந்து போய்விட்டார்‌ போல 
இருக்கிறது. அவரைத்‌ தூக்கி நிறுத்துங்கள்‌!” 
வன்றான்‌. என்னைத்‌ தூக்கி நிறுத்திய பிறகு என்னைச்‌ 
ஈகூந்திரமாக விட்டுவிட்டார்கள்‌. அங்கே நடந்து 


149 


கொண்டிருந்த கேலிக்கூத்தைப்‌ பார்த்து நான்‌ 
திகைத்து நின்றேன்‌. 

கோட்டையில்‌ வசித்து வந்தவர்கள்‌ எல்லோ 
ரும்‌ ஒருவருக்குப்‌ பின்‌ ஒருவராக வந்து, சிலுவையில்‌ 
அறையப்பட்ட ஏசு நாதரின்‌ உருவத்தை முத்தமிட்டு, 
அந்தப்‌ பாசாங்குக்காரனை வணங்கிவிட்டு, அவனுக்கு 
விசுவாசப்‌ பிரமாணம்‌ எடுத்துக்‌ கொண்டார்கள்‌. 
கோட்டையிலிருந்த படைவீரர்களும்‌ அங்கே நின்று 
கொண்டிருந்தார்கள்‌. படைப்‌ பிரிவில்‌ வேலை செய்த 
கையற்காரன்‌ தன்னுடைய மொட்டையான கத்‌ 
திரிக்கோலால்‌ அவர்களுடைய சடையை வெட்டிக்‌ 
கொண்டிருந்தான்‌. பிறகு அவர்கள்‌ தங்கள்‌ தலையை 
சிலுப்பிவிட்டு, புகச்சோவிடம்‌ போய்‌ அவன்‌ கையை 
முத்தமிட்டார்கள்‌. அவன்‌ உடனே அவர்களை மன்னித்‌ 
துவிட்டுத்‌ தன்னுடைய கூட்டத்தில்‌ சேர்த்துக்‌ 
கொண்டான்‌. இது மட்டும்‌ மூன்று மணி நேரம்‌ 
நடைபெற்றது. கடைசியில்‌ புகச்சோவ்‌ தன்னுடைய 
நாற்காலியிலிருந்து எழுந்து, பெரியவார்களைக்‌ கூட்டிக்‌ 
கொண்டு வெளியே வந்தான்‌. நன்கு அலங்கரிக்கப்‌ 
பட்ட ஒரு வெள்ளைக்‌ குதிரையைக்‌ கொண்டு 
வந்து அவன்‌ முன்னால்‌ நிறுத்தினார்கள்‌. இரண்டு 
கஸாக்குகள்‌ அவனுடைய கம்புக்கூட்டில்‌ கைகொடுத்து 
அவனைத்‌ தூக்கி குதிரைச்‌ சேணத்தின்‌ மீது உட்கார 
வைத்தார்கள்‌. அவன்‌ கெராசிம்‌ பாதிரியாரிடம்‌ 
உணவருந்த அவருடைய வீட்டுக்கு வருவதாகச்‌ 
சொன்னான்‌. அந்த நேரத்தில்‌ ஒரு பெண்ணின்‌ 
ஓலம்‌ கேட்டது. சில கொள்ளைக்காரர்கள்‌ தலைமுடி 
கலைந்து அலங்கோலமான நிலையிலிருந்த வசிலீசா 
யெகோரவ்னாவைப்‌ பிடித்து இழுத்துக்‌ கொண்டு வந்‌ 
தார்கள்‌. அதற்குள்‌ அவர்களில்‌ ஒருவன்‌ அவளுடைய 


150 


பஞ்சு தைத்த கோட்டை அணிந்திருந்தான்‌. 
மற்றவர்கள்‌ இறகு திணிக்கப்பட்ட மெத்தைகள்‌, 
தேநீர்‌ தயாரிக்கும்‌ பாத்திரங்கள்‌, துணிமணிகள்‌, 
இன்னும்‌ பலவிதமான பொருள்களை வீட்டுக்கு 
வெளியே கொண்டுவந்து போட்டார்கள்‌. ““ஓயா!”” 
என்று அந்த வயது முதிர்ந்த பெண்மணி பரிதாபமாகக்‌ 
கதறினாள்‌. ““என்னை அமைதியாகச்‌ சாக விடுங்கள்‌. 
இவான்‌ குஸ்மீச்சிடம்‌ என்னைக்‌ கொண்டு செல்‌ 
லுங்கள்‌, ஐயா!'' என்று கெஞ்சினாள்‌. அவள்‌ 
திடீரென்று தலையை உயர்த்தித்‌ தூக்கிலிடும்‌ கம்‌ 
பங்களைப்‌ பார்த்தாள்‌; அவள்‌ கணவனின்‌ உடல்‌ 
அங்கே தொங்கிக்‌ கொண்டிருப்பகைக்‌ கண்டாள்‌. 
““போக்கிரிகளே!”' என்று அவள்‌ பைத்தியம்‌ பிடித்து 
விட்டதைப்‌ போலக்‌ கத்தினாள்‌. ““என்ன காரியம்‌ 
செய்து விட்டீர்கள்‌? இவான்‌ குஸ்மீச்‌! என்‌ கண்‌ 
களின்‌ ஒளியே! வீரத்‌ திருவுருவமே! பிரஷ்யர்களின்‌ 
துப்பாக்கி மூனை ஈட்டிகளளும்‌ துருக்கியர்களின்‌ 
தோட்டாக்களும்‌ உங்களைத்‌ தொடவில்லையே! போர்க்‌ 
களத்தில்‌ நீங்கள்‌ வீர மரணம்‌ எய்தவில்லையே! 
ஒரு ஓடுகாலிப்‌ போக்கிரியிடம்‌ உயிரை இழந்து விட்‌ 
உர்களே!'” என்று கதறியமுதாள்‌. ““அந்தக்‌ கிழட்டுப்‌ 
பேயின்‌ வாயை அடையுங்கள்‌!” என்று புகச்‌ 
சோவ்‌ உத்தரவிட்டான்‌. உடனே ஓரு கஸாக்‌ 
இளைஞன்‌ தன்னுடைய வாளினால்‌ அவளுடைய 
கலையில்‌ ஓங்கி அடித்தான்‌. அவள்‌ அந்த வீட்டுப்‌ 
படிகளின்‌ மீதே செத்து விழுந்தாள்‌. புகச்சோவ்‌ 
![றப்பட்டுச்‌ சென்றான்‌. அவனுக்குப்‌ பின்னால்‌ மக்கள்‌ 
கூட்டமாகச்‌ சென்றார்கள்‌. 


அத்தியாயம்‌ எட்டு 


அழையா விருந்தினர்‌ 


அழைக்கப்படாத விருந்தாளி 
ஒரு தாத்தாரியனைக்‌ 


காட்டிலும்‌ மோசமானவன்‌ 


பழமொழி 


கோட்டைச்‌ சதுக்கத்தில்‌ இப்பொழுது யாரு 
மில்லை. சற்று முன்பு ஏற்பட்ட பலவிதமான பயங்கர 
அனுபவங்களினால்‌ என்‌ மனம்‌ குழப்பமடைந்திருந்‌ 
தது. என்னுடைய சிந்தனைகளை ஒன்று சேர்க்க 
முடியாமல்‌ நான்‌ அங்கேயே நின்று கொண்டிருந்தேன்‌. 

மார்யா இவானவ்னாவின்‌ கதி என்ன என்று 
தெரிந்து கொள்ள முடியாதகனால்‌ என்‌ மனம்‌ 
அதிகமான வேதனைக்கு உள்ளாகியிருந்தது. அவள்‌ 
எங்கேயிருக்கிறாள்‌? அவளுக்கு ஏதேனும்‌ ஆபத்தேற் 
பட்டதா? அவள்‌ எங்காவது ஒளிந்து கொண்டிருப்‌ 
பாளா? அப்படியானால்‌ அந்த இடம்‌ பாதுகாப்‌ 
பானதா?.. நான்‌ இப்படிப்பட்ட கவலைகளைத்‌ 
தருகின்ற சிந்தனைகளோடு தளகர்த்தரின்‌ வீட்‌ 


152 


டுக்குள்‌ நுழைந்தேன்‌... அங்கே எல்லாம்‌ நாசம்‌. 


நாற்காலிகள்‌, மேசைகள்‌, பெட்டிகள்‌ எல்லாம்‌ 
உடைக்கப்பட்டிருந்தன. பீங்கான்‌ பாத்திரங்கள்‌ 
நொறுங்கிக்‌ கிடந்தன. உபயோகமான எல்லாப்‌ 


பொருள்களையும்‌ எடுத்துக்‌ கொண்டு போய்விட்டார்‌ 
கள்‌. மார்யா இவானவனாவின்‌ படுக்கை அறைக்குப்‌ 
போகின்ற சிறிய படிகளில்‌ வேகமாக ஏறிச்‌ சென்று 
முதல்‌ தடவையாக அவளுடைய படுக்கை அறைக்‌ 
குள்‌ நுழைந்தேன்‌. அங்கே கொள்ளைக்காரர்கள்‌ 
அவளுடைய உடைகளையும்‌ உடைமைகளையும்‌ சூறை 
யாடியிருந்தனர்‌. படுக்கை மெத்தை கிழித்துப்‌ போடப்‌ 
பட்டிருந்தது. தெய்வப்‌ படத்தை வைக்கும்‌ பலகை 
காலியாக இருந்தது; அதன்‌ முன்னால்‌ விளக்கு 
மட்டும்‌ எரிந்து கொண்டிருந்தது. சன்னல்களுக்கு 
இடையில்‌ தொங்கிக்‌ கொண்டிருந்த கண்ணாடி மட்‌ 
டுமே சேதமடையாமல்‌ இருந்தது... இந்த எளிமை 
யான அறையின்‌ எஜமானி, இந்தக்‌ கன்னிப்‌ பெண்‌ 
ணின்‌ அறையின்‌ சொந்தக்காரி எங்கே? ஒரு பயங்‌ 
கரமான கற்பனை என்னுடைய மூளையில்‌ பட்டுத்‌ 
தெறித்தது; கொள்ளைக்காரர்களிடம்‌ அவள்‌ சிக்கி 
யிருப்பாளோ?.. என்‌ இதயத்‌ துடிப்பு அப்படியே 
நின்று விட்டது... என்‌ அன்புக்குரிய காதலியின்‌ 
பெயரைப்‌ பலமாகச்‌ சொல்லிவிட்டு என்‌ வேதனை 
யைக்‌ கண்ணீராக வடித்தேன்‌... திடீரென்று ஏதோ 
சிறு சப்தம்‌ கேட்டது. பீரோவின்‌ மறைவிலிருந்து 
பபலாஷ்கா வெளுத்துப்‌ போய்‌, நடுங்கிக்‌ கொண்டு 
(வெளியே வந்தாள்‌. 

“ஓ! பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌!'” என்று 
அவள்‌ என்னை பரிதாபமாகப்‌ பார்த்தாள்‌. “ “என்ன 
என்றாள்‌. 


92 


(கொடுமை! என்ன பயங்கரம்‌!.. 


153 


““மார்யா இவானவ்னா எங்கே? அவளுக்கு 
ஏதேனும்‌ ஆபத்தேற்பட்டதா?' ' என்று நான்‌ 
பொறுமையில்லாமல்‌ கேட்டேன்‌. 

“சன்ன எஜமானி உயிரோடிருக்கிறாள்‌. அவள்‌ 
அக்குலீனா பம்பீலவ்னாவின்‌ வீட்டில்‌ ஒளிந்து கொண் 
டிருக்கிறாள்‌'' என்று அவள்‌ பதிலளித்தாள்‌. 

“பாதிரியார்‌ வீட்டிலா?” என்று பயத்தில்‌ 
நான்‌ பலமாகக்‌ கேட்டு விட்டேன்‌. “அட கடவுளே! 
புகச்சோவ்‌ அங்கே போயிருக்கிறரான்‌!..”' என்றேன்‌. 

நான்‌ அந்த அறையிலிருந்து வேகமாக ஓடினேன்‌; 
ஒரு நிமிடத்தில்‌ தெருவைக்‌ கடந்து பாதிரியார்‌ 
வீட்டை நோக்கித்‌ தலைவிரி கோலமாக ஓடினேன்‌. 
வழியில்‌ எந்தக்‌ காட்சியும்‌ என்‌ கண்ணில்‌ படவில்லை. 
பாதிரியார்‌ வீட்டிலிருந்து சத்தமும்‌ சிரிப்பும்‌ பாட்‌ 
டும்‌ வந்து கொண்டிருந்தன... புகச்சோவ்‌ தன்‌ 
னுடைய நண்பர்களோடு அங்கே விருந்து சாப்‌ 
பிட்டுக்‌ கொண்டிருந்தான்‌. பலாஷ்கா என்னைத்‌ 
தொடர்ந்து ஓடி வந்தாள்‌. அவளிடம்‌ உள்ளே போய்‌ 
அக்குலீனா பம்பீலவ்னாவைக்‌ கூட்டிக்‌ கொண்டுவா; 
மற்றவர்களுக்குத்‌ தெரியக்‌ கூடாது என்று சொன்‌ 
னேன்‌. ஒரு நிமிடத்துக்குப்‌ பிறகு பாதிரியார்‌ 
மனைவி கையில்‌ காலியான பாட்டிலோடு வெளியே 
வந்து என்னைச்‌ சந்தித்தாள்‌. 

““£மார்யா இவானவ்னா எங்கே இருக்கிறாள்‌? 
தயவு செய்து, சொல்லுங்கள்‌!” என்று மிகுந்த 
பரபரப்போடு அவளைக்‌ கேட்டேன்‌. 

“பாவம்‌! அந்தக்‌ குழந்தை! தடுப்புக்குப்‌ பின்‌ 
னால்‌ என்னுடைய படுக்கையில்‌ படுத்துக்‌ கொண் 
டிருக்கிறாள்‌'' என்று பாதிரியார்‌ மனைவி பதில்‌ 
சொன்னாள்‌. ““ஓ! பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌! பயங்‌ 


154 


கரமான ஆபத்து ஏற்படுவது போலத்‌ தோன்றியது. 
நல்ல வேளை. கடவுள்‌ கருணையால்‌ அவள்‌ உயிர்‌ 
கப்பினாள்‌. அந்தப்‌ போக்கிரி அப்பொழுதுதான்‌ சாப்‌ 
பிட உட்கார்ந்தான்‌. அந்த நேரத்தில்‌ மார்யா 
இவானவ்னா திடீரென்று விழித்துக்‌ கொண்டு பயத்‌ 
மால்‌ முனகினாள்‌!.. எனக்கு அப்படியே மூச்சு 
நின்றுவிடும்‌ போல இருந்தது. அந்த முனகல்‌ சத்தம்‌ 
அவன்‌ காதிலும்‌ விழுந்தது. “நறெவியே! யார்‌ 
அங்கே முனகுவது?” என்று கேட்டான்‌. நான்‌ 
அவனைக்‌ குனிந்து வணங்கிவிட்டு “ஜயா, என்னுடைய 
சகோதரி மகளுக்கு உடம்பு சரியில்லை. ஒரு 
வாரமாகப்‌ படுத்த படுக்கையாக இருக்கிறாள்‌. அவள்‌ 
மான்‌ முனகுகிறாள்‌' என்று பதிலளித்தேன்‌. “உன்‌ 
னுடைய சகோதரி மகள்‌ இளம்‌ பெண்ணா?” “மேன்‌ 
மை தங்கிய கனவானே! அமாம்‌.” “அப்படியானால்‌ 
அந்தப்‌ பெண்ணைப்‌ பார்க்கலாமா?” என்‌ இருதயம்‌ 
பலமாகத்‌ துடித்தது. ஆனால்‌ வேறு வழியில்லை. 
மேன்மை தங்கிய கனவானே! அந்தப்‌ பெண்‌ 
எழுந்து நடமாடக்‌ கூடிய நிலையில்‌ இல்லை. அதனால்‌ 
தான்‌ உங்களைப்‌ பார்த்து மரியாதை செய்ய 
(றடியவில்லை' என்றேன்‌. “அதனாலென்ன? கிழவியே! 
ம கவலைப்படாதே. நான்‌ போய்‌ அவளைப்‌ பார்க்‌ 
மெறன்‌” என்று சொல்லி அந்தக்‌ கழிசடை தடுப்‌ 
புக்குப்‌ பின்னால்‌ சென்றான்‌. என்ன செய்தான்‌ 
மிதரியுமா? திரையை விலக்கினான்‌. தன்னுடைய 
ஈமாகுக்‌ கண்களால்‌ பார்த்தான்‌. வேறொன்றும்‌ செய்ய 
வில்லை... கடவுள்‌ கருண காட்டினார்‌. நீ நம்பு 
மரியோ என்னவோ நானும்‌ என்‌ கணவரும்‌ நமக்கு 
ஆபத்து வந்து விட்டது; இனி நம்மை விட்டுவைக்க மாட்‌ 
| பன்‌; சாவு நிச்சயம்‌ என்று நினைத்தோம்‌. அதிருஷ்ட 


155 


வசமாக என்‌ கண்மணிக்கு அவனை அடையாளம்‌ 
தெரியவில்லை. கடவுளே! இதற்குத்தானா உயிர்‌ 
வாழ்ந்தோம்‌! என்ன கொடுமை! பாவம்‌ இவான்‌ 
குஸ்மீச்‌! நம்பக்‌ கூட முடியவில்லை... வசரிலீசா 
யெகோரவ்னா, இன்னும்‌ இவான்‌ இக்னாத்தியெவிச்‌! 
அவன்‌ என்ன செய்தான்‌?.. உங்கை மட்டும்‌ 
விட்டுவிட்டானே? அலெக்சேய்‌ இவானவிச்‌ ஷ்வாப்‌ 
ரினைப்‌ பற்றி உங்களுக்குத்‌, தெரியுமா? கஸாக்‌ 
வீரனைப்‌ போல முடியை வெட்டிக்‌ கொண்டு அவர்‌ 
களோடு உட்கார்ந்து என்‌ வீட்டில்‌ விருந்து சாப்‌ 
பிடுகிறான்‌! கெட்ட தந்திரக்காரன்‌! என்னுடைய 
சகோதரி மகளுக்கு உடம்பு சரியில்லே என்று நான்‌ 
சொன்ன பொழுது அவன்‌ என்னை எப்படிப்‌ பார்த்‌ 
தான்‌ தெரியுமா? அப்படியே பொசுக்கி விடுவது 
போலப்‌ பார்த்தான்‌. ஆனால்‌ அவன்‌ என்னைக்‌ காட்டிக்‌ 
கொடுக்கவில்லை. நாம்‌ அதற்காக அவனுக்கு நன்றி 
செலுத்த வேண்டும்‌.'' இந்த நேரத்தில்‌ விருந்‌ 
தினர்கள்‌ குடிவெறியில்‌ கூச்சல்‌ போடும்‌ சத்தமும்‌ 
கெராசிம்‌ பாதிரியாரின்‌ குரலும்‌ கேட்டது. அவர்கள்‌ 
வோட்கா மது வேண்டுமென்று கேட்கவே பாதிரியார்‌ 
அதற்காகத்‌ தன்‌ மனைவியைக்‌ கூப்பிட்டார்‌. பாதிரி 
யார்‌ மனைவி உள்ளே போக அவசரப்பட்டாள்‌. 
““பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌? உங்களுடைய வீட்‌ 
டுக்குப்‌ போங்கள்‌” என்றாள்‌. ““இது உங்களுக்கு 
ஏற்ற இடமல்ல. அந்தப்‌ போக்கிரிகள்‌ களியாட்டம்‌ 
நடத்திக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ குடிமயக்‌ 
கத்தில்‌ இருக்கும்‌ பொழுது அவர்கள்‌ முன்பாக வந்து 
விடாதீர்கள்‌. பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌! போய்‌ 
வாருங்கள்‌. என்ன நடக்குமோ அது நடந்தே தரும்‌. 
கடவுள்‌ நம்மைக்‌ கைவிடமாட்டார்‌!” என்றாள்‌. 


156 


பாதிரியார்‌ மனைவி உள்ளே போன பிறகு நான்‌ 
என்‌ வீட்டுக்குப்‌ புறப்பட்டேன்‌. என்‌ மனம்‌ ஓரளவுக்கு 
நிம்மதியாக இருந்தது. சதுக்கத்தின்‌ வழியாகப்‌ 
போகும்‌ பொழுது தூக்குக்‌ கம்பங்களைச்‌ சுற்றி ஏராள 
மான பஷ்கீரியர்கள்‌ நின்று கொண்டு, தொங்கிக்‌ 
(கொண்டிருக்கும்‌ பிரேதங்களின்‌ கால்களிலிருந்து பூட்‌ 
ஈகளைக்‌ கழற்றிக்‌ கொண்டிருப்பதைப்‌ பார்த்தேன்‌. 
எனக்கு அதிகமான கோபமேற்பட்டது. ஆனால்‌ நான்‌ 
மகலையிடுவதால்‌ ஒரு பயனும்‌ ஏற்படாது என்பதால்‌ 
என்‌ கோபத்தை அடக்கிக்‌ கொண்டேன்‌. கொள்‌ 
ளக்காரார்கள்‌ கோட்டை முழுவதும்‌ வருவதும்‌ போ 
வதுமாக இருந்தார்கள்‌. அதிகாரிகள்‌ வசிக்கும்‌ இடங்‌ 
களிலிருந்த பொருள்களைச்‌ சூறையாடினார்கள்‌. 
அதிகமாகக்‌ குடித்துவிட்டு அவர்கள்‌ போட்ட சத்தம்‌ 
எங்கும்‌ கேட்டது. நான்‌ வீட்டுக்குப்‌ போய்ச்‌ சோர்ந்த 
(பொழுது ஸவேலிச்‌ வாசலில்‌ நின்று கொண்டிருந்‌ 
ஷான்‌. i 

என்னைப்‌ பார்த்ததும்‌ ““கடவுள்‌ காப்பாற்றி 
ணுர்‌!'” என்றான்‌. “அந்தப்‌ போக்கிரிகள்‌ உங்களை 
பறுபடியும்‌ பிடித்துக்‌ கொண்டார்களோ என்று நான்‌ 
பயந்து போய்‌ விட்டேன்‌. எஜமான்‌ பியோத்தர்‌ 
அந்திரேயெவிச்‌! உங்களுக்குத்‌ தெரியாதே! அந்தப்‌ 
(ம! ரா க்கிரிகள்‌ நம்முடைய சாமான்களையெல்லாம்‌ 
ரெடிக்‌ கொண்டு போய்‌ விட்டார்கள்‌. ஆமாம்‌, 
நுணி மணிகள்‌, உடைகள்‌, தட்டுகள்‌--ஓன்றும்‌ மிச்ச 
(ரில்லை! போகட்டும்‌. உங்களுடைய உயிரையாவது 
விட்டு வைத்தார்களே--அதற்குக்‌ கடவுளுக்கு நன்றி 
(உெ.லுத்த வேண்டும்‌! ஐயா! அவர்கள்‌ தலைவன்‌ 
யாரென்று உங்களுக்குத்‌ தெரியுமா?” என்று கேட்‌ 


! பன. 


157 


“எனக்குத்‌ தெரியாது. அவன்‌ யார்‌?” 

“ஐயா! விடுதியில்‌ ஒரு குடிகாரப்‌ பயலுக்கு உங்‌ 
களுடைய முயல்‌ தோல்‌ கோட்டைக்‌ கொடுத்தீர்‌ 
களே, அவனை நினைவிருக்கிறதா? அது புதிய கோட்டு. 
அந்த மிருகம்‌ அதைப்‌ போட்ட பொழுது கோட்டு 
பிய்ந்து விட்டதே.” 

நான்‌ திகைத்துப்‌ போய்‌ நின்றேன்‌. அந்த 
வழிகாட்டிக்கும்‌ புகச்சோவுக்கும்‌ தோற்றத்தில்‌ 
இருந்த ஒற்றுமை இப்பொழுது நன்றாகத்‌ தெரிந்‌ 
குது. புகச்சோவும்‌ வழிகாட்டியும்‌ ஒரே நபர்தான்‌ 
என்று முடிவான பிறகு, அவன்‌ ஏன்‌ எனக்கு இரக்கம்‌ 
காட்டினான்‌ என்பதை நான்‌ புரிந்து கொண்டேன்‌. 
சம்பவங்களின்‌ விசித்திரமான தொடர்பை நினைத்து 
நான்‌ அதிசயமடைந்தேன்‌. வழிப்போக்கனுக்கு நான்‌ 
தானம்‌ கொடுத்த சின்னக்‌ கோட்டு இன்று என்னைத்‌ 
தூக்குக்‌ கயிற்றிலிருந்து காப்பாற்றியிருக்கிறது . 
விடுதி, விடுதியாகப்‌ போய்க்‌ கொண்டிருந்த ஒரு 
குடிகாரன்‌ இன்று பல கோட்டைகளைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டிருப்பதோடு ஒரு அரசாங்கத்தின்‌ அஸ்தி 
வாரத்தையே ஆட்டிக்‌ கொண்டிருக்கிறான்‌. 

“நீங்கள்‌ ஏதாவது சாப்பிட வேண்டாமா?” 
என்று ஸவேலிச்‌ தன்னுடைய பழக்கப்படிக்‌ கேட்‌ 
டான்‌. “வீட்டில்‌ ஒன்றுமேயில்லை. இருந்தாலும்‌ நான்‌ 
போய்‌ எதையாவது வாங்கிக்‌ கொண்டு வந்து சமைக்‌ 
கிறேன்‌?” என்றான்‌. 

அவன்‌ போன பிறகு நான்‌ சிந்தனையில்‌ மூழ்‌ 
கினேன்‌. இனி என்ன செய்வது? அந்தப்‌ போக்கிரி 
யின்‌ ஆட்சியில்‌ கோட்டையில்‌ தங்கியிருப்பதோ அல்‌ 
லது அவனுடைய கூட்டத்தைப்‌ பின்தொடர்ந்து 
செல்வதோ ஒரு கெளரவமான  அதிகாரிக்குப்‌ 


158 


பொருத்தமான செயல்‌ அல்ல. இந்த நெருக்கடியான 
நேரத்தில்‌ நான்‌ எங்கேயிருந்தால்‌ என்னுடைய 
சேவைகள்‌ தாய்நாட்டுக்குப்‌ பயன்படுமோ அங்கே 
போவது என்னுடைய கடமை... ஆனால்‌ மார்யா 
இவானவ்னாவின்‌ அருகில்‌ இருந்து அவளுக்குப்‌ 
பாதுகாப்புத்‌ தருவது மிகவும்‌ அவசியமென்று 
என்‌ காதல்‌ என்னை வற்புறுத்தியது. கோட்டையிலுள்ள 
நிலைமையில்‌ சில முக்கியமான மாற்றங்கள்‌ சீக்கிரமாக 
ஏற்படுமென்று நான்‌ எதிர்பார்த்தேன்‌. ஆனால்‌ அது 
வரை அவளுடைய ஆபத்தான நிலைமையைப்‌ பற்றி 
நினைக்கும்‌ பொழுது எனக்கு நடுக்கமேற்பட்டது. . 

நான்‌ இப்படிச்‌ சிந்தித்துக்‌ கொண்டிருக்கும்‌ 
பொழுது ஒரு கஸாக்‌ அறைக்குள்‌ வேகமாக ஓடி 
வந்தான்‌. “*“ஜார்‌ சக்கரவர்த்தி உடனே உங்களை 
வரச்‌ சொன்னார்‌'' என்றான்‌. 

““அவர்‌ எங்கேயிருக்கிறார்‌??' என்று கேட்டுக்‌ 
(கொண்டு நான்‌ புறப்படத்‌ தயாரானேன்‌. 

்‌“தளகாத்தருடைய வீட்டில்‌ இருக்கிறார்‌'” என்று 
அந்த கஸாக்‌ பதிலளித்தான்‌. “விருந்துக்குப்‌ பிறகு 
என்னுடைய தலைவர்‌ குளியல்‌ கூடத்துக்குப்‌ போனார்‌. 
(இப்பொழுது அவர்‌ ஓய்வெடுத்துக்‌ கொண்டிருக்கிறோர்‌. 
கனவான்‌ அவர்களே! எல்லாவிதமான அறிகுறிகளையும்‌ 
வைத்துப்‌ பார்க்கும்‌ பொழுது அவர்‌ மிகவும்‌ உயர்ந்த 
படரிதர்‌. என்றுதான்‌ சொல்ல வேண்டும்‌. மாலை 
புணவின்‌ போது இரண்டு முழுப்பன்றிக்‌ குட்டிகளை 
அவர்‌. ஒருவரே சாப்பிட்டார்‌. சுடச்சுட வெந்நீரில்‌ 
னித்தார்‌. அவருடைய உதவியாளர்‌ தராஸ்‌ கூரச்‌ 
லை கூட அந்த வெந்நீரின்‌ சூட்டைத்‌ தாங்க 
புபயவில்லை்‌. எனவே ஃபோம்கா பிக்பாயெவிடம்‌ 
நட ப்பத்தைக்‌ கொடுத்தார்‌. அவ்வளவு சூடான 


159 


வெந்நீரில்‌ குளித்த பிறகு கலையில்‌ பச்சைத்‌ தண்‌ 
ணீர்‌ ஊற்றிய பிறகுதான்‌ அவருக்கு உணர்வு திரும்‌ 
பியது. என்ன வேண்டுமானாலும்‌ சொல்லுங்கள்‌. 
அவர்‌ மிகவும்‌ உயர்ந்த மனிதர்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ 
இல்லை... அவருடைய மார்பில்‌ ஜார்‌ சக்கரவர்த்திக்‌ 
குரிய சின்னங்கள்‌ -ஒரு பக்கத்தில்‌ ஐந்து கோபெக்‌ 
நாணய அளவுள்ள இரட்டைக்‌ கழுகின்‌ படம்‌, மறு 
பக்கத்தில்‌ அவருடைய உருவம்‌- இருப்பதை குளியல்‌ 
கூடத்தில்‌ இருந்தவர்களிடம்‌ காட்டினாராம்‌” என்‌ 
ரன்‌. 

அந்த கஸாக்‌ வீரனின்‌ அபிப்பிராயத்தை மறுத்துப்‌ 
பேச நான்‌ விரும்பவில்லை. எனவே அவனோடு 
குளகர்த்தரின்‌ வீட்டுக்குப்‌ புறப்பட்டேன்‌. போகும்‌ 
வழியில்‌ புகச்சோவுக்கும்‌ எனக்கும்‌ ஏற்படப்‌ போகும்‌ 
சந்திப்பு எப்படியிருக்கும்‌, அது எவ்விதமாக முடியும்‌ 
என்று கற்பனை செய்ய முயற்சித்துக்‌ கொண்டு 
சென்றேன்‌. நான்‌ நிம்மதியில்லாமல்‌ தவித்தேன்‌ என்‌ 
பதை வாசகர்‌ எளிதாகப்‌ புரிந்து கொள்ள முடியும்‌. 

மாலை மறைகின்ற நேரத்தில்‌ நாங்கள்‌ தளகர்த்‌ 
குரின்‌ வீட்டுக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்தோம்‌. கறுப்பு 
நிறத்தில்‌ தோன்றிய தூக்குக்‌ கம்பங்களையும்‌ அவற்‌ 
றில்‌ தொங்கிக்‌ கொண்டிருந்த பிரேதங்களையும்‌ பார்ப்‌ 
பதற்குப்‌ பயங்கரமாக இருந்தது. தளகர்த்தரின்‌ வீட்‌ 
டுக்கு முன்னால்‌ இரண்டு கஸாக்‌ வீரர்கள்‌ காவல்‌ 
காத்துக்‌ கொண்டு நின்றார்கள்‌. வீட்டுக்கு வெளியே 
பரிதாபத்துக்குரிய வசிலீசா யெகோரவ்னாவின்‌ உடல்‌ 
இன்னும்‌ அகற்றப்படாமல்‌ கிடந்தது. என்னைக்‌ கூட்டிக்‌ 
கொண்டு வந்த கஸாக்‌ வீரன்‌ உள்ளே சென்று 
நான்‌ வந்திருக்கிறேன்‌ என்பதைத்‌ தெரிவித்தான்‌. 
உடனே திரும்பி வந்து என்னை ஓர்‌ அறைக்குள்‌ 


160 


கூட்டிச்‌ சென்றான்‌. அந்த அறையில்தான்‌ நேற்று 
நான்‌ மார்யா இவானவனாவிடமிருந்து மிகவும்‌ உருக்க 
யான வகையில்‌ விடை பெற்றுக்‌ கொண்டேன்‌. 
அங்கே நான்‌ கண்ட காட்சி மறக்க முடியாத 
தாகும்‌. வெள்ளைத்‌ துணி விரிக்கப்பட்டிருந்த மேசை 
யில்‌ பாட்டில்களும்‌ டம்ளர்களும்‌ நிறைய வைக்கப்‌ 
(பட்டிருந்தன. அங்கே புகச்சோவ்‌, தொப்பிகளும்‌ 
வர்ணச்‌ சட்டைகளும்‌ அணிந்திருந்த பத்து கஸாக்‌ 
(புதியவர்கள்‌ புடை சூழ உட்கார்ந்திருந்தான்‌. அவர்‌ 
கள்‌ அதிகமாகக்‌ குடித்திருந்தபடியால்‌ அவர்களுடைய 
சொரசொரப்பான முகங்கள்‌ சிவந்து போயிருந்தன; 
கண்கள்‌ பிரகாசமாகத்‌ தோன்றின. அவர்கள்‌ கூட்‌ 
! த்தில்‌ புதிதாகச்‌ சேர்ந்திருக்கும்‌ துரோகெளான 
ஷ்வாப்ரின்‌, மக்சீமிச்‌ ஆகியோர்‌ அங்கே காணப்‌ 


பாடவில்லை. ““கனவான்‌ அவர்களே! வருக! எங்க 
(ளோடு உட்கார்ந்து விருந்தில்‌ பங்கு கொள்ள 
(வண்டும்‌ என்று புகச்சோவ்‌ என்னை வரவேற்‌ 


(டின்‌. அங்கேயிருந்தவார்கள்‌ சிறிது விலகிக்‌ கொண்டு 
நான்‌ உட்காருவதற்கு இடம்‌ கொடுத்தார்கள்‌. அந்த 
(சையின்‌ கோடியில்‌ நான்‌ மெளனமாக உட்கார்ந்‌ 
(கன்‌. எனக்குப்‌ பக்கத்திலிருந்த நல்ல தோற்ற 
யுடைய, ஒல்லியான கஸாக்‌ இளைஞன்‌ ஒரு டம்ள 
ரில்‌ வோட்கா மதுவை ஊற்றிக்‌ கொடுத்தான்‌. 
ஆனால்‌ நான்‌ அதைத்‌ தொடவில்லை. என்னைச்‌ சுற்றி 
உ கார்ந்தருந்தவர்களை நான்‌ மிகுந்த ஆர்வத்‌ 
காடு கவனித்தேன்‌. புகச்சோவ்‌ மேசையின்‌ 
நுலைமையிடத்தில்‌ முழங்கையை மேசை விரிப்பின்‌ 
ரிது வைத்துக்‌ கொண்டு உட்கார்ந்திருந்தான்‌. 
அவனுடைய கறுப்பு தாடி அவனுடைய பெரிய 
கையைச்‌ சுற்றிக்‌ கடந்தது. அவனுடைய தோற்றம்‌ 


161 
11 323 


சாதாரணமாகவும்‌ சுமுகமாகவும்‌ இருந்தது: மூர்க்கத்‌ 
தனம்‌ சிறிதுமில்லை. சுமார்‌ ஐம்பது வயது மதிக்கத்‌ 
கக்க ஒருவரிடம்‌ அவன்‌ அடிக்கடி பேசினான்‌. அவரைப்‌ 
பிரபு என்றும்‌ திமபேயிச்‌ என்றும்‌ சில சமயங்களில்‌ 
மாமா என்றும்‌ கூப்பிட்டான்‌. அவர்கள்‌ தோழர்‌ 
களைப்‌ போல நட து கொண்டார்கள்‌; தங்கள்‌ 
தலைவனுக்குத்‌ தனியான மரியாதை எதுவும்‌ கொடுக்க 
வில்லை. காலையில்‌ கோட்டையைத்‌ தாக்கியதையும்‌, 
தங்கள்‌ கலகம்‌ வெற்றியடைந்திருப்பதையும்‌ எதிர்‌ 
காலத்தில்‌ என்ன செய்ய வேண்டும்‌ என்பதைப்‌ 
பற்றியும்‌ பேசிக்‌ கொண்டார்கள்‌. அவர்கள்‌ தற்‌ 
பெருமையாகப்‌ பேசிக்‌ கொண்டதோடு அவரவர்‌ 
அபிப்பிராயங்களையும்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌ 
கள்‌. புகச்சோவின்‌ அபிப்பிராயங்களையும்‌ எந்தத்‌ 
தயக்கமும்‌ இல்லாமல்‌ மறுத்துப்‌ பேசினார்கள்‌. இப்படி 
வினோதமாக நடைபெற்ற இராணுவ ஆலோசனைக்‌ 
கூட்டத்தில்‌ ஒரென்புர்க்‌ கோட்டை மீது படையெடுப்‌ 
பகென்று முடிவு செய்யப்பட்டது. இந்தத்‌ துணிச்‌ 
சலான முடிவு ஆபத்தான வகையில்‌ அநேகமாக 
வெற்றியடையவிருந்ததைப்‌ பின்னர்‌ காண்போம்‌! 
மறு நாள்‌ காலையில்‌ படைகளைத்‌ திரட்டிக்‌ கொண்டு 
புறப்படுவதென்று முடிவு செய்யப்பட்டது. ““சகோதரர்‌ 
களே! நாம்‌ தூங்கச்‌ செல்வதற்கு முன்பு எனக்குப்‌ 
பிடித்தமான பாடலைப்‌ பாடுங்கள்‌” என்றான்‌ புகச்‌ 


சோவ்‌. ““சுமக்கோவ்‌! நீ பாட்டை அரம்பித்துக்‌ 
கொடு!” என்றான்‌. என்‌ பக்கத்திலிருந்தவர்‌ ஒரு 
படகோட்டியின்‌ சோகமான பாடலைத்‌ தமது 


உடைந்த குரலில்‌ பாடினார்‌. அங்கருந்த எல்லோரும்‌ 
அவரோடு சேர்ந்து பாடினார்கள்‌: 


162 


பசுங்காடுகளே! ஓலத்தை நிறுத்துங்கள்‌! 

நான்‌ வீரத்தோடு சிந்திக்க வேண்டும்‌. 

நாளைக்‌ காலையில்‌ எனக்கு விசாரணை 

நீதிபதி யார்‌? ஜார்‌ சக்கரவர்த்தி. 

நம்முடைய எஜமான்‌ என்னைக்‌ கேட்பார்‌: 

“விவசாயி மகனே! உண்மையைச்‌ சொல்‌- 

கொள்ளை அடித்தாயே! உன்‌ கூட்டாளிகள்‌ 

எத்தனை போ்‌? உண்மையைச்‌ சொல்‌- 

அவார்கள்‌ சிலரா? அல்லது பலரா?” 

“நீதி தவறாத சக்கரவர்த்தியே! 

நான்‌ உண்மையைச்‌ சொல்கிறேன்‌. 

நடந்தது அனைத்தையும்‌ சொல்கிறேன்‌. 

என்னுடைய கோழர்கள்‌ நால்வர்‌: 

காரிருள்‌ எனது முதல்‌ தோழன்‌, 

கூரிய கத்தி இரண்டாம்‌ தோழன்‌, 

சிட்டெனப்‌ பறக்கும்‌ குதிரை 

எனது மூன்றாம்‌ தோழன்‌, 

விறைப்பான வில்‌ நான்காம்‌ 

தோழன்‌ - அம்புகள்‌ தூதர்கள்‌” 

என்று பதில்‌ சொல்வேன்‌. 

நீதி தவறாத சக்கரவர்த்தி 

திருவாய்‌ மலர்ந்து பேசுவார்‌: 

விவசாயி மகனே! வீரப்புதல்வனே! 

உனக்குத்‌ திருடத்‌ தெதரியும்‌. 

வீரமாகப்‌ பேசத்‌ தெரியும்‌. 

உனக்குப்‌ பரிசு கொடுப்பேன்‌: 

திறந்த வெளியில்‌ மாளிகை, 

ரண்டு உயர்ந்த கம்பங்கள்‌, 

நடுவே குறுக்குச்‌ சட்டம்‌.” 

தூக்குக்‌ கம்பங்களைப்‌ பற்றிய நாட்டுப்‌ பாடலை 
அதே தூக்குக்‌ கம்பங்களில்‌ தங்கள்‌ உயிர்களை வெகு 
ரக்கிரத்தில்‌ இழக்கப்‌ போகும்‌ நபர்கள்‌ பாடிய 
(பொழுது எனக்கேற்பட்ட உணர்ச்சியை என்னால்‌ 
வருணிக்க முடியவில்லை. அவர்களுடைய குரூரமான 


163 
It 


முகங்கள்‌, சங்கீதக்‌ குரல்‌, சொல்லாற்றல்‌ மிக்க 
வார்த்தைகளை முகவாட்டத்தோடு பாடிய முறை 
- இவை அனைத்தும்‌ சேர்ந்து என்‌ மனதில்‌ மிகவும்‌ 
பயத்தை ஏற்படுத்தின. 

அங்கேயிருந் தவர்கள்‌ எல்லோரும்‌ மற்றொரு 
தடவை மது வருந்திய பிறகு புகச்சோவிடம்‌ விடை 
பெற்றுக்‌ கொண்டு வெளியே போனார்கள்‌. நானும்‌ 
அவர்களைப்‌ பின்‌ தொடர்வது போல எழுந்தேன்‌. 
ஆனால்‌ புகச்சோவ்‌ என்னை உட்காரச்‌ சொல்லிவிட்டு 
“உங்களோடு பேச விரும்புகிறேன்‌'' என்று கூறி 
னான்‌. நாங்கள்‌ இருவர்‌ மட்டுமே அங்கு உட்கார்ந்‌ 
திருந்தோம்‌. 

முதலில்‌ சில வினாடிகள்‌ இருவருமே பேசாம 
லிருந்தோம்‌. புகச்சோவ்‌ என்னைத்‌ தொடர்ச்சியாக 
உற்றுப்பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌; சில சமயங்களில்‌ 
தனது இடது கண்ணைச்‌ சுருக்கிக்‌ கொண்டு போக்கிரித்‌ 
குனமும்‌ ஏளனமும்‌ கலந்தவாறு குறிப்பிடத்தக்க 
முறையில்‌ என்னைப்‌ பார்த்தான்‌. கடைசியில்‌ அவன்‌ 
உண்மையான மகிழ்ச்சியோடு திடீரென்று சிரித்த 
பொழுது, அதன்‌ காரணம்‌ தெரியாமலே நானும்‌ 
சிரித்தேன்‌. 

“கனவான்‌ அவர்களே! என்று பேச ஆரம்‌ 
பித்தான்‌. “என்னுடைய ஆட்கள்‌ உங்கள்‌ கழுத்தில்‌ 
சுருக்குக்‌ கயிறைப்‌ போட்ட பொழுது பயந்து போய்‌ 
விட்டீர்களல்லவா? சும்மா ஓத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 
இனி மரணம்தான்‌ என்று முடிவு செய்தீர்களல்‌ 
லவா?.. உங்கள்‌ வேலைக்காரன்‌ மட்டும்‌ இல்லையென்‌ 
ரால்‌ நீங்கள்‌ குறுக்குச்‌ சட்டத்தில்‌ தொங்கியிருப்பீர்‌ 
கள்‌. அந்தக்‌ கிழட்டுப்‌ பயலை நான்‌ உடனே 
அடையாளம்‌ கண்டு கொண்டேன்‌. உங்களுக்கு 


164 


வழியைக்‌ காட்டி விடுதிக்கு அழைத்துக்‌ கொண்டு 
போன நபர்‌ ஜார்‌ சக்கரவர்த்தி என்பதை நீங்கள்‌ 
நினைத்ததுண்டா? கனவான்‌ அவர்களே! நீங்கள்‌ 
நினைத்ததுண்டா?'' (இந்த வார்த்தைகளைச்‌ சொல்‌ 
லும்‌ பொழுது அவன்‌ இறுமாப்போடு மர்மம்‌ நிறைந்‌ 
குவகைவும்‌ தோற்றமளித்தான்‌.) ““இன்று நீங்கள்‌ 
எனக்கு விரோதமாக நடந்து கொண்டீர்கள்‌” என்று 
அவன்‌ தொடர்ந்து பேசினான்‌. ““ஆனால்‌ சில நெருக்‌ 
கடிகள்‌ காரணமாக என்னுடைய எதிரிகளிடம்‌ அகப்‌ 
பட்டுவிடக்‌ கூடாது என்று நான்‌ மாறுவேடத்தில்‌ 
சுற்றிக்‌ கொண்டிருந்த காலத்தில்‌ நீங்கள்‌ என்னிடம்‌ 
அன்பாக நடந்து கொண்டீர்கள்‌. அதனால்தான்‌ உங்‌ 
கள்‌ உயிரைக்‌ காப்பாற்றினேன்‌. ஆனால்‌ பொறுத்துப்‌ 
பாருங்கள்‌! என்னுடைய நாட்டைப்‌ பிடித்து விட்ட 
பிறகு உங்களுக்கு இன்னும்‌ பெரிய உதவிகளைச்‌ செய்‌ 
வேன்‌. எனக்கு விசுவாசமாகப்‌ பாடுபடுவேன்‌ என்று 
சத்தியம்‌ செய்வீர்களா?” என்று கேட்டான்‌. 

அந்த  ராஸ்கலின்‌ கேள்வியும்‌ அவனுடைய 
துணிச்சலும்‌ எனக்கு மிகவும்‌ வேடிக்கையாக இருந்‌ 
தது. நான்‌ என்னையறியாமல்‌ சிரித்து விட்டேன்‌. 

““எதற்காகச்‌ சிரிக்கிறீர்கள்‌?” என்று அவன்‌ 
முகத்தைச்‌ சுளித்துக்‌ கொண்டு கோபமாகக்‌ கேட்‌ 
டான்‌. “நான்தான்‌ ஜார்‌ சக்கரவர்த்தி என்பதை 
நீங்கள்‌ நம்பவில்லையா? உண்மையைச்‌ சொல்லுங்‌ 
கள்‌. 

என்ன பதில்‌ சொல்வதென்று தெரியாமல்‌ நான்‌ 
இகைத்துப்‌ போய்‌ விட்டேன்‌. இந்த. வழிப்போக்கனை 
என்னுடைய சக்கரவர்த்தி என்று ஒத்துக்‌ கொள்ள 
என்னால்‌ முடியவில்லை; அவ்வாறு ஓத்துக்‌ கொண் 
ட ரால்‌ அது மன்னிக்க முடியாத கோழைத்தனம்‌ 


165 


என்று எனக்குத்‌ தோன்றியது. ஆனால்‌ அவனைப்‌ 
பாசாங்குக்காரன்‌ என்று நேருக்கு நேராகச்‌ சொல்‌ 
வதும்‌ முடியாது. அதனால்‌ என்‌ உயிருக்கு ஆபத்து 
ஏற்படலாம்‌. தூக்குக்‌ கம்பங்களுக்குப்‌ பக்கத்தில்‌ 
நான்‌ நின்று கொண்டிருந்த பொழுது, என்னைச்‌ 
சுற்றிலும்‌ ஏராளமான மக்கள்‌ குழுமியிருந்த நேரத்‌ 
தில்‌ எனக்கேற்பட்ட கோபாவேசத்தின்‌ முதற்‌ 
சீற்றத்தில்‌ அவ்வாறு சொல்லவும்‌ அதன்‌ விளைவை 
ஏற்றுக்‌ கொள்ளவும்‌ நான்‌ தயாராக இருந்தேன்‌. 
ஆனால்‌ இப்பொழுது அது வெறும்‌ போலித்துணிச்சல்‌ 
என்று எனக்குத்‌ தோன்றியது. நான்‌ தயக்கத்தோடு 
பேசாமலிருந்தேன்‌. புகச்சோவ்‌ என்னுடைய பதிலுக்‌ 
காக அமைதியின்றிக்‌ காத்துக்‌ கொண்டிருந்தான்‌. 
கடைசியில்‌ (அந்த நேரத்தை மனநிறைவோடு இன்‌ 
னும்‌ நினைத்துப்‌ பார்க்கிறேன்‌) கடமையுணர்ச்சி 
மனிதர்களுக்கே உரித்தான பலவீனத்தை வென்றது. 

“சரி! உண்மை முழுவதையும்‌ சொல்லி 
விடுகிறேன்‌. உங்களைச்‌ சக்கரவர்த்தியாக நான்‌ 
ஏற்றுக்‌ கொள்ள முடியுமா என்று நீங்களே உங்‌ 
களைக்‌ கேட்டுப்‌ பாருங்கள்‌. உங்களுக்கு நியாயம்‌ 
தெரியும்‌. நானும்‌ உண்மையாக நடந்து கொள்ள 
வேண்டுமல்லவா?” என்றேன்‌. 

““அப்படியானால்‌ உங்களுடைய அபிப்பிராயப்படி 
நான்‌ யார்‌?” 

“நீங்கள்‌ யார்‌ என்பது கடவுளுக்குத்தான்‌ 
தெரியும்‌. நீங்கள்‌ யாராக இருந்த போதிலும்‌ ஓர்‌ 
ஆபத்தான விளையாட்டில்‌ ஈடுபட்டிருக்கிறீர்கள்‌ என்‌ 
பது உண்மையே.” 

புகச்சோவ்‌ சட்டென்று என்னை உற்றுப்‌ பார்த்‌ 
தான்‌. 


166 


““அப்படியானால்‌ நான்தான்‌ ஜார்‌ சக்கரவர்த்தி 
பியோத்தர்‌ ஃபியோதரவிச்‌ என்று நீங்கள்‌ நம்ப 
வில்லை. மிகவும்‌ சரி. ஆனால்‌ துணிச்சலுடையவன்‌ 
தானே கடைசியில்‌ வெற்றி பெறுவான்‌? அந்தக்‌ 
காலத்தில்‌ கிரீஷ்கா அத்ரியேபியெவ்‌* சக்கரவர்த்தி 
யாக ஆட்சி செய்யவில்லையா? என்னைப்‌ பற்றி எப்படி 
வேண்டுமானாலும்‌ நினைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. ஆனால்‌ 
என்னோடு சேர்ந்திருங்கள்‌. நான்‌ யாராக இருந்‌ 
தால்‌ உங்களுக்கென்ன? பெயரில்‌ என்ன இருக்கிறது? 
எனக்கு விசுவாசமாகவும்‌ உண்மையாகவும்‌ பாடுபட்‌ 
டால்‌ நான்‌ உங்களை பீல்டு-மார்ஷல்‌ பதவிக்கு 
உயர்த்துவேன்‌; இளவரசராகக்‌ கூட நியமிப்பேன்‌. 
என்ன சொல்கிறீர்கள்‌?” என்று கேட்டான்‌. 

““இல்லை'' என்று நான்‌ உறுதியாகச்‌ சொன்‌ 
னேன்‌. ““நான்‌ மேன்‌ மக்கள்‌ குடும்பத்திலே பிறந்த 
வன்‌. சக்கரவர்த்தினிக்கு விசுவாசமாக நடப்பேன்‌ 
என்று சத்தியம்‌ செய்திருக்கிறேன்‌. நான்‌ உங்களோடு 
சேர முடியாது. நீங்கள்‌ உண்மையிலேயே எனக்கு 
உதவி செய்ய விரும்பினால்‌, ஒரென்புர்குக்குப்‌ போவ 
குற்கு என்னை அனுமதியுங்கள்‌” என்றேன்‌. 

புகச்சோவ்‌ சிந்தித்துக்‌ கொண்டிருப்பது போலத்‌ 
கோன்றியது. 

““நான்‌ உங்களைப்‌ போக அனுமதித்தால்‌, எனக்கு 
விரோதமாகச்‌ சண்டை செய்ய மாட்டேன்‌ என்று 
சத்தியம்‌ செய்வீர்களா?” என்று கேட்டான்‌. 

““அவ்விதமாக நான்‌ எப்படி சத்தியம்‌ செய்ய 


' இரீஷ்கா அத்ரியேபியெவ்‌ -சுடொவ்‌ மடத்தில்‌ கிரிகோரி என்ற 


பெயரில்‌ இருந்த ஒரு துறவியான பிரபு யூரி அத்ரியேபியெவ்‌; 
1602ம்‌ வருடத்தில்‌ பயங்கர இவானின்‌ மகனான இளவரசர்‌ திமீத்ரி 


கானே என்று அறிவித்தார்‌. அ பர்‌. 


167 


HOAAUHHOC 1205 றஸ்மி 
கை ராமாரா OE MARI Ka 


EMEABKIT [IVA UEBA 


அகச்‌ எம்மாம்‌ A Aig sc: ded ze ior aL tare? த்ர 41244 Sons. 
tig Mas Menyph, aif Cd fat fart 


ல்‌ சகதி. ம்‌ 4 452 Ae 
2 தர்‌ அதத அதமம்‌ கச wie 772222 கம he 
பதம்‌ கட்த got te, 7272 கோ ன்‌ a 4 
aig ச அதா (வம்‌ A தரும 20 ஙீஃ ep Cetra 
i poitor zest Lect AYIA) 4 
A PAL 22 க்‌ had Horr eh வ்‌ பமல 
76. சைட 


த்‌ 


கதர்‌ 


எ. புகச்சோவ்‌. 18ம்‌ 


ர்‌ 2. 
சகம்‌ சிரசில்‌ படர்ப 


644. 


ஆ ‘ale 
Rebe 


ந 


lEME KA 


ZL «i 


277.4 


ல்ச்‌ 4 


FS A, 722 A dE i ay lore 


3 
14 


ETE 


ர்‌ 4 தத்ர 
சம்‌ 272 PLT 
ச்‌ 


Ab (0), dune 


ut Delrucer 


PUGATSCE Ww 


த 
பசளை dread 


«2 | 
274 42 வலம்‌! MN 424 ள்‌ 


, விதி? ச்‌ ச்‌ 174 ம்க்‌ ப படத்து EER 


ழ்‌. ச்‌ io ந 
ச 


அல்‌ வம்‌ பம்‌ 


ஆத்‌ சல்‌ 27 


மக்கள்‌ 322722 ஆற 0௮ இதம்‌ அத? ந்த்‌ 


சேர்ந்தது. செதுக்கப்பட்ட 


முடியும்‌?” என்று கேட்டேன்‌. “:முடிவு செய்வது 
என்‌ கையிலில்லை என்பது உங்களுக்குத்‌ தெரியும்‌. 
உங்களை எதிர்த்துச்‌ சண்டை செய்யுமாறு எனக்கு 
உத்தரவு வந்தால்‌, நான்‌ அவ்வாறே செய்வேன்‌. 
அதற்கு மேல்‌ அதில்‌ விவாதத்திற்கு இடமில்லை. 
இப்பொழுது உங்களிடம்‌ அதிகாரம்‌ இருக்கிறது. உங்‌ 
களுக்குக்‌ கீழே இருப்பவர்களிடம்‌ கட்டுப்பாட்டையும்‌ 
கழ்ப்படிதலையும்‌ வற்புறுத்துகிறீர்களல்லவா? நான்‌ 
உங்களிடம்‌ வேலை செய்து கொண்டு உங்களுக்குக்‌ 
கீழ்ப்படிந்து நடக்கா விட்டால்‌ என்னைப்‌ பற்றி என்ன 
நினைப்பீர்கள்‌? என்‌ உயிர்‌ உங்கள்‌ கையிலிருக்கிறது. 
என்னைப்‌ போகுமாறு அனுமதித்தால்‌ நான்‌ உங்‌ 
களுக்கு நன்றி கூறுவேன்‌. என்னைத்‌ தூக்கிலே போட்‌ 
! ரல்‌ கடவுள்‌ அதற்கு நியாயம்‌ வழங்குவார்‌. என்‌ 
மனதிலே பட்டதை மறைக்காமல்‌ சொல்லி விட்‌ 
(2 .ன்‌'” என்றேன்‌. 

என்னுடைய நேர்மை புகச்சோவுக்கு வியப்பை 
ட! ற்படுத்தியிருக்க வேண்டும்‌. 

“அப்படியானால்‌ சரி!” என்று சொல்லிவிட்டு என்‌ 
(2காளில்‌ தட்டிக்‌ கொடுத்தான்‌. ““தண்டனை கொடுக்‌ 
ரும்‌. பொழுது நான்‌ கடுமையாக தண்டிப்பேன்‌. 
ஆனால்‌ மன்னிக்கும்‌ பொழுது தாராளமாக நடந்து 
(கொள்வேன்‌. நீங்கள்‌ எங்கு வேண்டுமானாலும்‌ 
(கலாம்‌; எப்படி வேண்டுமானாலும்‌ நடந்து 
கொள்ளலாம்‌. நீங்கள்‌ என்னை நாளைக்குச்‌ சந்தித்து 
விடை பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. இப்பொழுது வீட்‌ 
(மிக்குப்‌ போய்த்‌ தூங்குங்கள்‌. எனக்கும்‌ தூக்கம்‌ 
வருகிறது'” என்றான்‌. 

நான்‌ வீட்டுக்குப்‌ புறப்பட்டேன்‌. வானத்தில்‌ 
பாடுபனி கவிந்திருந்தது. எங்கும்‌ ஓரே மெளனம்‌. 


169 


நிலாவும்‌ நட்சத்திரங்களும்‌ பிரகாசமாக ஓளி வீசின; 
கோட்டைச்‌ சதுக்கமும்‌ தூக்குக்‌ கம்பங்களும்‌ அந்த 
ஒளியில்‌ நன்றாகத்‌ தெரிந்தன. கோட்டை இருளில்‌ 
மூழ்கி அமைதியாக இருந்தது. மதுக்‌ கடையில்‌ மட்‌ 
டும்‌ விளக்குகள்‌ எரிந்து கொண்டிருந்தன. இவ்வளவு 
நேரமாகிய பிறகும்‌ அங்கே பலர்‌ குடித்துக்‌ கொண்‌ 
டும்‌ களியாட்டங்களில்‌ ஈடுபட்டுக்‌ கூச்சலிட்டுக்‌ 
கொண்டுமிருந்தனர்‌. நான்‌ பாதிரியார்‌ வீட்டை 
நோக்கிப்‌ பார்த்தேன்‌. வீட்டுக்‌ கதவும்‌ சன்னல்களும்‌ 
சாத்தப்பட்டிருந்தன. அங்கே எல்லாம்‌ அமைதியாக 
இருப்பது போலத்‌ தோன்றியது. | 

நான்‌ வீட்டுக்குத்‌ இரும்பிய பொழுது என்னைக்‌ 
காணவில்லையே என்று ஸவேலிச்‌ வருத்தத்தோடிருப்‌ 
பதைக்‌ கண்டேன்‌. எனக்கு விடுதலை கிடைத்திருக்‌ 
கும்‌ செய்தியைக்‌ கேட்ட பொழுது அவனடைந்த 
மகிழ்ச்சியை வருணிப்பது கடினமே. ““கடவுளே! உன்‌ 
கருணைக்கு நன்றி” என்று சிலுவைக்‌ குறியிட்டுக்‌ 
கொண்டு சொன்னான்‌. ““காலையில்‌ கோட்டையை 
விட்டுப்‌ புறப்பட்டு, எங்கே போனால்‌ நல்லதோ 
அங்கே போவோம்‌. நான்‌ உங்களுக்கு உணவு தயாரித்து 
வைத்திருக்கிறேன்‌. சாப்பிடுங்கள்‌. பிறகு காலை வரை 
நிம்மதியாகத்‌ தூங்குங்கள்‌. கடவுள்‌ உங்களுக்குக்‌ 
கருண செய்வார்‌” என்றான்‌. 

நான்‌ அவனுடைய ஆலோசனையைப்‌ பின்பற்றி 
நன்றாகச்‌ சாப்பிட்டு விட்டு, உடலும்‌ உள்ளமும்‌ 
சோர்ந்த நிலைமையில்‌ வெறுந்தரையிலேயே படுத்துத்‌ 
தூங்கினேன்‌. 


அத்தியாயம்‌ ஒன்பது 
பிரிக்கப்படூுதல்‌ 


உன்னைக்‌ காதலித்தது இன்பமான காலம்‌, 
என்‌ இதயத்தின்‌ இனிய பெண்ணே! 
உன்னைப்‌ பிரிவது துயரம்‌ நிறைந்தது 
என்‌ இன்னுயிரைப்‌ பறிப்பது போன்றது. 
ஹெராஸ்கோவ்‌* 


அதிகாலையில்‌ முரசு கொட்டும்‌ சத்தத்தைக்‌ 
கேட்டு நான்‌ விழித்துக்‌ கொண்டேன்‌. உடனே 
வழக்கமாகக்‌ கூட்டம்‌ நடைபெறும்‌ இடத்துக்குச்‌ 
(சென்றேன்‌. தூக்குக்‌ கம்பங்களுக்கு அருகே புகச்‌ 
சோவின்‌ ஆட்கள்‌ வரிசையாக நிற்க ஆரம்பித்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌. அந்தத்‌ தூக்குக்‌ கம்பங்களில்‌ 
தேற்று தூக்கிலிடப்பட்டவர்களின்‌ பிரேதங்கள்‌ இன்‌ 
னும்‌ தொங்கிக்‌ கொண்டிருந்தன. கஸாக்‌ வீரர்கள்‌ 
முதிரை மீது உட்கார்ந்திருந்தனர்‌. படைவீரர்கள்‌ 
ரைபிள்‌ துப்பாக்கிகளுடன்‌ நின்று கொண்டிருந்தனர்‌. 
கொடிகள்‌ காற்றிலே அசைந்தாடிக்‌ கொண்டிருந்‌ 

” ஹெராஸ்கோவ்‌ (1733-1807) எழுதிய ““பிரிவு'' என்ற 


விதையின்‌ வரிகள்‌. -- பர்‌. 


771 


தன. சில பீரங்கிகள்‌ பீரங்கி வண்டிகளில்‌ ஏற்றப்பட்‌ 
டிருந்தன; அவற்றில்‌ எங்கள்‌ பீரங்கியும்‌ இருந்தது. 
கோட்டைக்குள்‌ வசித்தவர்கள்‌ எல்லோருமே பாசாங் 
குக்காரனின்‌ வருகையை எதிர்பார்த்து அங்கே நின்று 
கொண்டிருந்தார்கள்‌. தளகர்த்தரின்‌ வீட்டுக்கு முன்பு 
நன்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு வெள்ளைக்‌ குதிரையின்‌ 
கடிவாளத்தைப்‌ பிடித்துக்‌ கொண்டு ஒரு. கஸாக்‌ 
வீரன்‌ நின்று கொண்டிருந்தான்‌. தளகர்த்தரின்‌ 
மனைவியின்‌ பிரேதம்‌ எங்கே என்று பார்த்தேன்‌. 
அதை ஒரு ஓரத்திலே இழுத்துப்‌ போட்டு முரட்டுத்‌ 
துணியால்‌ மூடி வைத்திருந்தார்கள்‌. வெகு நேரத்‌ 
துக்குப்‌ பிறகு புகச்சோவ்‌ வீட்டை விட்டு வெளியே 
வந்தான்‌. அங்கே கூடியிருந்தவர்கள்‌ தங்கள்‌ தலை 
களிலிருந்து தொப்பிகளைத்‌ தூக்கி வணக்கம்‌ செலுத்‌ 
தினார்கள்‌. புகச்சோவ்‌ முன்வாயிலில்‌ நின்றபடியே 
அவர்களுக்கு முகமன்‌ கூறினான்‌. அங்கே நின்று கொண் 
டிருந்த பெரியவா்களில்‌ ஒருவர்‌ அவனிடம்‌ செப்புக்‌ 
காசுகள்‌ நிறைந்த பையைக்‌ கொடுத்தார்‌. அவன்‌ 
கை நிறையக்‌ காசுகளை அள்ளிக்‌ கூட்டத்தில்‌ வீசி 
எறிந்தான்‌. அங்கிருந்த ஜனங்கள்‌ ஓடிச்‌ சென்று 
காசுகளைப்‌ பொறுக்கினார்கள்‌. அப்பொழுது ஏற்பட்ட 
மோதலில்‌ சிலருக்குக்‌ காயமேற்பட்டது. புகச்‌ 
சோவைச்‌ சுற்றி அவருடைய முக்கியமான கூட்‌ 
டாளிகள்‌ நின்று கொண்டிருந்தார்கள்‌. அந்தக்‌ கூட்‌ 
டத்தில்‌ ஷ்வாப்ரினும்‌ நிற்பதைப்‌ பார்த்தேன்‌. 
எங்களுடைய கண்கள்‌ சந்தித்துக்‌ கொண்டன. என்‌ 
கண்களிலே தோன்றிய அருவருப்பை அவர்‌ பார்த்‌ 
திருக்க வேண்டும்‌. உடனே அதிகக்‌ கோபத்தோடு 
தம்முடைய பார்வையைத்‌ திருப்பிக்‌ கொண்டார்‌. 
என்னை அலட்சியப்‌ படுத்த நினைப்பது போல 


172 


நடந்து கொண்டார்‌. நான்‌ கூட்டத்தில்‌ நிற்பதைப்‌ 
புகச்சோவ்‌ பார்த்து என்னை நோக்கித்‌ தலையை 
அசைத்துவிட்டுத்‌ தன்னிடம்‌ வருமாறு கூப்பிட்‌ 


டான்‌. ““கனவான்‌ அவர்களே! நான்‌ சொல்வதைக்‌ 
கேளுங்கள்‌. உடனே ஓரென்பார்குக்குப்‌ புறப்படுங்கள்‌. 
அங்கேயிருக்கன்ற கவர்னர்‌, ஜெனரல்கள்‌ எல்‌ 


லோரிடமும்‌ என்னை ஒரு வாரத்துக்குள்‌ எதிர்‌ 
பார்க்கலாம்‌ என்ற தகவலைச்‌ சொல்லுங்கள்‌. என்னை 
அன்போடும்‌ பணிவோடும்‌ வரவேற்பது நல்லதென்று 
ஆலோசனை சொல்லுங்கள்‌. இல்லையென்றால்‌ அவர்‌ 
களுக்குக்‌ குரூரமான மரணம்‌ நிச்சயம்‌. உங்கள்‌ 
பிரயாணம்‌ மகிழ்ச்சிகரமாக இருக்கட்டும்‌. போய்‌ 
வாருங்கள்‌? என்றான்‌. பிறகு அங்கே நின்று கொண்‌ 
டிருந்தவார்களைப்‌ பார்த்துத்‌ திரும்பி ஷ்வாப்ரினை 
நோக்கிக்‌ கையை நீட்டினான்‌. ““வீரர்களே! இவர்‌ 
நூன்‌ உங்களுடைய புது தளபதி. எல்லாவற்றிலும்‌ 
அவர்‌ சொல்லைக்‌ கேட்டு நடக்க வேண்டும்‌. இந்தக்‌ 
மகாட்டைக்கும்‌ உங்களுக்கும்‌ அவர்தான்‌ இனி 
பொறுப்பாக இருப்பார்‌'' என்றான்‌. இந்த வார்த்‌ 
கைகளைக்‌ கேட்ட பொழுது எனக்கு மிகவும்‌ 
அர்சமேற்பட்டது. இனிமேல்‌ கோட்டையில்‌ எல்லா 
அசைாரமும்‌ ஷ்வாப்ரினுக்குத்தான்‌. அட கடவுளே! 
பயார்யா இவானவனா அவர்‌ பொறுப்பில்தான்‌! அப்‌ 
ப்டியானால்‌ மார்யா இவானவனாவின்‌ கதி என்ன? 
புுர்சோவ்‌ படிகளில்‌ இறங்கி வந்து கொண்டிருந்‌ 
கான்‌. அந்த வெள்ளைக்‌ குதிரையை அவன்‌ அருகிலே 
மவரண்டுபோய்‌ நிறுத்தினார்கள்‌. அங்கே நின்று 
மிகொண்டிருந்த கஸாக்‌ வீரர்கள்‌ உதவி செய்வதற்கு 
புன்பாக அவன்‌ துள்ளிக்‌ குதித்து சேணத்தின்‌ மீது 


உட்பார்ந்தான்‌. 


173 


அந்த நேரத்தில்‌ ஸவேலிச்‌ கூட்டத்தை விலக்கிக்‌ 
கொண்டு முன்னே வந்து புகச்சோவிடம்‌ ஒரு 
காகிதத்தை நீட்டுவதைப்‌ பார்த்தேன்‌. இது என்ன 
விபரீதமாக இருக்கிறதே, எப்படி முடியுமோ என்று 
நான்‌ யோசித்தேன்‌. ““என்ன இது?'” என்று புகச்‌ 
சோவ்‌ போலியான கம்பீரத்தோடு கேட்டான்‌. 
“படித்துப்‌ பார்‌. உனக்கே கெரியும்‌'' என்று 
ஸவேலிச்‌ பதிலளித்தான்‌. புகச்சோவ்‌ அந்தக்‌ காகிதத்‌ 
தை வாங்கிக்‌ கொண்டு அதைக்‌ கவனமாக வெகு 
நேரம்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌. '*“உன்னுடைய 
கையெழுத்து கோணல்‌ மாணலாக இருக்கிறது: ' 
என்று கடைசியில்‌ சொன்னான்‌. “உனது எழுத்து 
எம்முடைய கண்களுக்குப்‌ புரியவில்லை. என்னுடைய 
முதல்‌ காரியதரிசி எங்கே??? என்று கேட்டான்‌. 

கார்ப்பொரல்‌ உடையணிந்த ஒரு இளைஞன்‌ புகச்‌ 
சோவை நோக்கி ஓடி வந்தான்‌. ““இதை உரக்கப்‌ 
படி”' என்று சொல்லிவிட்டு அந்தப்‌ பாசாங்குக்‌ 
காரன்‌ அவனிடம்‌ காகிதத்தைக்‌ கொடுத்தான்‌. என்‌ 
னுடைய முன்னாள்‌ ஆசிரியன்‌ புகச்சோவிடம்‌ என்ன 
எழுதிக்‌ கொடுத்திருக்கிருன்‌ என்று தெரிந்து கொள்ள 
நான்‌ மிகவும்‌ ஆவலோடிருந்தேன்‌. முதல்‌ காரியதரிசி 
அந்தக்‌ காகிதத்தில்‌ எழுதியிருந்ததைப்‌ பலமாக 
எழுத்துக்‌ கூட்டிப்‌ படித்தான்‌: 

“இரண்டு மேலங்கிகள்‌-ஒன்று கலிக்கோ துணி 
யிலும்‌ அடுத்தது கோடு போட்ட பட்டுத்‌ துணி 
யிலும்‌ தைக்கப்பட்டது- ஆறு ரூபிள்கள்‌.” 

““இதற்கென்ன அர்த்தம்‌?” என்று புகச்சோவ்‌ 
கோபமாகக்‌ கேட்டான்‌. 

“மேலே படிக்கச்‌ சொல்‌'' என்று ஸவேலிச்‌ 
அமைதியாகப்‌ பதிலளித்தான்‌. 


174 


முதல்‌ காரியதரிசி தொடர்ந்து பட்டியலைப்‌ படித்‌ 
தான: 

““பச்சைத்‌ துணியில்‌ தைக்கப்பட்ட இராணுவ 
உடை- ஏழு ரூபிள்கள்‌. 

“வெள்ளைத்‌ துணியில்‌ தைக்கப்பட்ட டிரவுசர்‌ 
ஐந்து ரூபிள்கள்‌. 

“நீளமான கை வைத்த பனிரெண்டு சட்டை 
கள்‌- பத்து ரூபிள்கள்‌. 

“ஒரு தேநீர்‌ கலப்‌ பெட்டி- இரண்டு ரூபிள்‌, 
ஐம்பது கோபெக்குகள்‌. ..”” 

““இதெல்லாம்‌ என்ன?'' என்று புகச்சோவ்‌ சீறி 
விழுந்தான்‌. “உன்னுடைய சட்டை, டிரவுசர்‌, 
தேநீர்ப்‌ பெட்டிக்கும்‌ எனக்கும்‌ என்ன சம்பந்தம்‌?” 
என்று கேட்டான்‌. 

ஸவேலிச்‌ தன்னுடைய தொண்டையைச்‌ சரி 
செய்து கொண்டு பிறகு விளக்கம்‌ கொடுக்க ஆரம்‌ 
ித்தான்‌. 

““யா! இங்கேயுள்ள போக்கிரிகள்‌ என்னுடைய 
எஜமானரின்‌ உடைமைகளைத்‌ திருடி விட்டார்கள்‌. 
அந்தப்‌ பட்டியல்தான்‌ இது'” என்றான்‌. 

“எந்தப்‌ போக்கிரிகள்‌?” என்று இடிப்பது போலக்‌ 
(கட்டான்‌ புகச்சோவ்‌. 

““என்னை மன்னிக்க வேண்டும்‌. வாய்த்‌ தவறு 
கலாகச்‌ சொல்லிவிட்டேன்‌” என்றான்‌ ஸவேலிச்‌. 
்‌ “அப்படியானால்‌ அவர்கள்‌ போக்கிரிகள்‌ அல்ல. உன்‌ 
வுடைய வீரப்‌ படையினர்‌ என்‌ எஜமானருடைய 
வீட்டைச்‌ சோதனை போட்டுக்‌ கொள்ளையடித்துக்‌ 
(கொண்டுபோன பொருள்களை எழுதியிருக்கேன்‌. 
மகாபப்பட வேண்டாம்‌. யானைக்கும்‌ அடி சறுக்கும்‌. 
அவனைத்‌ தொடர்ந்து படிக்கச்‌ சொல்‌'' என்றான்‌. 


175 


“மேலே படி'' என்றான்‌ புகச்சோவ்‌. காரியதரிசி 
மேலே படித்தான்‌. 

““பஞ்சடைக்கப்பட்ட பருத்தித்‌ துணி மெத்தை 
ஒன்று; பட்டுத்‌ துணி மெத்தை ஒன்று- நான்கு 
ரூபிள்கள்‌. 

“ஓரங்களில்‌ நரித்‌ தோல்‌ வைக்கப்பட்ட சிகப்புத்‌ 
துணிக்‌ கோட்டு- நாற்பது ரூபிள்கள்‌. 

“மேன்மை மிக்க தங்களிடம்‌ விடுதியில்‌ கொடுக்‌ 
கப்‌ பட்ட முயல்‌ தோல்‌ கோட்டு- பதினைந்து 
ரூபிள்கள்‌. ' 

“என்ன பிதற்றல்‌!” என்று புகச்சோவ்‌ கண்கள்‌ 
சிவப்படைந்து கோபமாகக்‌ கேட்டான்‌. 

என்னுடைய முன்ளை ஆசிரியனைப்‌ பற்றி 
எனக்குப்‌ பயமேற்பட்டதை நான்‌ ஓத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. அவன்‌ மேலும்‌ ஏதோ விளக்கம்‌ சொல்ல 
ஆரம்பித்த பொழுது புகச்சோவ்‌ அவன்‌ பேச்சில்‌ 
குறுக்கிட்டான்‌. 

“அற்பமான விஷயங்களுக்காக என்னைத்‌ தொந் 
கரவு செய்ய உனக்கு எவ்வளவு தைரியம்‌?” என்று 
அவன்‌ கோபமாகக்‌ கத்தினான்‌. தன்‌ காரியதரிசி 
கையிலிருந்த காதெத்தைப்‌ பிடுங்கி ஸவேலிச்சின்‌ 
முகத்தில்‌ தூக்கி எறிந்தான்‌. ““முட்டாள்‌ கிழவனே! 
அவை கொள்ளையடிக்கப்பட்டன என்றால்‌ துரதிருஷ்‌ 
டம்தான்‌. உன்னையும்‌ உன்னுடைய எஜமானையும்‌ 
என்னுடைய உத்தரவுக்குக்‌ கீழ்ப்படியாதவர்களோடு 
சேர்த்துத்‌ தூக்கில்‌ போடாமல்‌ விட்டதற்கு நீ உன்‌ 
னுடைய வாழ்நாள்‌! ,முழுவதும்‌ என்னையும்‌ என்‌ 
னுடைய ஆட்களையும்‌ கும்பிட வேண்டும்‌... முயல்‌ 
தோல்‌ கோட்டு! உன்னைச்‌ சவுக்கால்‌ அடித்து உன்‌ 
னுடைய உடம்பிலுள்ள தோலைப்‌ பிய்த்து கோட்டுத்‌ 


176 


கைக்குமாறு சொல்லி விடுவேன்‌. தெரியுமா?” என்‌ 
(ரன்‌. 

“உன்‌ விருப்பம்‌ போல செய்‌'' என்று ஸவேலிச்‌ 
பதிலளித்தான்‌. “*நான்‌ ஒரு அடிமை. என்னுடைய 
எஜமானுடைய சொத்துக்களுக்கு நான்‌ பதில்‌ 
சொல்ல வேண்டுமே.” 

புகச்சோவ்‌ தாராளமான மனோபாவத்தில்‌ இருந்‌ 
தான்‌ என்றுதான்‌ எனக்குத்‌ தோன்றியது. அவன்‌ 
மேலும்‌ ஒரு வார்த்தை கூடப்‌ பேசாமல்‌ குதிரையைத்‌ 
திருப்பிக்‌ கொண்டு போய்விட்டான்‌. ஷ்வாப்ரினும்‌ 
சில பெரியவர்களும்‌ அவனைப்‌ பின்தொடர்ந்து சென்‌ 
மார்கள்‌. புகச்சோவின்‌ ஆட்கள்‌ கோட்டையிலிருந்து 
ஊர்வலமாக வந்தார்கள்‌. புகச்சோவ்‌ போவதைப்‌ 
பார்ப்பதற்காக அங்கேயிருந்த கூட்டம்‌ முன்னே 
சென்றது. கடைசியில்‌ நானும்‌ ஸவேலிச்சும்‌ மட்‌ 
டுமே அந்தச்‌ சதுக்கத்தில்‌ நின்று கொண்டிருந்தோம்‌. 
என்னுடைய முன்னாள்‌ ஆசிரியன்‌ அந்தக்‌ காகிதத்‌ 
கைக்‌ கையில்‌ வைத்துக்கொண்டு, அதை மிகவும்‌ வருத்‌ 
முமாகப்‌ பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தான்‌. 

எனக்கும்‌ புகச்சோவுக்கும்‌ நல்ல உறவு ஏற்பட்‌ 
ட தைப்‌ பார்த்ததும்‌ அதைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்‌ 
ளலாம்‌ என்று அவன்‌ நினைத்திருக்க வேண்டும்‌. 
ஆனால்‌ அவனுடைய கெட்டிக்காரத்‌ திட்டம்‌ 
நிறைவேறவில்லை. நான்‌ அவனைக்‌ கண்டிக்க விரும்‌ 
பினாலும்‌ அவனைப்‌ பார்க்கும்‌ பொழுது எனக்குச்‌ 
சிரிப்புத்தான்‌ வந்தது. 

“ஐயா! நீங்கள்‌ சிரிக்கலாம்‌. ஆனால்‌ மறுபடி 
யும்‌ அடுத்த ஊரில்‌ வீடு பிடித்து உட்காரும்‌ 
(பொழுது, இது சிரிக்கக்‌ கூடிய விஷயமல்ல என்‌ 
(தைப்‌ புரிந்து கொள்வீர்கள்‌” என்றான்‌. 


177 
12 323 


நான்‌ சிந்தனையில்‌ மூழ்கியபடியே நடந்து கொண் 
டிருந்த பொழுது எனக்குப்‌ பின்னால்‌ குதிரையின்‌ 
குளம்புச்‌ சத்தம்‌ கேட்டது. நான்‌ திரும்பிப்‌ பார்த்த 
பொழுது குதிரையில்‌ ஒரு கஸாக்‌ வீரன்‌ மற்றொரு 
குதிரையின்‌ கடிவாளத்தைக்‌ கையில்‌ வைத்துக்‌ 
கொண்டு வேகமாக வந்து கொண்டிருப்பதைப்‌ பார்த்‌ 
தேன்‌. அவன்‌ தூரத்திலிருந்தபடியே என்னை நிற்கு 
மாறு சைகை காட்டினான்‌. நான்‌ அங்கே நின்‌ 
றேன்‌. சிறிது நேரத்தில்‌ எங்களுடைய பழைய சார்‌ 
ஜென்ட்‌ எங்கள்‌ அருகில்‌ வந்து குதிரையை விட்டு 
இறங்கிக்‌ கொண்டு, கான்‌ கொண்டு வந்த மற்றொரு 
குதிரையின்‌ கடிவாளத்தை என்னிடம்‌ கொடுத்தான்‌. 
““கனவான்‌ அவர்களே! எங்கள்‌ தலைவர்‌ இந்தக்‌ 
குதிரையையும்‌, அவர்‌ அணிந்திருந்த இந்தக்‌ கோட்‌ 
டையும்‌ உங்களிடம்‌ கொடுக்குமாறு சொன்னார்‌”? 
என்றான்‌. (அந்தக்‌ குதிரையின்‌ சேணத்தில்‌ ஒரு ஆட்டுத்‌ 
தோல்‌ கோட்டு வைக்கப்பட்டிருந்தது.) “ “அவர்‌ 
இவற்றைத்‌ கவிர-'” இந்த இடத்தில்‌ என்ன சொல்‌ 
வதென்று தெரியாமல்‌ அவன்‌ தடுமாறினான்‌ “ஐம்‌ 
பது கோபெக்‌ காசும்‌... கொடுத்து விட்டார்‌... 
ஆனால்‌ வருகிற வழியில்‌ பணத்தைத்‌ தொலைத்து 
விட்டேன்‌. அதற்காக என்னை மன்னியுங்கள்‌'' என்‌ 
ரன்‌. ஸவேலிச்‌ அவனை ஓரப்பார்வை பார்த்தவாறு 
கேட்டான்‌: “வழியில்‌ தொலைத்து விட்டாயா? உன்‌ 
சட்டையில்‌ சலசலக்கிறதே அது என்ன? சீ! மானங்‌ 


கெட்ட பிறவி!'' என்றான்‌. ““சட்டைக்குள்‌ சலசலக்‌ 
கிறதா?” என்று அந்த சார்ஜென்ட்‌ சிறிது கூடக்‌ 
கவலையில்லாமல்‌ திருப்பிச்‌ சொன்னான்‌. *“சட்டைக்‌ 


குள்‌ சலசலப்பது கடிவாளம்‌; காசு இல்லை'' என்று 
அந்த சார்ஜென்ட்‌ சிறிதும்‌ கவலையில்லாமல்‌ 


180 


பதிலளித்தான்‌. ““ரொம்ப சரி என்று சொல்லி 
நான்‌ அந்த விவாதத்தை முடித்து வைத்தேன்‌. 
்‌ “அவரிடம்‌ என்னுடைய நன்றியைச்‌ சொல்‌. போகும்‌ 
வழியில்‌ அந்த ஐம்பது கோபெக்‌ காசைக்‌ தேடி 
டுத்து மது பானம்‌ வாங்கிக்‌ குடி” என்று சொன்‌ 
(னன்‌. ““கனவான்‌ அவர்களே! மிக்க நன்றி!” என்று 
(சொல்லிக்‌ கொண்டு அவன்‌ குதிரையைத்‌ திருப்பி 
னன்‌. “உங்கள்‌ நலனுக்காக எப்பொழுதும்‌ பிரார்த்‌ 
நனை செய்வேன்‌” என்றான்‌. இப்படிச்‌ சொன்ன 
பிறகு சட்டைப்‌ பையைக்‌ கையில்‌ பிடித்துக்‌ கொண்டு 
அவன்‌ வேகமாகப்‌ புறப்பட்டான்‌. ஒரு நிமிட நேரத்‌ 
ஜில்‌ எங்கள்‌ பார்வையிலிருந்து மறைந்து விட்டான்‌. 
நான்‌ அந்த ஆட்டுத்‌ தோல்‌ கோட்டை அணிந்து 
கொண்டு குதிரை மீது ஏறி உட்கார்ந்தேன்‌. 
ஸவேலிச்‌ எனக்குப்‌ பின்னால்‌ உட்கார்ந்து கொண் 
டான்‌. “ “ஐயா! அந்த ராஸ்கலிடம்‌ நான்‌ கொடுத்த 
॥ானுவினால்‌ ஏற்பட்ட நன்மையைப்‌ பார்த்தீர்களா? 
அந்தத்‌ திருடன்‌ அவமானமடைந்திருக்க வேண்டும்‌. 
நீண்ட கால்களையுடைய கிழட்டுக்‌ குதிரை! ஆட்டுத்‌ 
பதால்‌ கோட்டு! ஹும்‌... நம்மிடமிருந்து அந்த 
ராஸ்கல்‌ திருடியதில்‌ பாதி கூட வரவில்லை. அதிலும்‌ 
நீங்களாக அவனுக்குக்‌ கொடுத்ததை நான்‌ கணக்கில்‌ 
ர ர்க்கவில்லை. சரி. இது மட்டுமாவது கிடைத்ததே. 
ஒன்றுமில்லாததற்கு வங்கு நாய்‌ உரோமத்தில்‌ சிறிது 
மடைத்தாலும்‌ சரிதான்‌'' என்றான்‌. 


அத்தியாயம்‌ பத்து 
ஓரென்புர்க்‌ முற்றுகை 


மலைகளிலும்‌ வயல்களிலும்‌ படைகளை நிறுத்தி 
வானத்தில்‌ பறக்கும்‌ கமுகைப்போல 
கோட்டை சூழ்ந்த நகரத்தைப்‌ பார்த்தான்‌. 
பீரங்கிகளை மறைக்க மதிலை உயர்த்தினான்‌. 
இரவு வந்ததும்‌ இராணுவ வீரர்கள்‌ 
பீரங்கெளைக்‌ கொண்டு சென்றனர்‌ இ&மே. 


ஹெராஸ்கோவ்‌” 


நாங்கள்‌ ஓரென்புர்கை நெருங்கிய பொழுது 
கோட்டையிலிருந்த படை வீரர்களின்‌ மேற்பார்வை 
யில்‌ ஒரு கூட்டம்‌ கோட்டையைச்‌ சுற்றிப்‌ பாது 
காப்பு வேலைகளைச்‌ செய்து கொண்டிருந்ததைப்‌ 
பார்த்தோம்‌. அவர்களுடைய தலைகள்‌ மொட்டை 
யடிக்கப்பட்டு, பழுக்கக்‌ காய்ச்சிய இரும்பினால்‌ முகங்‌ 
களில்‌ சூடு போடப்பட்டிருந்தது. அவர்களில்‌ சிலர்‌ 
மண்வெட்டிகளைக்‌ கொண்டு பூமியைத்‌ தோண்டிக்‌ 
கொண்டிருந்தனர்‌. வேறு சிலர்‌ அகழியில்‌ சேர்ந்‌ 
திருந்த குப்பைகளை வண்டிகளில்‌ அப்புறப்படுத்திக்‌ 


£ ஜார்‌ பயங்கர இவான்‌ கஸான்‌ நகரத்தைக்‌ கைப்பற்றியதைப்‌ 
பற்றி ஹெராஸ்கோவ்‌ எழுதிய கவிதையின்‌ வரிகள்‌. -- பர்‌, 


182 


(கொண்டிருந்தனர்‌. கொத்தனார்கள்‌ கோட்டை மதில்‌ 
களின்‌ மேல்‌ நின்று கொண்டு செங்கற்களை உப 
யோகித்துக்‌ கோட்டைச்‌ சுவர்களைச்‌ செப்பனிட்டுக்‌ 
கொண்டிருந்தனர்‌. கோட்டை வாயிலில்‌ காவல்‌ 
காத்துக்‌ கொண்டிருந்த படை வீரர்கள்‌ எங்களை 
வாயிலில்‌ நிறுத்தி அனுமதிச்‌ சீட்டைக்‌ காட்டுமாறு 
கேட்டனர்‌. பெலகோர்ஸ்க்‌ கோட்டையிலிருந்து நான்‌ 
வருகிறேன்‌ என்று தெரிந்ததும்‌ அந்த சார்ஜென்ட்‌ 
என்னெ உடனே ~ஜெனரலின்‌ வீட்டுக்குக்‌ கூட்டிச்‌ 
(சென்றான்‌. 

நான்‌ போன நேரத்தில்‌ ஜெனரல்‌ தமது தோட்‌ 
! த்தில்‌ ஆப்பிள்‌ மரங்களைப்‌ பார்வையிட்டுக்‌ கொண் 
டிருந்தார்‌. இலையுதிர்‌ காலத்தில்‌ வீசுகின்ற காற்றில்‌ 
மரங்களின்‌ இலைகள்‌ விழுந்து விட்டன. அவருடைய 
வயோதிகத்‌ தோட்டக்காரனின்‌ உதவியோடு அவற்‌ 
றின்‌ அடி மரத்தில்‌ கவனமாக வைக்கோல்‌ வைத்துக்‌ 
கட்டிக்‌ கொண்டிருந்தார்‌. ஜெனரலின்‌ முகபாவம்‌ 
அமைதியாகவும்‌ ஆரோக்கியமாகவும்‌ சுமுகமானதாக 
வும்‌ தோன்றியது. என்னைச்‌ சந்தித்ததில்‌ அவருக்கு 
(மிகவும்‌ மகிழ்ச்சியே. பெலகோர்ஸ்க்‌ கோட்டையில்‌ 
நடைபெற்ற பயங்கரமான சம்பவங்களுக்கு நான்‌ 
சாட்சி என்ற காரணதத்‌ால்‌ என்னிடம்‌ அவற்‌ 
றைப்‌ பற்றி விசாரித்தார்‌. நான்‌ அவரிடம்‌ 
வல்லா விவரங்களையும்‌ தெரிவித்தேன்‌ . நான்‌ 
(சொன்ன விஷயங்களை அவர்‌ பட்டுப்‌ போன கிளை 
களை வெட்டிக்‌ கொண்டே கவனமாகக்‌ கேட்டார்‌. 
அந்து சோகமான சம்பவங்களைப்‌ பற்றிய என்னு 
டைய வர்ணனை முடிந்ததும்‌ “ “பாவம்‌ மிரோனவ்‌”*்‌ 
என்று அனுதாபப்பட்டார்‌. ““என்ன பாவம்‌! அவர்‌ 


ஒரு சிறந்த அதிகாரி. திருமதி மிரோனவா மிகவும்‌ 
183 


ஓரென்புர்க்‌ நகரம்‌. செதுக்கப்பட்ட ஓவியம்‌. 1776. 


அன்பாக நடந்து கொள்வாள்‌. காளான்‌ ஊறுகாய்‌ 
களை எவ்வளவு நன்றாகத்‌ தயாரிப்பாள்‌, தெரியுமா? 
காப்டன்‌ மகள்‌ மாஷா என்னவானாள்‌?'' என்று 
கேட்டார்‌. பாதிரியார்‌ மனைவியின்‌ பராமரிப்பில்‌ 
மாஷா கோட்டையில்‌ தங்கியிருக்கிறாள்‌ என்று சொன்‌ 
னேன்‌. ““அது சரியல்ல? என்றார்‌ ஜெனரல்‌. ““அது 
ரொம்பத்‌ தப்பு. அந்தப்‌ போக்கிரிகளிடம்‌ எவ்வித 
மான கட்டுப்பாடும்‌ இருக்காது. அந்த அப்பாவிப்‌ 
(பெண்ணுடைய கதி என்னவாகும்‌?” என்றார்‌. பெல 
கோர்ஸ்க்‌ கோட்டை சமீபத்திலேதான்‌ இருக்கிறது; 
எனவே மேதகு ஜெனரல்‌ அவர்கள்‌ அந்தக்‌ கோட்‌ 
டையில்‌ மிகவும்‌ பரிதாபமான நிலையில்‌ இருக்கின்ற 
ஜனங்களை விடுவிப்பதற்காகத்‌ தமது படைகளைத்‌ 
காமதமில்லாமல்‌ அனுப்புவார்‌ என்று நான்‌ நம்பு 
வதாகச்‌ சொன்னேன்‌. ஜெனரல்‌ சந்தேகப்படுவது 
போலத்‌ தமது தலையை அசைத்தார்‌. ““பார்க்கலாம்‌; 
பார்க்கலாம்‌” என்றார்‌. ““அதைப்‌ பற்றி பிறகு பேசு 
மீவாம்‌. சந்தர்ப்பம்‌ கடைக்கும்‌ பொழுது என்னோடு 
ம்குநீர்‌ அருந்த வா! இன்று மாலையில்‌ யுத்த அலோ 
ஏனைக்‌ கூட்டம்‌ நடத்தப்‌ போகிறேன்‌. அந்தப்‌ போக்‌ 
கரி புகச்சோவையும்‌ அவனுடைய படைகளையும்‌ 
பற்றி நீதான்‌ உண்மையான செய்திகளைச்‌ சொல்ல 
படியும்‌. இப்பொழுது போய்‌ ஓய்வெடுத்துக்‌ கொள்‌?” 
மன்றார்‌. 

எனக்கு ஒதுக்கப்பட்ட இருப்பிடத்துக்கு நான்‌ 
(ப்பான பொழுது ஸவேலிச்‌ அதைச்‌ சுத்தப்படுத்தி 
சமைத்துக்‌ கொண்டிருந்தான்‌. யுத்த ஆலோசனைக்‌ 
கட்டத்துக்குக்‌ குறிப்பிட்ட நேரம்‌ எப்பொழுது வரு 
(மென்று என்னால்‌ முடிந்த அளவுக்குப்‌ பொறுமை 
(மாடு காத்துக்‌ கொண்டிருந்தேன்‌. எனவே என்‌ 


185 


னுடைய பிற்கால வாழ்க்கையில்‌ மிகவும்‌ முக்கிய 
மான விளைவை ஏற்படுத்தப்‌ போகின்ற அந்த யுத்த 
ஆலோசனைக்‌ கூட்டத்துக்கு நான்‌ போகாமல்‌ இருந்து 
விடவில்லை என்பதை வாசகர்‌ எளிதாகப்‌ புரிந்து 
கொள்ள முடியும்‌. ஜெனரல்‌ குறிப்பிட்ட நேரத்‌ 
துக்குச்‌ சற்று முன்பே நான்‌ அங்கு போய்‌ விட்டேன்‌. 

எனக்கும்‌ முன்னதாக நகர சபை அதிகாரி ஒருவர்‌ 
அங்கே வந்து உட்கார்ந்திருந்தார்‌. அவர்‌ நன்கு 
பருத்த உடலும்‌ சிவப்பான கன்னங்களும்‌ உடைய 
முதியவர்‌; சரிகை மேலங்கி அணிந்திருந்தார்‌. அவர்‌ 
சுங்க இலாகாவின்‌ முக்கிய அதிகாரியாக இருக்கலாம்‌ 
என்று எனக்குத்‌ தோன்றியது. அவர்‌ இவான்‌ 
குஸ்மீச்‌ தன்னுடைய பழைய நண்பர்‌ என்று கூறி 
விட்டு அவருடைய முடிவைப்‌ பற்றி விசாரித்தார்‌. 
நான்‌ பேசிக்‌ கொண்டிருக்கும்‌ பொழுது அடிக்கடி 
கேள்விகள்‌ கேட்டார்‌; அல்லது பயன்‌ தரக்‌ கூடிய 
கருத்துக்களைச்‌ சொன்னார்‌. அவற்றிலிருந்து அவருக்கு 
இராணுவ விஞ்ஞானத்தைப்‌ பற்றி அதிகமாகத்‌ தெரி 
யாத போதிலும்‌ அறிவுக்‌ கூர்மையுடையவர்‌; எதை 
யும்‌ சீக்கிரமாக கிரகித்துக்‌ கொள்ளும்‌ திறமையுடை 
யவர்‌ என்பதைத்‌ தெரிந்து கொண்டேன்‌. இதற்‌ 
கிடையில்‌ அந்தக்‌ கூட்டத்தில்‌ கலந்து கொள்ளுமாறு 
அமைக்கப்பட்டிருந்த மற்றவர்களும்‌ வந்து சேர்ந்‌ 
தார்கள்‌. அங்கே இராணுவ விஷயங்கள்‌ தெரிந்த 
வார்கள்‌ ஜெனரலைத்‌ தவிர வேறு ஒருவரும்‌ இல்லை. 
எல்லோரும்‌ உட்கார்ந்த பிறகு தேநீர்‌ கொண்டு 
வரப்பட்டது. இராணுவ நிலைமையைப்‌ பற்றி ஜென 
ரல்‌ விரிவாகவும்‌ மிகத்‌ தெளிவாகவும்‌ எடுத்துக்‌ 
கூறினார்‌. 


“ “கனவான்களே! கலகக்காரார்களுக்கு எதிராக 


186 


நாம்‌ எந்த முறையைக்‌ கையாள வேண்டும்‌- 
முன்னேறித்‌ தாக்குவதா அல்லது தற்காப்பைப்‌ 
பின்பற்றுவதா -என்பதை இப்பொழுது முடிவு 
செய்ய வேண்டும்‌. ஒவ்வொரு முறையிலும்‌ சாத 
கமும்‌ உண்டு; பாதகமும்‌ உண்டு. முன்னேறித்‌ தாக்கு 
வதன்‌ மூலம்‌ எதிரியை விரைவாக முறியடிக்கும்‌ 
வாய்ப்பு ஏற்படும்‌. தற்காப்பைப்‌ பின்பற்றுவது 
நம்பிக்கையையும்‌ பாதுகாப்பையும்‌ கொடுக்கும்‌... 
எனவே நாம்‌ முறைப்படி வாக்கெடுப்பு நடத்து 
வோம்‌--அதாவது, முதலில்‌ கீழ்‌ நிலையிலுள்ள அதி 
காரிகளின்‌ கருத்தைத்‌ தெரிந்து கொள்வோம்‌”” என்று 
சொல்லிவிட்டு என்னை நோக்கித்‌ திரும்பினார்‌. “*உங்‌ 
கள்‌ கருத்தைத்‌ தெரிவிக்கலாம்‌” என்றார்‌. 

நான்‌ எழுந்து நின்று புகச்சோவையும்‌ அவனுடைய 
கும்பலையும்‌ சுருக்கமாக வருணித்துவிட்டு அந்தப்‌ 
பாசாங்குக்காரனால்‌ இராணுவப்‌ படையின்‌ தாக்கு 
குலை எதிர்த்து நிற்க முடியாது என்று சொன்னேன்‌. 

அங்கேயிருந்த அதிகாரிகளுக்கு என்‌ கருத்து 
திருப்திகரமாக இருக்கவில்லை என்பது தெரிந்தது. 
என்னுடைய கருத்து ஓர்‌ இளைஞனின்‌ அவசர புத்தி 
யையும்‌ துணிச்சலையும்‌ பிரதிபலிப்பதாகக்‌ கருதப்பட்‌ 
டது. அங்கே ஒரு முணுமுணுப்புச்‌ சத்தம்‌ கேட்டது; 
்‌“அனுபவப்படாத முட்டாள்‌” என்ற வார்த்தை கழ்‌ 
ஸ்தாயியில்‌ சொல்லப்பட்டதையும்‌ கேட்டேன்‌. 
(ஜெனரல்‌ என்னை நோக்கித்‌ திரும்பிக்‌ கொண்டு 
சிரித்தபடியே பேசினார்‌: 

“அதிகாரியே! இராணுவ ஆலோசனைக்‌ கூட்டங்‌ 
களில்‌ முதல்‌ வாக்கு எப்பொழுதுமே முன்னேறித்‌ 
காக்குவதற்கு ஆதரவாகவே இருக்கும்‌. அது இயற்‌ 
கையானதுதான்‌. இப்போது வாக்கெடுப்பைத்‌ தொடர்‌ 


187 


ச்‌ 
வோம்‌. நகர சபை உறுப்பினர்‌ அவர்களே! உங்கள்‌ 
அபிப்பிராயத்தைச்‌ சொல்லுங்கள்‌!” என்றார்‌. 
சரிகை கைக்கப்பட்ட மேலங்கியை அணிந்திருந்த 
முதியவர்‌ ரம்‌ மது சேர்க்கப்பட்ட தேநீரை வேக 
மாகக்‌ குடித்தார்‌. அது அவருடைய மூன்றாவது 
கோப்டையாகும்‌. 

“மேதகு ஜெனரல்‌ அவர்களே! நாம்‌ முன்‌ 
னேறித்தாக்கக்‌ கூடாது; தற்காப்பு நடவடிக்கைகளும்‌ 
சரியல்ல என்று நினைக்கிறேன்‌'' என்று அவர்‌ பேச 
ஆரம்பித்தார்‌. 

“உறுப்பினர்‌ அவர்களே!” என்று ஜெனரல்‌ 
ஆச்சரியத்தோடு குறுக்கிட்டார்‌. “நமக்கு வேறு 
என்ன வழி இருக்கிறது? ஒன்று முன்னேறித்‌ தாக்க 
வேண்டும்‌. அல்லது தற்காப்பு நடவடிக்கைகளைச்‌ 
செய்ய வேண்டும்‌...” 

“ஜெனரல்‌ அவர்களே! நாம்‌ எதிரியை விலைக்கு 
வாங்க வேண்டும்‌.” 

“ஆஹா! ஹா! உங்கள்‌ கருத்து பொருத்த 
மானதுதான்‌. எதிரியை விலைக்கு வாங்குவதும்‌ 
சரியே. உங்களுடைய ஆலோசனையைப்‌ பின்பற்ற 


என்றோர்‌. 


முடியுமா என்பதை ஆராயலாம்‌. அந்த ராஸ்கலின்‌ 
தலையைக்‌ கொண்டு வருபவர்களுக்கு. . . நம்முடைய 
ரகசிய நிதியிலிருந்து... எழுபத்தைந்து அல்லது நூறு 
ரூபிள்கள்‌ வரை கொடுப்பதாக அறிவிக்கலாம்‌...” 

““அப்படி அறிவித்தால்‌ அந்தக்‌ கொள்ளைக்காரர்‌ 
கள்‌ தங்கள்‌ தலைவனுடைய கையையும்‌ காலையும்‌ 
கட்டிக்‌ கொண்டு வந்து நம்மிடம்‌ ஒப்படைப்பார்‌ 
கள்‌ என்பது மிகவும்‌ உறுதியாகும்‌. அப்படி நடக்கா 
விட்டால்‌ என்னை நகர சபை உறுப்பினர்‌ என்று 


நினைக்க வேண்டாம்‌. வெறும்‌ கிர்கீஸிய ஆட்டுக்கிடா 


188 


என்று கூப்பிடுங்கள்‌ என்று சுங்க அதிகாரி சவால்‌ 
விட்டார்‌. 

“இந்த ஆலோசனையையும்‌ நாம்‌ விவாதிக்‌ 
கலாம்‌” என்று ஜெனரல்‌ கூறினார்‌. ““எனினும்‌ . எப்‌ 
படிப்பட்ட முடிவு செய்தாலும்‌ இராணுவ நடவடிக்‌ 
கைகளும்‌ தேவையாகத்தான்‌ இருக்கும்‌. கனவான்‌ 
களே! எல்லோரும்‌ முறைப்படி உங்கள்‌ கருத்துக்‌ 
களைத்‌ தெரிவியுங்கள்‌” என்றார்‌. 

அங்கே சொல்லப்பட்ட எல்லாக்‌ கருத்துக்களும்‌ 
என்னுடைய யோசனைக்கு விரோதமானவையாகவே 
இருந்தன. எல்லா அதிகாரிகளும்‌ படை வீரர்களை 
முழுமையாக நம்ப முடியாது என்றார்கள்‌. வெற்றி 
நிச்சயமாக ஏற்படும்‌ என்று உறுதியாகச்‌ சொல்ல 
முடியாத சூழ்நிலையில்‌ நிதானமாக நடந்து கொள்வது 
அவசியம்‌ என்று வலியுறுத்தினார்கள்‌. திறந்த 
வெளியில்‌ போருக்குச்‌ செல்வதைக்‌ காட்டிலும்‌ கன 
மான கோட்டைச்‌ சுவர்களுக்குப்‌ பின்னால்‌ : பீரங்கி 
களின்‌ பாதுகாப்பில்‌ இருப்பதுதான்‌ அதிக புத்தி 
சாலித்தனமென்பது எல்லோருடைய கருத்தாகவும்‌ 
இருந்தது. கடைசியில்‌ ஜெனரல்‌ அவர்கள்‌ எல்லோரு 
டைய கருத்துக்களையும்‌ கேட்ட பிறகு, தம்முடைய 
புகைக்‌ குழாயிலிருந்த சாம்பலைத்‌ தட்டி விட்டுப்‌ 
।ரின்வருமாறு கூறினார்‌: 

“கனவான்களே! இங்கே முதலில்‌ அபிப்பிராயம்‌ 
கறிய சாதாரண அதிகாரியின்‌ கருத்தை நான்‌ 
அப்படியே ஏற்றுக்‌ கொள்கிறேன்‌ என்பதை உங்‌ 
களிடம்‌ தெரிவிப்பது அவசியம்‌. ஏனென்றால்‌ அவ 
ருடைய யோசனை இராணுவத்‌ தந்திரங்களின்படி சரி 
யானது. இராணுவ நடவடிக்கைகளில்‌ பின்பற்றப்‌ 
படும்‌ முக்கியமான தந்திரங்கள்‌ முன்னேறித்‌ தாக்கு 


189 


வதை வலியுறுத்துகின்றன; தற்காப்பு நடவடிக்‌ 
கையை ஆதரிக்கவில்லை. '” 

இப்படிச்‌ சொல்லிவிட்டு அவர்‌ பேச்சை நிறுத்திக்‌ 
கொண்டு புகைக்‌ குழாயை நிரப்பினார்‌. எனக்கு 
மிகவும்‌ அகம்பாவம்‌ ஏற்பட்டது. அங்கேயிருந்த அதி 
காரிகளை அதிகமான ஆணவத்தோடு பார்த்தேன்‌. 
அவர்கள்‌ அதிருப்தியடைந்தவர்களைப்‌ போன்று கவலை 
யோடு தங்களுக்கிடையே பேசிக்‌ கொண்டிருந்தார்‌ 
கள்‌. 

“அனால்‌ கனவான்களே!'? என்று ஜெனரல்‌ 
மறுபடியும்‌ பேச ஆரம்பித்தார்‌. அவருடைய வாயி 
லிருந்து நீண்ட பெருமூச்சும்‌ அடர்த்தியான புகைச்‌ 
சுருளும்‌ வெளி வந்தது. ““மாட்சிமை பொருந்திய, 
கருணை நிறைந்த சக்கரவர்த்தினி அவர்கள்‌ என்னிடம்‌ 
ஒப்படைத்திருக்கும்‌ மாநிலங்களின்‌ பாதுகாப்பு பற்றிய 
பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தால்‌ இவ்வளவு 
பெரிய விஷயத்தில்‌ என்னுடைய சொந்தப்‌ பொறுப்‌ 
பில்‌ ஒரு முடிவை உங்களிடம்‌ வற்புறுத்துவது 
சரியல்ல. எனவே நான்‌ பெரும்பான்மையோர்‌ 
கருத்தை ஏற்றுக்‌ கொள்கிறேன்‌. கோட்டைக்குள்‌ 
பாதுகாப்பைப்‌ பலப்படுத்திக்‌ கொண்டு எதிரிகள்‌ 
முற்றுகையிட வருவதை எதிர்பார்ப்பதுதான்‌ மிக 
வும்‌ பொருத்தமான நடவடிக்கை என்று முடிவு 
செய்திருக்கிறோம்‌. அதே சமயத்தில்‌ கோட்டைக்கு 
வெளியே எதிரிகளை நமது பீரங்கிப்‌ படையைக்‌ 
கொண்டு விரட்டுவோம்‌; சிறு எண்ணிக்கையுள்ள 
படைகளையும்‌ இதற்காக அனுப்புவோம்‌ (முடியு 
மானால்‌)'' என்று கூறி முடித்தார்‌. 

இப்பொழுது அதிகாரிகள்‌ என்னை ஏளனமாகப்‌ 
பார்த்தார்கள்‌. கூட்டத்துக்கு வந்தவர்கள்‌ கலைந்து 


190 


(சென்றார்கள்‌. அந்த அனுபவமிக்க இராணுவ அதி 
காரி சரியான அபிப்பிராயத்தைச்‌ சொன்னாரே தவிர, 
அங்கேயிருந்த அறிவும்‌ அனுபவமுமில்லாத நபர்கள்‌ 
(சசான்னகை ஏற்று முடிவு செய்தார்‌. அவருடைய 
பலவீனத்தை நினைத்து நான்‌ மிகவும்‌ வருந்தினேன்‌. 

இந்தச்‌ சிறப்புமிக்க ஆலோசனைக்‌ கூட்டம்‌ முடிந்த 
ரில தினங்களில்‌ புகச்சோவ்‌, முன்பு கூறியது 
போலவே, ஓரென்பார்க்‌ மீது படையெடுத்து வரு 
கிரான்‌ என்று கேள்விப்‌ பட்டோம்‌. அந்தப்‌ படைகள்‌ 
வந்து கொண்டிருப்பதை கோட்டைச்‌ சுவரின்‌ உயர 
(மான மூலையில்‌ நின்று கொண்டு நான்‌ பார்த்தேன்‌. 
(ரான தடவை அவர்கள்‌ தாக்கிய பொழுது நான்‌ 
அவர்கள்‌ படையின்‌ எண்ணிக்கையைக்‌ கணக்கிட்‌ 
(ப ன்‌. இப்பொழுது அந்தப்‌ படை ஏராளமாகப்‌ 
(பெருகயிருப்பதாக எனக்குத்‌ தோன்றியது. புகச்‌ 
மராவ்‌ பல சிறு கோட்டைகளைக்‌ கைப்பற்றிய 
பொழுது கிடைத்த பீரங்கிகளைச்‌ சேர்த்து ஒரு 
பீரங்கிப்‌ படையையும்‌ தயாரித்து விட்டான்‌ என்று 
பார்த்தேன்‌. யுத்த ஆலோசனைக்‌ கூட்டம்‌ எடுத்த 
புாரடிவை நினைக்கும்‌ பொழுது ஓரென்பார்க்‌ கோட்‌ 
வைக்குள்‌ நெடுங்காலத்துக்கு அடைபட்டிருக்க வேண்டு 
மன்று எனக்குத்‌ தோன்றியது. இந்த தர்ம 
எங்கடத்தை நினைக்கும்‌ பொழுது எனக்கு அழுகை 
வரும்‌ போல இருந்தது. 

ஒரென்புர்க்‌ கோட்டை முற்றுகையைப்‌ பற்றி 
டான்‌ இங்கே விரிவாக எழுதப்‌ போவதில்லை. ஏனென்‌ 
பரல்‌ அது ஒரு குடும்பத்தோடு மட்டும்‌ சம்பந்தப்பட்ட 
விஷயமல்ல; வரலாற்றின்‌ ஒரு பகுதி. இந்த முற்று 
கையின்‌ போது ஸ்தல நிர்வாகத்தின்‌ திறமையின்மை 
பிலை கோட்டைக்குள்‌ இருந்தவர்கள்‌ பலவிதமான 


191 


நெருக்கடிகளையும்‌, பஞ்சம்‌ உள்பட பல கஷ்டங்‌ 
களையும்‌ அனுபவித்தார்கள்‌ என்பதை மட்டும்‌ இங்கே 
குறிப்பிட விரும்புகிறேன்‌. ஓஒரென்புர்கல்‌ அன்றாட 
வாழ்க்கை எவ்வளவு மோசமாக இருந்திருக்கும்‌ என்‌ 
பதை நீங்களே கற்பனை செய்து கொள்ளலாம்‌. எல்‌ 
லோரும்‌ தங்களுக்கு ஏற்படப்‌ போகும்‌ முடிவைக்‌ 
கவலையோடு எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
விலை வாசிகள்‌ உண்மையில்‌ அதிகமாக உயர்ந்த 
பொழுது மக்கள்‌ எல்லோரும்‌ தவித்தனர்‌. வீடுகளின்‌ 
கொல்லைப்‌ புறங்களில்‌ பீரங்கி குண்டு விழுவது ஜனங்‌ 
களுக்கு சகஜமாகி விட்டது. புகச்சோவின்‌ தாக்குதல்‌ 
கள்‌ கூட முன்பிருந்ததைப்‌ போல ஜனங்களிடம்‌ 
பொதுவான அக்கறையை ஏற்படுத்தவில்லை. ஒன்றும்‌ 
செய்யாமல்‌ உட்கார்ந்திருப்பது எனக்கு அதிகமான 
களைப்பை ஏற்படுத்தியது. நாட்கள்‌ ஓடிக்‌ கொண் 
டிருந்தன. பெலகோர்ஸ்க்‌ கோட்டையிலிருந்து எனக்கு 
எந்தத்‌ தகவலும்‌ கிடைக்கவில்லை. எல்லாப்‌ பாதை 
களும்‌ துண்டிக்கப்பட்டிருந்தன. மார்யா இவானவ்‌ 
னாவைப்‌ பிரிந்திருப்பதை என்னால்‌ தாங்கிக்‌ கொள்ள 
முடியவில்லை. அவளுக்கு எத்தகைய ஆபத்து ஏற்பட்‌ 
டிருக்குமோ என்று நினைத்து நினைத்து உருகினேன்‌. 
என்னுடைய ஒரே பொழுதுபோக்கு குதிரைச்‌ சவாரி 
செய்வதுதான்‌. புகச்சோவின்‌ உதவியால்‌ என்னிடம்‌ 
ஒரு நல்ல குதிரை இருந்தது. எனக்கு அன்றாடம்‌ 
கிடைத்த குறைவான உணவை அந்தக்‌ குதிரை 
யோடு பகிர்ந்து கொண்டேன்‌. தினமும்‌ அந்தக்‌ 
குதிரையிலேறிக்‌ கொண்டு கோட்டைக்கு வெளியே 
சென்று வருவேன்‌. அப்படிச்‌ செல்லும்‌ பொழுகெல்‌ 
லாம்‌ நானும்‌ புகச்சோவின்‌ குதிரை வீரர்களும்‌ 
துப்பாக்கி குண்டுகளைப்‌ பரிமாறிக்‌ கொள்வது வழக்க 


192 


மாக இருந்தது. இந்த சம்பவங்கள்‌ கலகக்காரர்‌ 
களுக்குச்‌ சாதகமாக முடிவடைவதுதான்‌ வழக்கம்‌. 
ஏனென்றால்‌ அவர்களிடம்‌ நல்ல குதிரைகள்‌ இருந்‌ 
ன. அவர்களுக்கு நல்ல சாப்பாடும்‌ போதுமான 
அளவுக்கு மது பானமும்‌ கிடைத்துக்‌ கொண்டிருந்‌ 
ரன. எங்களுடைய குதிரைகளும்‌ வீரர்களும்‌ போது 
(பான உணவு கிடைக்காமல்‌ மெலிந்து பொயிருந்த 
ரூழ்நிலையில்‌ கலகக்காரார்களை வெற்றிகரமாக எதிர்க்க 
புபடியவில்லை. சில சமயங்களில்‌ எங்களுடைய காலாட்‌ 
படையும்‌ இத்தகைய சண்டைகளில்‌ ஈடுபடும்‌. ஆனால்‌ 
அந்த வீரர்களும்‌ உணவு பற்றாமல்‌ மெலிந்து போன 
வர்களே. மேலும்‌ பனி ஆழமாக விழுந்திருந்த கார 
த்தால்‌ கலகக்காரர்களின்‌ குதிரைப்‌ படைக்கு 
வெர்களால்‌ அதிக சேதத்தை ஏற்படுத்த முடிய 
வில்ல. கோட்டை மதில்களிலிருந்த பீரங்கெளி 
லிருந்து இடி இடிப்பது போல குண்டுகளை வீசினாலும்‌ 
அகுனால்‌ பலன்‌ ஒன்றுமில்லை. பீரங்கிகளை வெளியே 
(காண்டு போனால்‌ அவை பெரும்பாலும்‌ பூமியில்‌ 
! (தைந்துவிடும்‌. எங்கள்‌ குதிரைகள்‌ மெலிந்து, களைத்துப்‌ 
ப ாயிருந்த காரணத்தால்‌ பீரங்கிகளை இழுத்துக்‌ 
(கொண்டுவர அவற்றால்‌ முடியவில்லை. எங்களுடைய 
இராணுவ நடவடிக்கைகள்‌ இவ்விதமாகவே இருந்‌ 
ன்‌! ஓரென்புர்க்‌ அதிகாரிகள்‌ சொன்ன நிதானமும்‌ 
॥ாயோசிதமும்‌ இதுதான்‌ போலும்‌! 

ஒரு சந்தர்ப்பத்தில்‌ அதிகமான எண்ணிக்கையுள்ள 
கலகக்காரர்கள்‌ படையை நாங்கள்‌ எப்படியோ முறி 
படித்து அவர்களை ஓட ஓட விரட்டினோம்‌. அவர்‌ 
களில்‌ ஒரு கஸாக்‌ வீரன்‌ மற்ற வீரர்களிடமிருந்து 
பிரிந்து போய்‌ ஓடிக்‌ கொண்டிருந்த நேரத்தில்‌ நான்‌ 
அவனை விரட்டிப்‌ பிடித்தேன்‌. அவனை வெட்டுவதற்கு 


193 
[3 323 


என்னுடைய துருக்கிய வாளை நான்‌ ஓங்கிய பொழுது 
திடீரென்று அவன்‌ தன்னுடைய தொப்பியை நீக்கி 
விட்டு என்னிடம்‌ ““பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌! சுக 
மாக இருக்கிறீர்களா?” என்று கேட்டான்‌. 

நான்‌ அவனைப்‌ பார்த்த பொழுது முன்பு எங்‌ 
களிடமிருந்த பழைய சார்ஜென்ட்‌ என்று அடை 
யாளம்‌ தெரிந்து கொண்டேன்‌. அவனைப்‌ பார்த்த 
பொழுது நான்‌ சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி 


அடைந்தேன்‌. 

““அட! மக்சீமிச்‌! நீயா?'' என்று கேட்டேன்‌. 
““பெலகோர்ஸ்க்‌ கோட்டையிலிருந்து வந்து அதிக 
நாட்களாயிற்றா?” ” 


““பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌ ஐயா! அதிக 
நாளாகவில்லை. நேற்றுத்தான்‌ அங்கிருந்து திரும்பி 
னேன்‌. நான்‌ உங்களுக்கு ஒரு கடிதம்‌ கொண்டு 
வந்திருக்கிறேன்‌” என்றான்‌. 

““அந்தக்‌ கடிதம்‌ எங்கே?” என்று நான்‌ கேட்ட 
பொழுது என்னுடைய முகம்‌ சிவந்து போயிருந்தது. 

“இதோ! என்னிடம்தான்‌ இருக்கெது”' என்று 
சொல்லிவிட்டு மக்சீமிச்‌ தன்னுடைய சட்டைக்குள்ளே 
கையை விட்டு அந்தக்‌ கடிதத்தை எடுத்தான்‌. 
படியாவது இந்தக்‌ கடிதத்தை உங்களிடம்‌ சேர்த்து 
விடுவதாக பலாஷ்காவிடம்‌ சத்தியம்‌ செய்து கொடுத்‌ 
தேன்‌? என்றான்‌. மடித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு 
கடிதத்தை என்னிடம்‌ கொடுத்துவிட்டு அவன்‌ 
உடனே ஓடிப்‌ போய்‌ விட்டான்‌. நான்‌ மிகுந்த 
பரபரப்போடு அதைப்‌ பிரித்துப்‌ படிக்க ஆரம்பித்‌ 
தேன்‌: 


66 


எப்‌ 


“ என்னுடைய குகப்பனாரையும்‌ தாயாரையும்‌ 


194 


இடீரென்று என்னிடமிருந்து கடவுள்‌ பறித்து 
விட்டார்‌. இந்த உலகத்தில்‌ எனக்கு வேறு 
உறவினர்கள்‌ கிடையாது; என்னைப்‌ பாதுகாப்பதற்கு 
ஒருவரும்‌ இல்லை. நீங்கள்‌ எப்பொழுதும்‌ எனக்கு 
நன்மையேற்பட வேண்டுமென விரும்புவதாலும்‌, 
யாருக்கும்‌ உதவி செய்வது உங்களுடைய இயல்பு 
என்பதாலும்‌ இந்தக்‌ கடிதத்தை உங்களுக்கு எழுது 
கிறேன்‌. இந்தக்‌ கடிதம்‌ உங்கள்‌ கையில்‌ கிடைக்க 
வேண்டுமேன்று கடவுளைப்‌ பிரார்த்திக்கிறேன்‌! இதை 
உங்களிடம்‌ சேர்த்து விடுவதாக மக்சீமிச்‌ சத்தியம்‌ 
(செய்திருக்கிறான்‌. உங்களை சண்டைகளின்‌ போது பல 
முறை பார்த்ததாகவும்‌, நீங்கள்‌ உங்கள்‌ உயிரைப்‌ 
பாதுகாக்க முயற்சிப்பதில்லை என்றும்‌ உங்களுக்காகக்‌ 
கண்ணீரை வடித்தபடியே பிரார்த்தனை செய்து 
(கொண்டிருப்பவர்களை நினைப்பதில்லை என்றும்‌ மக்‌ 
சீமிச்‌ பலாஷ்காவிடம்‌ தெரிவித்திருக்கிறான்‌. நான்‌ 
அதிக நாட்கள்‌ நோய்‌ வாய்ப்பட்டிருந்தேன்‌. என்‌ 
உடம்பு குணமடைந்த பிறகு காலஞ்சென்ற என்‌ 
குகப்பனாருக்குப்‌ பிறகு கோட்டையின்‌ தளகர்த்‌ 
குராகப்‌ பதவி வகிக்கும்‌ அலெக்சேய்‌ இவானவிச்‌ 
ஷ்வாப்ரின்‌ கெராசிம்‌ பாதிரியாரைக்‌ கூப்பிட்டு 
என்னை உடனே தம்மிடம்‌ ஒப்படைக்குமாறு நிர்ப்‌ 
(நந்தம்‌ செய்தார்‌. ஒப்படைக்க மறுத்தால்‌ புகச்‌ 
(சாவிடம்‌ அவரைப்‌ பற்றிப்‌ புகார்‌ செய்யப்‌ போவ 
தாகப்‌ பயமுறுத்தியிருக்கிறார்‌. நான்‌ தற்பொழுது 
எங்களுடைய பழைய வீட்டில்‌ இருக்கிறேன்‌. எனக்குக்‌ 
காவல்‌ போடப்பட்டிருக்கிறது. தன்னைத்‌ திருமணம்‌ 
செய்து கொள்ளுமாறு அலெக்சேய்‌ இவானவிச்‌ 
என்னை நிர்ப்பந்திக்கிறார்‌. அக்குலீனா பம்பீலவ்னா 
என்னைத்‌ தன்‌ சகோதரி மகள்‌ என்று அந்தப்‌ போக்‌ 
ஈரிகளிடம்‌ கூறிய பொழுது அவளைக்‌ காட்டிக்‌ 
(கொடுக்காமல்‌ இருந்ததன்‌ மூலம்‌ என்‌ உயிரை அவர்‌ 
காப்பாற்றியதாகச்‌ சொல்கிறார்‌. ஆனால்‌ அலெக்சேய்‌ 
இவானவிச்சைப்‌ போல மோசமான ஒருவரைத்‌ திரு 
பணம்‌ செய்து கொள்வதைக்‌ காட்டிலும்‌ அன்‌ 


றைக்குச்‌ செத்துப்‌ போயிருந்தால்‌ நல்லது என்று 
195 


நினைக்கிறேன்‌. என்னை அவர்‌ மிகவும்‌ கொடுமைப்‌ 
படுத்துகிறார்‌. நான்‌ என்னுடைய முடிவை மாற்றிக்‌ 
கொண்டு அவரைத்‌ திருமணம்‌ செய்து கொள்ளா 
விட்டால்‌ கலகக்காரர்களிடம்‌ என்னை ஒப்படைத்து 
விடப்‌ போவதாகவும்‌ லிஸவேத்தா ஹார்லவாவுக்கு * 
ஏற்பட்ட முடிவே எனக்கும்‌ ஏற்படுமென்றும்‌ பய 
முறுத்துகிறார்‌. நான்‌ இதைப்‌ பற்றி நன்றாகச்‌ சிந்தித்து 
முடிவு செய்வதற்குப்‌ போதுமான அவகாசம்‌ தரு 
மாறு அலெக்சேய்‌ இவானவிச்சைக்‌ கேட்டிருக்கிறேன்‌. 
மூன்று நாட்கள்‌ பொறுத்திருக்கிறேன்‌; அதற்குப்‌ 
பிறகு நீ என்னைத்‌ திருமணம்‌ செய்து கொள்வதற்கு 
உடன்படாவிட்டால்‌ உன்‌ மீது சிறிதும்‌ இரக்கம்‌ 
காட்ட மாட்டேன்‌ என்று சொல்லியிருக்கிறார்‌. அன்பு 
மிக்க பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌! என்னைப்‌ பாது 
காக்கக்‌ கூடிய ஒரே நபர்‌ தாங்கள்தான்‌. ஒரு 
அபலைப்‌ பெண்ணைக்‌ காப்பாற்றுங்கள்‌. ஜெனரலையும்‌ 
மற்ற எல்லா தளபதிகளையும்‌ சந்தித்து எங்களுக்கு 
உடனே உதவி அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்யுங்‌ 
கள்‌. முடியுமானால்‌ நீங்களும்‌ இங்கே வர வேண்டும்‌. 
தங்களை மறவாத ஏழை அனாதை 
“மார்யா மிரோணவா.”” 
இந்தக்‌ கடிதத்தைப்‌ படித்ததும்‌ எனக்குப்‌ பைத்‌ 
தியம்‌ பிடித்து விட்டது போல மாறி விட்டேன்‌. 
என்னுடைய பரிதாபத்துக்குரிய குதிரையை இரக்க 
மில்லாமல்‌ விரட்டிக்‌ கொண்டு வேகமாக நகரத்‌ 
துக்குத்‌ திரும்பினேன்‌. போகும்‌ வழியெல்லாம்‌ அந்த 
ஏழைப்‌ பெண்ணை எப்படிக்‌ காப்பாற்றலாம்‌ என்று 
பலமாகச்‌ சிந்தித்தேன்‌. ஆனால்‌ உருப்படியாக ஒரு 
யோசனையும்‌ தோன்றவில்லை. நகரத்துக்குத்‌ திரும்‌ 
பியதும்‌ நேரே ஜெனரல்‌ வீட்டுக்குப்‌ போய்‌ அவ 
* லிஸவேத்தா ஹர்லவா- கழ்‌ ஏரிக்‌ கோட்டைத்‌ தளபதி மேஜர்‌ 
ஹார்லவின்‌ மனைவி. மேஜர்‌ ஹார்லவ்‌ புகச்சோவினால்‌ கொல்லப்‌ 


பட்டார்‌. அ பர்‌, 


196 


(ருடைய அறைக்குள்‌ வேகமாக நுழைந்தேன்‌. 

அப்பொழுது அவர்‌ புகைக்‌ குழாயில்‌ புகை 
பிடித்தபடியே அறைக்குள்‌ முன்னும்‌ பின்னுமாக 
நடந்து கொண்டிருந்தார்‌. என்னைக்‌ கண்டதும்‌ அவர்‌ 
நின்றார்‌. என்னுடைய தோற்றத்தைப்‌ பார்த்து 
அவர்‌ திகைத்துப்‌ போயிருக்க வேண்டும்‌. நான்‌ 
(வெறிபிடித்தவனைப்‌ போல உள்ளே நுழைந்ததன்‌ 
காரணம்‌ என்ன என்று என்னிடம்‌ பரிவோடு 
விசாரித்தார்‌. 

“மேன்மை தங்கிய ஜெனரல்‌ அவர்களே!” என்று 
அரம்பித்தேன்‌. ““உங்களை என்‌ தகப்பனார்‌ மாதிரி 
நினைக்கிறேன்‌. தயவு செய்து, என்னுடைய வேண்டு 
(காளை நிராகரிக்க வேண்டாம்‌. என்னுடைய வாழ்க்‌ 
கையில்‌ மகிழ்ச்சி ஏற்படுவது இதைப்‌ பொறுத்தே 
இருக்கிறது * என்றேன்‌. 

““ நண்பனே! என்ன விஷயம்‌?'' என்று அந்தப்‌ 
(ரிய அதிகாரி ஆச்சரியத்தோடு கேட்டார்‌. 
“உனக்கு என்ன உதவி வேண்டும்‌? சொல்‌” என்றார்‌. 

“மேன்மை தங்கிய ஜெனரல்‌ அவர்களே! ஒரு 
படைப்‌ பிரிவையும்‌ ஐம்பது கஸாக்‌ வீரர்களையும்‌ 
வன்‌... தலைமையில்‌ ஒப்படையுங்கள்‌. அவர்களைக்‌ 
குட்டிக்‌ கொண்டு பெலகோர்ஸ்க்‌ கோட்டைக்குப்‌ 
பாய்‌ கலகக்காரர்களை விரட்டுவதற்கு எனக்கு அனு 
படி கொடுங்கள்‌? என்றேன்‌. 

எனக்கு மூளைக்‌ கோளாறு ஏற்பட்டு விட்டதோ 
ற சந்தேகத்தில்‌ (அது பெருமளவுக்கு உண்‌ 
யே) ஜெனரல்‌ என்னை உற்றுப்‌ பார்த்தார்‌. 

“என்ன சொன்னாய்‌? பெலகோர்ஸ்க்‌ கோட்டை 
யிலிருந்து கலகக்காரர்களை விரட்டப்‌ போகிராயா?' 
யன்று கடைசியில்‌ கேட்டார்‌. 


197 


“வெற்றி நிச்சயம்‌. போவதற்கு மட்டும்‌ எனக்கு 
அனுமதி கொடுங்கள்‌'' என்று ஆர்வத்தோடு கேட்‌ 
டேன்‌. 

“இளைஞனே! அது முடியாது” என்று தலையை 
அசைத்துக்‌ கொண்டு சொன்னார்‌. ““கோட்டை வெகு 
தொலைவில்‌ இருக்கின்றபடியால்‌, மத்தியப்‌ போர்‌ முனை 
யிலிருந்து உனக்கு எந்த உதவியும்‌ கிடைக்காதபடி 
தொடர்புகளைக்‌ துண்டித்து விடுவது கலகக்காரார்‌ 
களுக்குச்‌ சுலபம்‌. பிறகு உன்னை எளிதில்‌ முறியடித்து 
விடுவார்கள்‌. தொடர்புகள்‌ துண்டிக்கப்பட்டால்‌...”” 

அவர்‌ இராணுவ தந்திரங்களைப்‌ பற்றி விரிவாகப்‌ 
பேச ஆரம்பித்து விடலாம்‌ என்று எனக்குப்‌ பயம்‌ 
ஏற்பட்டபடியால்‌ நான்‌ அவர்‌ பேச்சில்‌ குறுக்கிட்‌ 
டேன்‌. 

“காப்டன்‌ மிரோனவின்‌ மகளிடமிருந்து எனக்குக்‌ 
கடிதம்‌ வந்திருக்கிறது” என்றேன்‌. “தன்னைத்‌ திரு 
மணம்‌ செய்து கொள்ளுமாறு ஷ்வாப்ரின்‌ அவளை 
நிர்ப்பந்தம்‌ செய்கிறார்‌. எனவே தன்னைக்‌ காப்பாற்று 
மாறு அவள்‌ கடிதம்‌ எழுதியிருக்கிறாள்‌. '” 

“அப்படியா? அந்த ஷ்வாப்ரின்‌ சரியான ராஸ்கல்‌. 
அவன்‌ மட்டும்‌ என்‌ கையில்‌ சிக்கினால்‌ இருபத்து 
நாலு மணி நேரத்துக்குள்‌ அவனைக்‌ குற்ற விசாரணை 
செய்து கோட்டைச்‌ சுவரில்‌ நிறுத்தி வைத்துச்‌ சுடு 
வேன்‌! ஆனால்‌ நாம்‌ இப்பொழுது பொறுமையோ 
டிருக்க வேண்டும்‌...” என்றார்‌. 

“பொறுமையா?” என்று நான்‌ பைத்தியக்‌ 
காரனைப்‌ போலக்‌ கத்தினேன்‌. ““அதற்குள்‌ அவன்‌ 
மார்யா இவானவனாவைப்‌ பலவந்தமாகத்‌ திருமணம்‌ 
செய்து கொண்டு விடுவான்‌ !. .”” 

“ஓ! அல்லது அதைக்‌ காட்டிலும்‌ மோசமான 


198 


காரியங்கள்‌ கூட நடக்கலாம்‌. கொஞ்ச காலத்துக்கு 
ஷ்வாப்ரினுடைய மனைவியாக இருப்பது கூட அவ 
ளுக்கு நல்லதுதான்‌. அவன்‌ இப்போது அவளைக்‌ 
கவனித்துக்‌ கொள்வான்‌. நாங்கள்‌ அவனைக்‌ கொலை 
செய்த பிறகு கடவுள்‌ கருணையால்‌ நாம்‌ அவளுக்கு 
வேறொரு மணமகனைக்‌ தேடிப்‌ பிடிக்கலாம்‌. அழகான 
விதவைகள்‌ ரொம்பக்‌ காலத்துக்கு விதவைகளாக 
இருப்பதில்லை. அதாவது நான்‌ என்ன சொல்கிறே 
(னென்றால்‌ இளம்‌ பெண்களைக்‌ காட்டிலும்‌ இளம்‌ 
விதவைகளுக்குச்‌ சுலபமாகக்‌ கணவன்‌ கிடைத்து விடு 
கிரான்‌” என்றார்‌. 

“அவளை ஷ்வாப்ரினுக்கு விட்டுக்‌ கொடுப்பதைக்‌ 
காட்டிலும்‌ நான்‌ செத்துப்‌ போகத்‌ தயார்‌!” என்று 
நான்‌ ஆவேசத்தோடு கத்தினேன்‌. 

்‌“ஓ!'' என்று அந்தக்‌ கிழவர்‌ இழுத்தார்‌. “இப்‌ 
(பொழுது எனக்குப்‌ புரிகிறது. மார்யா இவானவ்‌ 
னவை நீ காதலிக்கிருயா? அப்படியானால்‌ நிலைமை 
வேறுதான்‌! அடப்‌ பாவி! உன்னுடைய தலைமையில்‌ 
ஒரு படைப்‌ பிரிவையும்‌ ஐம்பது கஸாக்‌ வீரர்‌ 
களையும்‌ ஒப்படைக்க என்னால்‌ முடியாது. அப்படிப்‌ 
பட்ட முயற்சி அர்த்தமற்றது. அதற்குப்‌ பொறுப்‌ 
பேற்றுக்‌ கொள்ள என்னால்‌ முடியாது” என்றார்‌. 

நான்‌ தலையைக்‌ குனிந்து கொண்டு சோகத்தில்‌ 
முறழ்கினேன்‌. ஒரு யோசனை திடீரென்று என்‌ மனதில்‌ 
பளிச்சிட்டது. பழைய காலத்து நாவலாசிரியர்கள்‌ 
எழதுவதைப்‌ போல, அந்த யோசனை என்ன என்‌ 
பதை அடுத்த அத்தியாயத்தில்‌ வாசகர்களுக்குத்‌ தெரி 


விப்போம்‌. 


அத்தியாயம்‌ பதினொன்று 


கலகக்காரர்களுடைய ராமம்‌ 


கடுஞ்சீற்றமுடைய சிங்கம்‌ 
எந்த விலங்கையாவது கொன்று 
புசிக்கும்‌; பசியடங்கிய பிறகு 
சாதுவாக இருக்கும்‌. ஆனால்‌ 
“என்னுடைய குகைக்கு இன்று 
நீ வருவதேன்‌?”” என்று 
கொஞ்சலாகக்‌ கேட்டது. 


சுமரோக்கவ்‌ 


நான்‌ ஜெனரலை விட்டுப்‌ பிரிந்து என்னுடைய 
அறைக்கு வேகமாகச்‌ சென்றேன்‌. ஸவேலிச்‌ தன்‌ 
வழக்கமான முறையீடுகளோடு என்னைச்‌ சந்தித்தான்‌. 
“குடிகாரக்‌ காலிகளை எதிர்த்துச்‌ சண்டை போட 
நீங்கள்‌ போகலாமா, ஐயா? இது ஒரு கனவான்‌ 
செய்யக்‌ கூடிய வேலையா? உங்களுக்கு ஏதாவது 
ஏற்பட்டால்‌, எந்தப்‌ பலனுமில்லாமல்‌ செத்துப்‌ 
போவீர்களே. அவர்கள்‌ துருக்கியர்களாகவோ, ஸ்வீ 
டிஷ்காரர்களாகவோ இருந்தால்‌ அது சரி. ஆனால்‌ 


* சுமரோக்கவின்‌ கவிதைகளைப்‌ போல எழுதப்பட்டிருக்கும்‌ 
இந்த வரிகளை பூஷ்கினே எழுதினார்‌. -- பார்‌. 


200 


நீங்கள்‌ சண்டை போடும்‌ பயல்களின்‌ பெயார்களைச்‌ 
சொல்லவே எனக்குக்‌ கூசுகிறது'்‌ என்றான்‌. 

என்‌ பணம்‌ எவ்வளவு மீதமிருக்கிறது என்று 
அவன்‌ பேச்சில்‌ குறுக்கிட்டுக்‌ கேட்டேன்‌. 

“கொஞ்சம்‌ இருக்கிறது” என்று அவன்‌ திருப்தி 
யோடு சொன்னான்‌. “போக்கிரிகள்‌ நம்முடைய 
சொத்துக்களைக்‌ கொள்ளையடித்தார்கள்‌. அந்த நேரத்‌ 
திலும்‌ நான்‌ பணத்தை மறைத்து விட்டேன்‌” என்று 
சொல்லிவிட்டுத்‌ தன்‌ சட்டைப்‌ பையிலிருந்து ஒரு 
நீளமான பணப்‌ பையை வெளியில்‌ எடுத்தான்‌. 
அதில்‌ நிறைய வெள்ளிக்‌ காசுகள்‌ இருந்தன. 

““ஸவேலிச்‌! அதில்‌ பாதியை என்னிடம்‌ கொடுத்து 
விட்டு மீதியை நீயே வைத்துக்‌ கொள்‌. நான்‌ 
பெலகோர்ஸ்க்‌ கோட்டைக்குப்‌ போகப்‌ போகிறேன்‌”' 
என்றேன்‌. 

““பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌! எஜமான்‌!” என்று 
என்னுடைய அன்பான ஆசிரியன்‌ உடைந்த குரலில்‌ 
பேசினான்‌. ““எல்லாப்‌ பாதைகளும்‌ கலகக்காரர்களின்‌ 
கையிலிருக்கும்‌ பொழுது நீங்கள்‌ எப்படிப்‌ போய்ச்‌ 
சேர முடியும்‌? உங்களைப்‌ பற்றி நீங்கள்‌ யோசிக்கா 
விட்டாலும்‌ உங்கள்‌ பெற்றோர்களைப்‌ பற்றி 
மயாசிக்க வேண்டாமா? நீங்கள்‌ ஏன்‌ போக வேண்‌ 
டும்‌? எதற்காக? கொஞ்சம்‌ பொறுத்திருங்கள்‌. நம்‌ 
முடைய படைகள்‌ வந்து அங்கே இருக்கிற ராஸ்கல்‌ 
களைப்‌ பிடித்துவிடும்‌. அதற்குப்‌ பிறகு நீங்கள்‌ எங்கே 
மவண்டுமானாலும்‌ போகலாம்‌'” என்றான்‌. 

ஆனால்‌ நான்‌ முன்பே மிக உறுதியான முடிவுக்கு 
வந்திருந்தேன்‌. 

“இது விவாதிப்பதற்கான நேரமல்ல. காலம்‌ 
கடந்துவிட்டது” என்று அந்தக்‌ கிழவனிடம்‌ கூறி 


201 


னேன்‌. ““நான்‌ போவது அவசியம்‌. நான்‌ போகத்‌ 
தான்‌ போகிறேன்‌. ஸவேலிச்‌! எனக்காக வருத்தப்‌ 
படாதே. கடவுள்‌ கருணை மிக்கவர்‌. ஒருவேளை நாம்‌ 
சந்திக்கலாம்‌. ஒரு விஷயத்தை நினைவில்‌ வைத்துக்‌ 
கொள்‌: மிகவும்‌ சிக்கனமாக இருக்காதே. உனக்குத்‌ 
தேவையான பொருள்களின்‌ விலை எவ்வளவு அதிக 
மாக இருந்த போதிலும்‌ அவற்றை வாங்கிக்‌ கொள்‌. 
இந்தப்‌ பணம்‌ உனக்கு என்னுடைய அன்டளிப்பு 
என்று வைத்துக்‌ கொள்‌. அடுத்த மூன்று நாட்‌ 
களுக்குள்‌ நான்‌ திரும்பாவிட்டால்‌...”” 

““என்ன வார்த்தை சொல்லி விட்டீர்கள்‌, ஐயா?” 
என்று ஸவேலிச்‌ குறுக்கிட்டுப்‌ பேசினான்‌. ““நான்‌ 
உங்களைத்‌ தனியாகப்‌ போக விடுவேனா? தயவு 
செய்து கனவில்‌ கூட அப்படி நினைக்காதீர்கள்‌. 
நீங்கள்‌ போவதென்று முடிவு செய்து விட்டபடியால்‌ 
நான்‌ உங்களோடு வருவேன்‌. நடந்தாவது வரு 
வேனே தவிர உங்களைப்‌ போகச்‌ சொல்லிவிட்டு 
உட்கார்ந்திருக்க மாட்டேன்‌. இந்தக்‌ கோட்டைச்‌ 
சுவருக்குப்‌ பின்னால்‌ நான்‌ மட்டும்‌ பத்திரமாக இருப்‌ 
பேன்‌ என்று நீங்கள்‌ நினைக்கிறீர்களா? நான்‌ உளறு 
கிறேன்‌ என்று நினைக்கிறீர்களா? ஐயா! என்ன வேண்டு 
மானாலும்‌ சொல்லுங்கள்‌. ஆனால்‌ நான்‌ உங்களைத்‌ 
தனியாகப்‌ போக விட மாட்டேன்‌” என்றான்‌. 

ஸவேலிச்சோடு விவாதிக்க முயற்சிப்பதில்‌ எந்தப்‌ 
பலனும்‌ கிடையாது என்பது எனக்குத்‌ தெரியும்‌. 
எனவே பிரயாணத்துக்குத்‌ தேவையான தயாரிப்பு 
களைச்‌ செய்வதற்கு அவனுக்கு அனுமதி கொடுத்‌ 
தேன்‌. அரை மணி நேரத்துக்குப்‌ பிறகு என்னுடைய 
வலிமையான குதிரை மீது நான்‌ உட்கார்ந்திருந்‌ 
தேன்‌. மெலிந்து எலும்பும்‌ தோலுமாக இருந்த 


202 


ஒரு நொண்டிக்‌ குதிரை மீது ஸவேலிச்‌ உட்கார்ந்‌ 
இருந்தான்‌. அந்தக்‌ குதிரையின்‌ சொந்தக்காரர்‌ 
அதற்குத்‌ தீனிபோட முடியாமல்‌ ஸவேலிச்சடம்‌ 
அதை அன்பளிப்பாகக்‌ கொடுத்து விட்டார்‌. 
கோட்டைக்‌ கதவுகள்‌ வரை குதிரை மீது சென்‌ 
றோம்‌. அங்கேயிருந்த காவலர்கள்‌ எங்களை வெளியே 
செல்ல அனுமதித்தார்கள்‌. ஓரென்புர்கை விட்டு நாங்‌ 
களிருவரும்‌ புறப்பட்டோம்‌. 

மாலை நேரம்‌ மறைந்து கொண்டிருந்தது. நாங்‌ 
கள்‌ போகும்‌ வழியில்தான்‌ பேர்த்ஸ்கயா கிராமம்‌ 
இருக்கிறது. அது இப்பொழுது புகச்சோவின்‌ தளமாக 
மாறி விட்டது. பாதைகளைப்‌ பனி மூடியிருந்த 
போதிலும்‌ தினமும்‌ குதிரைகளின்‌ குளம்புத்‌ தடங்‌ 
கள்‌ ஸ்டெப்பி நிலம்‌ முழுவதும்‌ காணப்பட்டன. 
நான்‌ குதிரையைத்‌ கவ்வு நடையில்‌ ஓட்டிக்‌ கொண்டு 
வேகமாகப்‌ போய்க்‌ கொண்டிருந்தேன்‌. ஆனால்‌ 
ஸவேலிச்‌ எனக்கு வெகு தூரத்துக்குப்‌ பின்னால்‌ 
வந்து கொண்டிருந்தான்‌. அவன்‌ விடாமல்‌ சத்தம்‌ 
(பாடுவான்‌. ““ஐயா! மெதுவாகப்‌ போனால்‌ என்ன? 
கடவுள்‌ சாட்சியாக மெதுவாகப்‌ போங்களேன்‌! உங்‌ 
களுடைய வாட்ட சாட்டமான முரட்டுக்‌ குதிரைக்குச்‌ 
சமமாக என்னுடைய பாழாய்ப்போன மட்டக்‌ 
திரை ஓட முடியுமா? ஏன்‌ அவசரப்பட வேண்டும்‌? 
பார்க்கிறவர்கள்‌ நாம்‌ ஏதோ விருந்துக்கு வேகமாகப்‌ 
ப. ராவதாகவல்லவா நினைப்பார்கள்‌... நாம்‌ தூக்குக்‌ 
பம்பங்களை நோக்கித்‌ தானே போகிறோம்‌. பியோத்தார்‌ 
அந்திரேயெவிச்‌!.. எஜமான்‌!.. என்னை விட்டுவிட 
பவண்டாம்‌!.. கடவுளே! என்‌ எஜமானுடைய 
ந்தை இப்படியா சாக வேண்டும்‌?” என்பான்‌. 

பேர்த்ஸ்கயா கிராமத்தில்‌ விளக்குகள்‌ எரிந்து 


203 


கொண்டிருப்பதைச்‌ சீக்கிரத்திலேயே பார்த்தோம்‌. 
அந்தக்‌ கிராமத்துக்கு இயற்கை அரணாக உதவிய 
ஆழமான கிடங்கை நோக்கிச்‌ சென்றோம்‌. ஸவேலிச்‌ 
தன்னுடைய புலம்பலை நிறுத்தாமலே என்‌ பின்னால்‌ 
வந்து கொண்டிருந்தான்‌. அந்தக்‌ கிராமத்தைச்‌ 
சுற்றிக்‌ கொண்டு போவதன்‌ மூலம்‌ ஆபத்தில்‌ 
மாட்டிக்‌ கொள்ளாமல்‌ தப்பிவிடலாம்‌ என்று நான்‌ 
நினைத்துக்‌ கொண்டிருந்தேன்‌. ஆனால்‌ அந்தச்‌ சம 
யத்தில்‌ திடீரென்று இருட்டிலிருந்து ஐந்து விவசாயி 
கள்‌ தோன்றி எங்களை மறித்துக்‌ கொண்டார்கள்‌. 
அவர்களிடம்‌ முரட்டுக்கம்புகள்‌ இருந்தன. அது புகச்‌ 
சோவின்‌ எல்லைக்‌ காவல்‌ நிலையமாக இருக்கலாம்‌. 
அவர்கள்‌ எங்களைச்‌ சத்தமாகக்‌ கூப்பிட்டார்கள்‌. 
உள்ளே அனுமதிக்கக்‌ கூடிய அடையாளச்‌ சொல்‌ 
எனக்குத்‌ தெரியாது. எனவே எதுவும்‌ சொல்லாமல்‌ 
போய்க்‌ கொண்டிருப்பதென்று முடிவு செய்தேன்‌. 
ஆனால்‌ அவர்கள்‌ உடனே என்னைச்‌ சூழ்ந்து கொண்‌ 
டனர்‌. அவர்களில்‌ ஒருவன்‌ என்னுடைய குதிரையின்‌ 
கடிவாளத்தைப்‌ பிடித்துக்‌ கொண்டான்‌. உடனே 
நான்‌ இடையிலிருந்த வாளை உருவி அவன்‌ தலையில்‌ 
ஓங்கி வெட்டினேன்‌. அவன்‌ தலையிலிருந்த தொப்பி 
அவனைக்‌ காப்பாற்றியது; ஆனால்‌ அவன்‌ கள்ளாடிக்‌ 
கடிவாளத்தை விட்டுவிட்டான்‌. அப்பொழுது ஏற்‌ 
பட்ட குழப்பத்தில்‌ மற்றவர்கள்‌ ஓடி விட்டனர்‌. 
அந்த சந்தர்ப்பத்தைப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டு நான்‌ 
குதிரையை முடுக்கி வேகமாகப்‌ போய்‌ விட்டேன்‌. 

இரவு வந்து விட்டதால்‌ அந்தக்‌ காரிருளில்‌ 
எனக்கு எந்த விதமான ஆபத்தும்‌ ஏற்பட முடியாது. 
ஆனால்‌ நான்‌ திரும்பிப்‌ பார்த்த பொழுது ஸவேலிச்‌ 
என்னைப்‌ பின்‌ தொடர்ந்து வரவில்லை என்பதைக்‌ 


204 


கண்டேன்‌. நொண்டிக்‌ குதிரையில்‌ ஏறியிருந்த கிழவ 
னால்‌ கலகக்காரர்களிடமிருந்து தப்பி வர முடியவில்லை 
போலும்‌. இனி என்ன செய்யலாம்‌ என்று யோசித்‌ 
தேன்‌. அவனைப்‌ பிடித்து வைத்திருக்கிறார்களா என்று 
(கெரிந்துகொள்வதற்காகச்‌ சிறிது நேரம்‌ அங்கே காத்தி 
ருந்தேன்‌. பிறகு குதிரையைத்‌ திருப்பிக்கொண்டு 
அவனைக்‌ காப்பாற்றுவதற்குப்‌ புறப்பட்டேன்‌. 

அந்த கிடங்கின்‌ அருகே சென்ற பொழுது 
தூரத்தில்‌ பேச்சுச்‌ சத்தம்‌ கேட்டது. அதில்‌ ஸவேலிச்‌ 
குரலும்‌ கலந்திருப்பதை அறிந்தேன்‌. நான்‌ அந்தத்‌ 
இசையில்‌ குதிரையை வேகமாகச்‌ செலுத்தினேன்‌. 
சற்று நேரத்துக்கு முன்பு என்னை வழி மறித்த அதே 
விவசாயிகள்‌ கும்பலிடம்‌ அகப்பட்டுக்‌ கொண்டேன்‌. 
அவர்கள்‌ ஸவேலிச்சைச்‌ சூழ்ந்து நின்றனர்‌. குதிரை 
யிலிருந்து ஸவேலிச்சைக்‌ கீழே இழுத்துப்‌ போட்டு 
அவனைக்‌ கயிறுகளால்‌ கட்டுவதற்கு முயற்சி செய்து 
(கொண்டிருந்தனர்‌. நான்‌ அங்கே மீண்டும்‌ வந்ததைக்‌ 
கண்டு மகிழ்ச்சியடைந்து என்னை நோக்கிப்‌ பலமாகச்‌ 
ஈத்தம்‌ போட்டுக்‌ கொண்டு ஓடி வந்தனர்‌;' வந்த 
உடனே என்னைக்‌ குதிரையிலிருந்து கீழே இழுத்துப்‌ 
போட்டனர்‌. அந்தக்‌ கும்பலுக்குத்‌ தலைவனைப்‌ 
மபால இருந்த ஒருவன்‌ என்னை உடனே ஜார்‌ 
சக்கரவர்த்தியிடம்‌ கொண்டுபோவகாகச்‌ சொன்னான்‌. 
்‌ “உன்னை இப்பொழுதே கொன்று விடுவதா அல்லது 
நாளைக்காலை வரை காத்திருப்பதா என்பதை ஜார்‌ 
சக்கரவர்த்தி முடிவு செய்வார்‌'' என்றான்‌. நான்‌ 
அவர்களை எதிர்த்துச்‌ சண்டை போடவில்லை. ஸவே 
லிச்சும்‌ இந்த விஷயத்தில்‌ என்னைப்‌ பின்பற்றினான்‌. 
அந்தக்‌ கும்பல்‌ எங்களைக்‌ கூட்டிக்‌ கொண்டு வெற்றிப்‌ 
பெருமிதத்தோடு கிராமத்துக்குள்‌ நுழைந்தது. 

205 


அந்தக்‌ கிடங்கின்‌ மறு பக்கத்தில்‌ ஏறி அந்த 
கிராமத்துக்குள்‌ நுழைந்தோம்‌. அங்கே எல்லா 
வீடுகளிலும்‌ விளக்குகள்‌ எரிந்து கொண்டிருந்தன. 
எங்கு பார்த்தாலும்‌ ஆரவாரமும்‌ இரைச்சலுமாக 
இருந்தது. தெருக்களில்‌ ஆட்கள்‌ அதிகமாகக்‌ காணப்‌ 
பட்டனர்‌. ஆனால்‌ எங்கும்‌ இருட்டாக இருந்த கார 
ணத்தால்‌ யாரும்‌ எங்களைக்‌ கவனிக்கவில்லை; ஓரென்‌ 
புர்கைச்‌ சேர்ந்த இராணுவ அதிகாரி என்று என்னை 
அடையாளம்‌ தெரிந்து கொள்ளவில்லை. முச்சந்தியி 
லிருந்த ஒரு வீட்டுக்கு எங்களைக்‌ கொண்டுபோனார்‌ 
கள்‌. அந்த வீட்டுக்கு முன்னால்‌ இரண்டு பீரங்கிகள்‌ 
நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன; சில சாராயப்‌ பீப்பாய்‌ 
களும்‌ அங்கே காணப்பட்டன. “அதுதான்‌ அரண்‌ 
மனை; நான்‌ உள்ளே போய்‌ உங்களைப்‌ பிடித்த 
விவரத்தைத்‌ தெரிவிக்கிறேன்‌' என்று ஒரு நபர்‌ 
கூறிவிட்டு உள்ளே சென்றான்‌. நான்‌ ஸவேலிச்சைப்‌ 
பார்த்தேன்‌. அந்தக்‌ கிழவன்‌ சிலுவைக்‌ குறியிட்டுக்‌ 
கொண்டு கோத்திரத்தை முணுமுணுத்துக்‌ கொண் 
டிருந்தான்‌. வெகு நேரத்துக்குப்‌ பிறகு அந்த நபர்‌ 
திரும்பி வந்தான்‌. “உள்ளே வா. சக்கரவர்த்தி 
உன்னைக்‌ கூட்டிக்‌ கொண்டுவரச்‌ சொன்னார்‌” * 
என்றான்‌ . 

நான்‌ அந்த வீட்டுக்குள்‌ (அல்லது அந்த விவ 
சாயிகள்‌ சொன்னது போல அரண்மனைக்குள்‌) நுழைந்‌ 
தேன்‌. அங்கே இரண்டு மாட்டுக்‌ கொழுப்பு மெழுகு 
வத்திகள்‌ எரிந்து கொண்டிருந்தன; சுவர்களில்‌ ஈயத்‌ 
தாள்‌ ஒட்டப்பட்டிருந்தது. மற்றபடி எல்லா வீடு 
களையும்‌ போல அங்கேயும்‌ பெஞ்சுகள்‌, மேசை, 
முகம்‌ கழுவும்‌ கலம்‌, ஒரு அணியில்‌ தொங்கிக்‌ 
கொண்டிருந்த துண்டு, ஒரு மூலையில்‌ தீ இடுக்கிகள்‌, 


206 


கற்பலகை மீது அடுக்கப்பட்டிருந்த மண்‌ பானைகள்‌ 
முதலியவை காணப்பட்டன. ஒரு பகுதியில்‌ தெய்வ 
வடிவங்களுக்குக்‌ கீழ்‌ புகச்சோவ்‌ சிவப்பு உடையும்‌ 
உயரமான தொப்பியும்‌ அணிந்து கைகளை இடுப்பில்‌ 
மடக்கி வைத்துக்‌ கொண்டு உட்கார்ந்திருந்தான்‌. 
அவனுடைய முக்கியமான உதவியாளர்கள்‌ சிலர்‌ அவ 
னுக்குப்‌ பக்கத்தில்‌ அளவுக்கு மீறிய பணிவு காட்டிக்‌ 
கொண்டு நின்று கொண்டிருந்தனர்‌. ஓரென்புர்‌ 
கிலிருந்து ஒரு அதிகாரி வந்திருக்கும்‌ செய்தி கலகக்‌ 
காரர்களிடம்‌ மிதமிஞ்சிய ஆர்வத்தைத்‌ தூண்டி விட்‌ 
ருக்கலாம்‌; எனவே என்னை அரசு முறைகளுக்‌ 
கேற்பக்‌ கூட்டிக்‌ கொண்டு போனார்கள்‌. உள்ளே 
சென்றதும்‌ புகச்சோவ்‌ என்னை அடையாளம்‌ கண்டு 
கொண்டான்‌. அவனுடைய போலியான கம்பீரம்‌ 
உடனே மறைந்தது. ““கனவான்‌ அவர்களே!” என்று 
உற்சாகத்தோடு பேச ஆரம்பித்தான்‌. ““சுகமாக 
இருக்கிறீர்களா? என்ன காரியமாக வந்தீர்கள்‌?” 
என்று கேட்டான்‌. நான்‌ சொந்தக்‌ காரியமாகப்‌ 
போய்க்‌ கொண்டிருக்கும்‌ வழியில்‌ அவனுடைய ஆட்‌ 
கள்‌ என்னைப்‌ பிடித்துக்‌ கொண்டு வந்து விட்டதாக 
நான்‌ பதிலளித்தேன்‌. ““சொந்தக்‌ காரியம்‌ என்றால்‌. .??' 
என்று அவன்‌ விளக்கம்‌ கேட்டான்‌. இதற்கு என்ன 
பதில்‌ சொல்வதென்று எனக்குத்‌ தெரியவில்லை. 
அங்கே பலர்‌ நின்று கொண்டிருப்பதால்‌ நான்‌ பேசு 
வதற்குத்‌ தயங்குவதாக புகச்சோவ்‌ நினைத்து அவ 
னுடைய தோழார்களைப்‌ பார்த்து வெளியே போகச்‌ 
சொன்னான்‌. அங்கே நின்று கொண்டிருந்தவர்களில்‌ 
இரண்டு நபர்களைத்‌ தவிர மற்றவர்கள்‌ எல்லோரும்‌ 
வெளியே போய்‌ விட்டார்கள்‌. ““இவர்கள்‌ முன்னால்‌ 
நீங்கள்‌ பேசலாம்‌. இவர்களிடமிருந்து நான்‌ எதையும்‌ 


207 


மறைப்பதில்லை'' என்று புகச்சோவ்‌ சொன்னான்‌. 
அந்தப்‌ பாசாங்குக்காரனின்‌ அந்தரங்க ஆலோசகர்‌ 
களை நான்‌ ஓரக்‌ கண்ணால்‌ பார்த்தேன்‌. ஒரு நபர்‌ 
அதிகமான வயதுள்ள கூனல்‌ விழுந்த ஒல்லியான 
கிழவன்‌. அவனுடைய முகத்தில்‌ வெண்மையான 
தாடி இருந்தது. அவன்‌ போட்டுக்‌ கொண்டிருந்த 
பழுப்புக்‌ கோட்டுக்குக்‌ குறுக்கே ஒரு நீல நாடாவைக்‌ 
கட்டிக்‌ கொண்டிருந்ததுதான்‌ ஒரு குறிப்பிட்ட அம்ச 
மாக இருந்தது. ஆனால்‌ அடுத்த நபரை சாகும்‌ 
வரை என்னால்‌ மறக்க முடியாது. அவன்‌ நல்ல 
உயரம்‌; அகன்ற தோள்கள்‌; பருமனான உடல்‌; அவ 
னுக்கு சுமார்‌ நாற்பத்தைந்து வயதிருக்கலாம்‌. அவன்‌ 
முகம்‌ பெரியதாகவும்‌ அம்மை வடுக்கள்‌ நிறைந்‌ 
தும்‌ காணப்பட்டது. அவனுடைய அடர்த்தியான 
சிவப்பு நிறத்தாடி, பிரகாசமான பழுப்புக்‌ கண்கள்‌, 
துவாரங்களில்லாத மொட்டையான மூக்கு, அவனு 
டைய நெற்றியிலும்‌ கன்னங்களிலும்‌ காணப்பட்ட 
சிவப்புத்‌ தழும்புகள்‌ அவனுடைய முகத்தைக்‌ குரூர 
மாகக்‌ காட்டின. அவன்‌ சிகப்புச்‌ சட்டையும்‌ கிர்‌ 
கீஸிய மேலங்கியும்‌ கஸாக்குகள்‌ அணிகின்ற காற்‌ 
சட்டையும்‌ அணிந்திருந்தான்‌. முதல்‌ நபர்‌ ஒரு ஓடிப்‌ 
போன கார்ப்பொரல்‌ என்றும்‌ அவன்‌ பெயர்‌ பெலப 
ரோதவ்‌ என்றும்‌ பின்னர்‌ தெரிந்து கொண்டேன்‌. 
அது போல இரண்டாவது நபர்‌ அஃபனசிய்‌ சக்க 
லோவ்‌ (ஹ்லபூஷா என்ற பட்டப்‌ பெயரும்‌ உண்டு) 
என்ற பெயருடையவன்‌ என்பதையும்‌ சைபீரியாவி 
லுள்ள சுரங்கங்களில்‌ வேலை செய்யுமாறு தண்டிக்‌ 
கப்பட்டு மூன்று முறை அங்கிருந்து தப்பியோடி 
வந்தவன்‌ என்பதையும்‌ பின்னர்‌ தெரிந்து கொண் 
டேன்‌. என்‌ மனதில்‌ எத்தகைய உணர்ச்சிகள்‌ ஏற்பட்‌ 


208 


டிருந்த போதிலும்‌, எதிர்பாராத விதமாக இந்த 
நபர்களை நான்‌ சந்தித்தது என்னுடைய கற்பனையில்‌ 
(மிகவும்‌ அழுத்தமாகப்‌ பதிந்தது. ஆனால்‌ புகச்சோவ்‌ 
கேட்ட கேள்வி என்னை யதார்த்தத்துக்கு இழுத்துக்‌ 
(கொண்டு வந்தது. ““நீங்கள்‌ ஓரென்புர்கிலிருந்து 
இங்கே வந்த நோக்கம்‌ என்ன? சொல்லுங்கள்‌” ' 
என்றான்‌. 

என்‌ மூளையில்‌ ஒரு விசித்திரமான யோசனை பளிச்‌ 
(செனத்‌ தோன்றியது: கடவுளின்‌ கருணையால்‌ புகச்‌ 
(சாவை இரண்டாவது தடவை சந்திக்கும்‌ வாய்ப்பு 
எனக்குக்‌ கிடைத்திருக்றெது; எனவே என்னுடைய 
கட்டத்தை நிறைவேற்ற இதைப்‌ பயன்படுத்திக்‌ 
(கொள்ள வேண்டும்‌ என்று நினைத்தேன்‌. உடனே 
।/சச்சோவின்‌ கேள்விக்குப்‌ பதிலளித்தேன்‌: 

'“பெலகோர்ஸ்க்‌ கோட்டையில்‌ ஓர்‌ அனாதை 
துன்பத்தில்‌ சிக்கியிருக்கிறாள்‌. அவளைக்‌ காப்பாற்று 
வதற்காக அங்கே போகிறேன்‌.”' 

புகச்சோவின்‌ கண்கள்‌ பிரகாசித்தன. 

“அந்த அனாதையை என்னுடைய ஆட்கள்‌ துன்‌ 
புறுத்துகிரார்களா? யார்‌ என்று சொல்லுங்கள்‌. அவன்‌ 
ஒநாயைப்‌ போல சூழ்ச்சியுடையவனாக இருந்தாலும்‌ 
மீஇயிலிருந்து தப்ப முடியாது. அந்தக்‌ கொடியவன்‌ 
மார்‌??? என்று கோபத்தோடு கேட்டான்‌. 

““ஷ்வாப்ரின்‌'' என்று நான்‌ பதிலளித்தேன்‌. 
பாதிரியார்‌ வீட்டில்‌ ஒரு நோயாளிப்‌ பெண்ணைப்‌ 
| பார்த்தீர்களல்லவா? அவர்‌ அந்தப்‌ பெண்ணைக்‌ 
காவலில்‌ வைத்துத்‌ தன்னைத்‌ திருமணம்‌ செய்து 
(கொள்ள வேண்டுமென்று நிர்ப்பந்திக்கிறார்‌'* என்றேன்‌. 

்‌ “ஷ்வாப்ரினுக்குத்‌ தகுந்த பாடம்‌ கற்பிப்பேன்‌”' ' 
என்று... புகச்சோவ்‌ கொடூரமாகச்‌ சொன்னான்‌. 


209 
14 323 


““என்னுடைய உத்தரவில்லாமல்‌ நடந்து கொண் 
டால்‌, என்னுடைய ஜஐனங்களில்‌ யாரையாவது 
கொடுமைப்படுத்தினால்‌ என்ன நடக்கும்‌ என்று 
பாடம்‌ கற்பிப்பேன்‌. அவனைத்‌ தூக்கிலே போடு 
வேன்‌” என்றான்‌. 

“என்னை ஒரு வார்த்தை சொல்வதற்கு அனு 
மதி: என்று ஹ்லபூஷா அடித்‌ தொண்டையில்‌ 
பேசினான்‌. ““அந்தக்‌ கோட்டையின்‌ தளகர்த்தராக 
ஷ்வாப்ரினை அவசரப்பட்டு நியமித்தாய்‌. இப்பொ 
முது அவனைத்‌ தூக்கிலே போட அவசரப்படுறொய்‌. 
கஸாக்‌ வீரர்களுக்கு மேலதிகாரியாக ஒரு கனவானை 
நியமித்து அவர்களை அவமதித்து விட்டாய்‌. இப்பொ 
முது முதன்‌ முதலாகக்‌ கிடைத்த புகாரை ஏற்றுக்‌ 
கொண்டு அவனைக்‌ தூக்கிலிடுவதன்‌ மூலம்‌ மேன்மக்‌ 
கள்‌ அனைவருக்கும்‌ பயத்தை ஏற்படுத்தி விட. வேண்‌ 
டாம்‌” என்றான்‌. 

“அவர்களுக்குப்‌ பதவி உயர்வோ தண்டனையோ 
காரணமில்லாமல்‌ கொடுக்கக்‌ கூடாது” என்று 
கோட்டின்‌ குறுக்கே நீல நாடா அணிந்திருந்த 
கிழவன்‌ பேசினான்‌. ““ஷ்வாப்ரினைத்‌ தூக்கில்‌ போடு 
வதால்‌ எந்தத்‌ தமையும்‌ ஏற்படாது. ஆனால்‌ இந்த 
அதிகாரியை விசாரணை செய்வதும்‌ அவசியமே. இந்த 
கனவான்‌ இங்கே புறப்பட்டு வந்த காரணமென்ன? 
அவர்‌ உன்னைச்‌ சக்கரவர்த்தி என்று ஏற்றுக்‌ கொள்‌ 
கரரா? இல்லை யென்றால்‌ உன்னிடம்‌ நீதிக்காக 
முறையிடுவது ஏன்‌? ஆம்‌ என்றால்‌ இவ்வளவு கால 
மாக ஓரென்புர்கில்‌ உன்னுடைய எதிரிகளோடு கூடிக்‌ 
குலாவி என்ன செய்து கொண்டிருந்தார்‌? இந்த 
நபரைத்‌ தலைமையகத்துக்கு நான்‌ கூட்டிக்‌ கொண்டு 
போகட்டுமா? அங்கே இரும்புகளைப்‌ பழுக்கக்‌ காய்ச்சு 


210 


வோம்‌. ஓரென்பார்க்‌ களகர்த்தார்கள்‌ இந்த நபரை 
இங்கே அனுப்பியிருக்கிறார்கள்‌ என்று எனக்கு நிச்‌ 
சயமாகத்‌ தோன்றுகிறது” என்றான்‌. 

அந்தக்‌ கிழட்டு ராஸ்கலின்‌ தர்க்கரீதியான 
வாதம்‌ எனக்கே நியாயமாகத்‌ தோன்றியது. எப்‌ 
படிப்பட்ட நபர்களிடம்‌ நான்‌ சிக்கி விட்டேன்‌ என்‌ 
பதை நினைத்த பொழுது என்‌ உடலில்‌ ஓடிய ரத்‌ 
தம்‌ உறைந்து விட்டது. புகச்சோவ்‌ என்னுடைய 
கலக்கத்தைக்‌ கவனித்திருக்க வேண்டும்‌. ர 

““கனவான்‌ அவர்களே!” என்று சொல்லிவிட்டு 
என்னைப்‌ பார்த்துக்‌ கண்‌ சிமிட்டினான்‌. ““என்‌ 
னுடைய பீல்டு-மார்ஷல்‌ பேச்சில்‌ நியாயமிருக்கிறது 
என்று நினைக்கிறேன்‌. நீங்கள்‌ என்ன சொல்கிறீர்‌ 
கள்‌?” என்று கேட்டான்‌. 

புகச்சோவின்‌ கிண்டல்‌ எனக்குத்‌ தைரியத்தைக்‌ 
கொடுத்தது. நான்‌ அவனுடைய அதிகாரத்துக்கு உட்‌ 
பட்டிருப்பதால்‌ அவனுக்கு எது உசிதமாகத்‌ தெரி 
கிறதோ அதைச்‌ செய்யலாம்‌ என்று நிதானமாக 
பதிலளித்தேன்‌. 

““நல்லது. உங்கள்‌ நகரத்தில்‌ நிலைமைகள்‌ எப்‌ 
படியிருக்ன்‌றன என்பதை இப்பொழுது சொல்லுங்‌ 
கள்‌”: என்றான்‌. 

““கடவுள்‌ கிருபையால்‌ எல்லாம்‌ நன்றாகவே இருக்‌ 
கிறது” என்று. பதிலளித்தேன்‌ . 

“அப்படியா? அனால்‌ ஜனங்கள்‌ பட்டினியால்‌ 
செத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌!'' என்று சொன்னான்‌ 
புகச்சோவ்‌. 

அவன்‌ சொன்னது உண்மையே. அனால்‌ நான்‌ 
என்னுடைய விசுவாசப்‌ பிரமாணத்துக்கு உண்மை 
யாக நடந்து கொண்டேன்‌. அம்மாதிரியான வதந்தி 

2.11 
14* 


கள்‌ உண்மையல்ல வென்றும்‌ ஒரென்பார்கில்‌ 
ஏராளமான பொருள்களைச்‌ சேமித்து வைத்திருப்‌ 
பதாகவும்‌ உறுதியளித்தேன்‌ . 

““பார்த்தாயா!'? என்று அந்தக்‌ கிழவன்‌ குறுக்‌ 
கிட்டுப்‌ பேசினான்‌. ““உன்னிடமே பொய்‌ சொல்‌ 
கரானே. ஓரென்பார்கிலிருந்து ஓடி வந்தவர்கள்‌ அனை 
வரும்‌ அங்கே கொடிய பஞ்சமும்‌ பிளேக்‌ நோயும்‌ 
ஏற்பட்டிருப்பதாகச்‌ சொன்னார்கள்‌. சாப்பிடுவதற்கு 
ஒன்றுமில்லாமல்‌ பிணத்தைச்‌ சாப்பிடுவதாகவும்‌ சொன்‌ 
னூர்கள்‌. இந்தக்‌ கனவான்‌ அங்கே எல்லாம்‌ போது 
மான அளவுக்கு இருப்பதாகச்‌ சொல்வது உண்மை 
யல்ல. நீ ஷ்வாப்ரினைத்‌ தூக்கில்‌ போட விரும்‌ 
பினால்‌ இந்த இளைஞனையும்‌ அதே தூக்குக்‌ கம்பத்தில்‌ 
தொங்க விடு. இவர்களுக்கிடையே ஏற்பட்டிருக்கும்‌ 
பொறாமையை ஒழிக்க அதுதான்‌ வழி'” என்றான்‌. 

அந்த அருவருக்கத்தக்கக்‌ கிழவனின்‌ வார்த்‌ 
கைகள்‌ புகச்சோவ்‌ மனதில்‌ பதிந்திருக்க வேண்‌ 
டும்‌. நல்ல வேளையாக ஹ்லபூஷா அந்தக்‌ கிழவனோடு 
வாதம்‌ செய்ய ஆரம்பித்தான்‌. 

““நவூமிச்‌! போதும்‌. நிறுத்து. எல்லோரையும்‌ 
கழுத்தை நெறிக்க வேண்டும்‌; அல்லது தலையைச்‌ 
சீவ வேண்டும்‌ என்கிறாய்‌. உன்னுடைய தோற்றம்‌ 
எவ்வளவு நன்றாக இருக்கிறது தெரியுமா? உன்னைப்‌ 
பார்த்தால்‌ இனிமேல்‌ உன்னுடைய உடலையும்‌ 
உயிரையும்‌ சேர்த்து வைத்திருப்பது சிரமமான காரியம்‌ 
என்று தோன்றுகிறது. சுடு காடு உன்னை வா வா 
என்று அமைக்கிறது. ஆனால்‌ நீ மற்றவர்களை ஓழிப்‌ 
பதைப்‌ பற்றியே பேசிக்‌ கொண்டிருக்கிறாய்‌. நீ இது 
வரை குடித்த இரத்தம்‌ போதாதா?'' என்று கேட்‌ 
டான்‌. 


212 


“நீ மட்டுமென்ன? பெரிய புனிதரோ?”” என்று 
பெலபரோதவ்‌ பதிலடி கொடுத்தான்‌. ““உன்‌ மனதில்‌ 
திடீரென்று இரக்கம்‌ பொங்கி வழிவது ஏனோ?”' 

“நான்‌ ஒரு பாவி என்று எனக்கு நன்றாகத்‌ 
தெரியும்‌. இந்தக்‌ கை (இப்படிச்‌ சொல்லிக்‌ கொண்டு 
அவன்‌ தன்னுடைய கை எலும்புகளை மடக்கி 
சட்டைக்‌ கையை மேலே தள்ளிவிட்டுத்‌ தன்னுடைய 
உரோமம்‌ நிறைந்த. புஜத்தைக்‌ காட்டினான்‌) - இந்தக்‌ 
கை எத்தனையோ கிறிஸ்தவர்களைக்‌ கொலை செய்திருக்‌ 
கிறது. அனால்‌ நான்‌ கொன்றது எதிரிகளை; விருந்‌ 
தினர்களை அல்ல. தெரு முச்சந்தியில்‌ அல்லது 
இருண்ட காட்டில்‌ என்னுடைய விரோதியைக்‌ 
கொலை செய்திருப்பேனே தவிர வீட்டுக்குள்‌ அல்லது 
கணப்புக்கு அருகே உட்கார்ந்திருக்கும்‌ பொழுது 
அல்ல. குண்டாந்தடியால்‌ அல்லது கோடாலியால்‌ 
ஒருவனைக்‌ கொல்வேனே; ஒழிய கிழவிகளைப்‌ போல 
வம்பளந்து கொண்டிருக்க மாட்டேன்‌” என்றான்‌. 

அந்தக்‌ கிழவன்‌ அவனைப்‌ பார்த்துக்‌ கோபமாக 
“சப்பை மூக்கன்‌!..'' என்று சொல்லிவிட்டுத்‌ தலை 
யைத்‌ திருப்பினான்‌. 

“என்னடா முணுமுணுக்றொய்‌, கிழட்டுப்‌ பெருச்‌ 
சாளியே?'” என்று ஹ்லபூஷா கத்தினான்‌. ““உன்‌ 
மூக்கைச்‌ சப்பையாக்குகிறேன்‌. கொஞ்சம்‌ பொறு. 
நேரம்‌ வரும்‌. பழுக்கக்‌ காய்ச்சிய இரும்பை உன்‌ 
மூக்கில்‌ வைப்பார்கள்‌... அதற்கிடையில்‌ உன்னுடைய 
தாடியைப்‌ பிய்த்து விடுவேன்‌. ஜாக்கிரதை!” 
என்றான்‌. 

““ஜெனரல்களே!”” என்று புகச்சோவ்‌ பகட்டாகப்‌ 
பேச ஆரம்பித்தான்‌. ““போதும்‌. சச்சரவு வேண்‌ 
(டாம்‌. ஓரென்புர்கலுள்ள நாய்களெல்லாம்‌ ஒரு 


213 


தூக்கு மேடையிலிருந்து கொங்கினால்‌ கூட அது 
பெரிய விஷயமல்ல. ஆனால்‌ நம்முடைய நாய்கள்‌ 
ஒன்றோடொன்று மோதிக்‌ கொள்வது கூடாது. சரி. 
ஒத்துப்‌ போய்‌ விடுங்கள்‌” என்றான்‌. 

ஹ்லபூஷாவும்‌ பெலபரோதவும்‌ ஒரு வார்த்தை 
கூடப்‌ பேசாமல்‌ ஒருவரையொருவர்‌ கடித்து விடுவது 
போலப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தனர்‌. அந்த உரை 
யாடல்‌ எனக்கு மிகவும்‌ பாதகமான வகையில்‌ முடி 
வது போலத்‌ தோன்றிய காரணத்தால்‌ எப்படியா 
வது பேச்சை மாற்றுவது அவசியம்‌ என்று நினைத்‌ 
தேன்‌. எனவே புகச்சோவைப்‌ பார்த்து உற்சாகமாகப்‌ 
பேச ஆரம்பித்தேன்‌. 

“நீங்கள்‌ எனக்குக்‌ கொடுத்தனுப்பிய குதி 
ரைக்கும்‌ ஆட்டுத்‌ தோல்‌ கோட்டுக்கும்‌ நன்றி 
சொல்ல மறந்து விட்டேன்‌. உங்கள்‌ உதவி மட்டும்‌ 
இல்லையென்றால்‌ நான்‌ நகரத்துக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்‌ 
திருக்க மாட்டேன்‌. போகும்‌ வழியில்‌ பனியில்‌ செத்‌ 
இருப்பேன்‌” என்றேன்‌. | 

என்னுடைய தந்திரம்‌ வெற்றியடைந்தது. புகச்‌ 
சோவின்‌ முகம்‌ மலர்ந்தது. 

“ஒரு தடவை உபகாரம்‌ செய்தால்‌ அதற்குப்‌ 
பிரதியுபகாரம்‌ எப்பொழுதும்‌ உண்டு என்று கண்‌ 
களைச்‌ சிமிட்டிக்‌ கொண்டு சொன்னான்‌. ““ஷ்வாப்ரின்‌ 
'துன்புறுத்துகன்‌ற பெண்ணுக்கும்‌ உங்களுக்கும்‌ என்ன 
சம்பந்தம்‌? அவள்‌ உங்களுடைய காதலியா? சொல்‌ 
லுங்கள்‌'” என்றான்‌. 

““அவள்‌ என்னைத்‌ திருமணம்‌ செய்து கொள்ள 
நிச்சயிக்கப்பட்ட பெண்‌” என்று சொன்னேன்‌. 
நிலைமை எனக்குச்‌ சாதகமாகத்‌ திரும்புவதைப்‌ புரிந்து 
கொண்டபடியால்‌, நான்‌ உண்மையை மறைக்கவில்லை. 


214 


“உங்களுடைய மணப்‌ பெண்ணா? இதை ஏன்‌ 
முன்பே சொல்லவில்லை? உங்கள்‌ திருமணத்தை 
நானே நடத்தி வைக்கிறேன்‌. திருமண விருந்திலும்‌ 
கண்டிப்பாகக்‌ கலந்து கொள்வேன்‌” என்று சொல்லி 
விட்டு பெலபரோதவை நோக்கித்‌ திரும்பினான்‌. 
““பீல்டு-மார்ஷல்‌! கவனமாகக்‌ கேள்‌. இந்தக்‌ 
தனவானும்‌ நானும்‌ பழைய நண்பர்கள்‌. நாம்‌ எல்‌ 
லோருமாக விருந்து சாப்பிடுவோம்‌. காலையில்தான்‌ 
ஞானம்‌ உதயமாகும்‌. இவரை என்ன செய்வதென்று 
நாளைக்கு முடிவு செய்வோம்‌'்‌' என்றான்‌. 

இந்த எதிர்பாராத கெளரவத்தை நான்‌ மகழ்ச்சி 
யோடு மறுத்திருப்பேன்‌. ஆனால்‌ அதை ஏற்றுக்‌ 
கொள்வதைத்‌ தவிர வேறு வழி இல்லை. அந்த 
வீட்டுச்‌ சொந்தக்காரரின்‌ புதல்விகளான இரண்டு 
இளம்‌ கஸாக்‌ பெண்கள்‌ அங்கேயிருந்த மேசை மீது 
வெள்ளைத்‌ துணியை விரித்தனர்‌. பிறகு ரொட்டி, 
மீன்‌ சூப்‌, பீர்‌, வோட்கா மது பாட்டில்களையும்‌ 
கொண்டுவந்து வைத்தனர்‌. புகச்சோவ்‌ மற்றும்‌ அவ 
ருடைய பயங்கரமான தோழர்களோடு சேர்ந்து 
இரண்டாம்‌ முறையாக விருந்து சாப்பிட்டேன்‌. 

இரவில்‌ வெகு நேரம்‌ வரை நடைபெற்ற அவர்‌ 
களுடைய களியாட்டத்தை விருப்பமில்லாத பார்‌ 
வையாளனாக நான்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. 
கடைசியில்‌ அவர்கள்‌ மது மயக்கத்துக்கு ஆளானார்‌ 
கள்‌. புகச்சோவ்‌ தான்‌ உட்கார்ந்திருந்த நாற்காலி 
யிலேயே தூங்கி விழுந்தான்‌. அவனுடைய தோழர்‌ 
கள்‌ எழுந்து, என்னை வெளியே போகுமாறு சைகை 
காட்டினார்கள்‌. நான்‌ அவர்களோடு அந்த வீட்டை 
விட்டு வெளியே வந்தேன்‌. ஹ்லபூஷாவின்‌ உத்தரவுப்‌ 
படி காவலர்கள்‌ என்னைத்‌ தலைமையகத்துக்குக்‌ 


215 


கொண்டுபோனார்கள்‌. ஸவேலிச்சும்‌ அங்கே இருந்‌ 
தான்‌. எங்கள்‌ இருவரையும்‌ அன்றிரவில்‌ ஒரு 
அறையில்‌ பூட்டி வைத்தார்கள்‌. அன்று நடைபெற்ற 
சம்பவங்கள்‌ என்‌ அஆசிரியனுக்குத்‌ திகைப்பை ஏற்‌ 
படுத்தியிரந்த காரணத்தால்‌ அவன்‌ என்னிடம்‌ 
எதுவும்‌ கேட்கவில்லை. அவன்‌ இருட்டில்‌ படுத்துக்‌ 
கொண்டு வெகு நேரம்‌ வரை பெருமூச்சு விடுவதும்‌ 
முனகுவதுமாக இருந்தான்‌. கடைசியில்‌ ஒரு வழி 
யாகக்‌ குறட்டை விட்டுத்‌ தூங்க ஆரம்பித்தான்‌. 
நான்‌ இரவு முழுவதும்‌ விழித்துக்‌ கொண்டு பலவித 
மான சிந்தனைகளில்‌ மூழ்கியிருந்தேன்‌. 

மறு நாள்‌ காலையில்‌ புகச்சோவ்‌ என்னைக்‌ கூட்டி 
வருமாறு ஆளனுப்பினான்‌. நான்‌ அவன்‌ தங்கியிருந்த 
வீட்டுக்குப்‌ போனேன்‌. வீட்டு வாசலில்‌ மூன்று 
தாத்தாரியக்‌ குதிரைகள்‌ கட்டப்பட்ட வண்டி நின்று 
கொண்டிருந்தது. தெருவில்‌ ஏராளமானவர்கள்‌ கூட்ட 
மாக நின்று கொண்டிருந்தார்கள்‌. புகச்சோவை 
வாயிலில்‌ சந்தித்தேன்‌. அவன்‌ உரோமக்‌ கோட்டும்‌ 
கிர்ஸியத்‌ தொப்பியும்‌ அணிந்து கொண்டு பிரயா 
ணத்துக்குத்‌ தயாராக இருந்தான்‌. முந்திய நாளிரவில்‌ 
அவனோடிருந்த நண்பர்கள்‌ அவனுக்கு அருகே அதிக 
மான பணிவோடு நின்று கொண்டிருந்தார்கள்‌. நேற்‌ 
இரவில்‌ பார்த்த காட்சிக்கும்‌ இதற்குமுள்ள வேறு 
பாடு என்‌ மனதில்‌ பதிந்தது. புகச்சோவ்‌ என்னை 
உற்சாகத்தோடு வரவேற்றுவிட்டு அந்த வண்டிக்குள்‌ 
உட்காருமாறு சொன்னான்‌. 

நாங்கள்‌ வண்டியில்‌ உட்கார்ந்தோம்‌. அந்த வண்டி 
யை ஓட்டுவதற்கு வந்த விசாலமான மார்புடைய 
தாத்தாரியனிடம்‌ ““பெலகோர்ஸ்க்‌ கோட்டைக்கு 
ஓட்டு!” என்று புகச்சோவ்‌ உத்தரவிட்டான்‌. என்‌ 


216 


னுடைய இதயம்‌ வேகமாகத்‌ துடித்தது. குதிரைகள்‌ 
கிளம்பின; மணிகள்‌ ஒலித்தன; வண்டி பனிக்‌ கட்டி 
மீது பறந்து சென்றது... 

“நிறுத்து! நிறுத்து!” என்று எனக்கு நன்கு 
தெரிந்த ஒரு குரல்‌ ஒலித்தது. ஸவேலிச்‌ எங்களை 
நோக்கி ஓடி வருவதைப்‌ பார்த்தேன்‌. வண்டியை 
நிறுத்துமாறு புகச்சோவ்‌ உத்தரவிட்டான்‌. ““௭எஜ 
மான்‌! பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌! வயதான காலத்‌ 
தில்‌ என்னைக்‌ கைவிடாதீர்கள்‌. இந்தப்‌ போக்கி...”” 
என்று கெஞ்சினான்‌. ““ஓ! கிழவன்‌ வந்திருக்கிறானா? 
கடவுள்‌ கருணையால்‌ நாம்‌ மறுபடியும்‌ சந்திக்கிறோம்‌. 
சரி, முன்‌ பகுதியில்‌ ஏறி உட்கார்‌” என்றான்‌ புகச்‌ 
சோவ்‌. ““மாண்பு மிக்க தலைவரே! பாதுகாவலரே! 
உமக்கு மிகவும்‌ நன்றி” என்று சொல்லிக்‌ கொண்டு 
ஸவேலிச்‌ வண்டியில்‌ உட்கார்ந்தான்‌. “ஒரு கிழ 
வனுக்கு உதவி செய்ததற்காகக்‌ கடவுள்‌ உம்மை 
நூறு வருடங்கள்‌ ஆரோக்யெமாக வைத்திருப்பார்‌. 
உம்முடைய நலத்துக்காக என்னுடைய வாழ்க்கை 
பூராவும்‌ பிரார்த்திக்கிறேன்‌. முயல்‌ தோல்‌ கோட்டைப்‌ 
பற்றி இனிமேல்‌ வாயைத்‌ திறக்க மாட்டேன்‌” 
என்றான்‌. 

ஸவேலிச்‌ முயல்‌ தோல்‌ கோட்டைக்‌ குறிப்பிட்டது 
புகச்சோவுக்குக்‌ கோபத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்‌ 
டும்‌. நல்ல வேளையாக ஸவேலிச்‌ சொன்னதை அவார்‌ 
சரியாகக்‌ கேட்காமலிருந்திருக்க வேண்டும்‌; அல்லது 
ஒருவேளை அதைப்‌ பொருட்படுத்தாமலிருந்திருக்கலாம்‌. 
குதிரைகள்‌ வேகமாக ஓடின. தெருக்களில்‌ போய்க்‌ 
கொண்டிருந்த பொது மக்கள்‌ நின்று கீழே குனிந்து 
வணக்கம்‌ செலுத்தினார்கள்‌. புகச்சோவ்‌ வலப்‌ புறமும்‌ 
இடப்‌ புறமும்‌ தலையை அசைத்துக்‌ கொண்டு வந்‌ 


217 


தான்‌. சிறிது நேரத்தில்‌ நாங்கள்‌ கிராமத்துக்கு 
வெளியே வந்து சமதளமான பாதையில்‌ வேகமாகப்‌ 
போய்க்‌ கொண்டிருந்தோம்‌. 

என்‌ மனதில்‌ கொந்தளித்துக்‌ கொண்டிருந்த 
உணர்ச்சிகளை எளிதில்‌ கற்பனை செய்து கொள்ள 
லாம்‌. இன்னும்‌ சில மணி நேரங்களில்‌ நான்‌ இழந்து 
விட்டதாகக்‌ கருதிய பெண்ணைச்‌ சந்திக்கப்‌ போ 
கிறேன்‌. நாங்கள்‌ சந்திக்கும்‌ காட்சியைக்‌ கற்பனை 
செய்ய முயன்றேன்‌... சில விசித்திரமான நிகழ்வுப்‌ 
பொருத்தங்களின்‌ விளைவாக என்னோடு மர்மமான 
வகையில்‌ தொடர்பு கொண்டிருக்கும்‌ புகச்சோவைப்‌ 
பற்றி நினைத்தேன்‌. இன்றைய தினத்தில்‌ என்னுடைய 
விதி இந்த நபரிடம்‌ சிக்கயிருக்றெது. அந்த நபரின்‌ 
அதிபயங்கரமான குரூரத்தையும்‌ இரத்த வெறி 
யையும்‌ நினைத்துப்‌ பார்த்தேன்‌. இன்று அதே நபார்‌ 
என்னுடைய காதலியை விடுவிப்பதற்காகப்‌ புறப்‌ 
பட்டிருக்கிறான்‌! அவள்‌ காப்டன்‌ மிரோனவின்‌ மகள்‌ 
என்பது புகச்சோவுக்குத்‌ தெரியாது. கோபமடைந்த 
ஷ்வாப்ரின்‌ எல்லாவற்றையும்‌ சொல்லிவிடலாம்‌. அல்‌ 
லது புகச்சோவ்‌ வேறு எந்த வழியிலாவது உண்‌ 
மையைக்‌ கண்டு பிடித்து விடலாம்‌... அப்படியானால்‌ 
மார்யா இவானவனாவின்‌ கதி என்ன? என்‌ உடல்‌ 
அப்படியே குளிர்ந்து போய்‌ விட்டது; என்‌ தலைமயிர்‌ 
சிலிர்த்துக்‌ கொண்டு நின்றது... 

திடீரென்று புகச்சோவ்‌ என்னிடம்‌ பேசிய 
பொழுது என்‌ சிந்தனைகள்‌ கலைந்தன. 

“கனவான்‌ அவர்களே! எதைப்‌ பற்றி நினைத்துக்‌ 
கொண்டிருக்கிறீர்கள்‌??' என்று கேட்டான்‌. 

““பல விஷயங்களை நினைத்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌. 
நான்‌ ஒரு இராணுவ அதிகாரி மட்டுமல்ல, நான்‌ 


218 


ஒரு பிரபு. நேற்று உன்னை எதிர்த்துச்‌ சண்டை 
போட்டேன்‌. இன்று நீயும்‌ நானும்‌ ஓரே வண்டி 
யில்‌ உட்கார்ந்து போய்க்‌ கொண்டிருக்கிறோம்‌. என்‌ 
னுடைய வாழ்க்கையில்‌ மகிழ்ச்சியடைய உன்னையே 
நம்பியிருக்கிறேன்‌ '* என்றேன்‌. 

“நீங்கள்‌ பயப்படுகிறீர்களா?” * என்று புகச்சோவ்‌ 
கேட்டான்‌. 

ஒரு தடவை என்னை மன்னித்து விட்ட காரணத்‌ 
தால்‌ இம்முறை அவனுடைய கருணையை மட்டுமல்‌ 
லாமல்‌, உதவியையும்‌ எதிர்பார்க்கிறேன்‌ என்று பதில்‌ 
சொன்னேன்‌. 

“கடவுள்‌ சத்தியமாகச்‌ சொல்கிறேன்‌: நீங்‌ 
கள்‌ சொல்வது மிக மிகச்‌ சரி!?' என்று அந்தப்‌ 
பாசாங்குக்காரன்‌ கூறினான்‌. ““என்னுடைய ஆட்கள்‌ 
உங்களை எப்படிச்‌ சந்தேகமாகப்‌ பார்த்தார்கள்‌ 
என்பது உங்களுக்குத்‌ தெரியும்‌. இன்று காலையில்‌ 
கூட நீங்கள்‌ ஒரு ஒற்றன்‌ என்பதால்‌ உங்களைச்‌ 
சித்திரவதை செய்து தூக்கிலே போட வேண்டும்‌ 
என்று அந்தக்‌ கிழவன்‌ வாதாடினான்‌. நான்‌ முடி 
யாது என்று சொல்லி விட்டேன்‌” என்றான்‌. ஸவே 
லிச்சும்‌ தாத்தாரிய வண்டிக்காரனும்‌ கேட்காமலிருக்க 
வேண்டும்‌ என்பதற்காகத்‌ தணிவான குரலில்‌ 
பேசினான்‌. ““நீங்கள்‌ எனக்கு வோட்கா மது வாங்கித்‌ 
குந்ததையும்‌ முயல்‌ தோல்‌ கோட்டை அன்பளிப்‌ 
பாகக்‌ கொடுத்ததையும்‌ நான்‌ நினைவில்‌ வைத்திருக்‌ 
கிறேன்‌. நீங்கள்‌ நினைப்பது போல நான்‌ இரத்த 
(வெறி பிடித்து அலைகிற அரக்கன்‌ அல்ல'' என்றான்‌. 

பெலகோர்ஸ்க்‌ கோட்டையைக்‌ கைப்பற்றிய 
(பொழுது நடந்த சம்பவங்கள்‌ என்னுடைய நினை 
வுக்கு வந்தன. அனால்‌ அவனை மறுத்துப்‌ பேசு 


219 


வதால்‌ லாபமில்லை என்பதால்‌ ஓன்றும்‌ பேசாமலிருந் 
தேன்‌. 

“என்னைப்‌ பற்றி ஓரென்பார்கில்‌ என்ன பேசிக்‌ 
கொள்கிறார்கள்‌?” என்று சிறிது நேர மெளனத்துக்குப்‌ 
பிறகு புகச்சோவ்‌ கேட்டான்‌. 

“உன்னைத்‌ தோற்கடிப்பது கடினமென்று பேசிக்‌ 
கொள்கிறார்கள்‌. உன்‌ பலத்தை உணர்த்தி விட்டாய்‌ 
என்பதில்‌ சிறிது கூடச்‌ சந்தேகமில்லை'' என்றேன்‌. 

இந்தப்‌ பதிலைக்‌ கேட்டதில்‌ அந்தப்‌ பாசாங்குக்‌ 
காரனின்‌ அகம்பாவம்‌ திருப்தியடைந்தது போன்ற 
அறிகுறிகள்‌ அவன்‌ முகத்தில்‌ தோன்றின. 

““ஆமாம்‌'' என்று உற்சாகமாகச்‌ சொன்னான்‌. 
“எப்படிச்‌ சண்டை போட வேண்டுமென்று எனக்குத்‌ 
தெரியும்‌. யுஸேயெவயா சண்டையைப்‌ பற்றி ஒரென்‌ 
புர்கில்‌ இருப்பவர்களுக்குத்‌ தெரியுமா? நாற்பது 
ஜெனரல்கள்‌ கொல்லப்பட்டனர்‌. நான்கு படைப்‌ 
பிரிவுகளைக்‌ கைப்பற்றினோம்‌. நீங்கள்‌ என்ன நினைக்‌ 
கிறீர்கள்‌? பிரஷ்ய அரசா என்னை எதிர்த்து நிற்க 
முடியுமா? 

அந்தப்‌ போக்கிரியின்‌ துணிச்சல்‌ எனக்குச்‌ 
சிரிப்பை ஏற்படுத்தியது. 

“உன்‌ அபிப்பிராயம்‌ என்ன? பிரெடெரிக்கைத்‌ 
தோற்கடித்து விடுவாயா?'' என்று கேட்டேன்‌. 

““பியோதர்‌ ஃபியோதரவிச்சைத்தானே? ஏன்‌ 
முடியாது? அவரைத்‌ தோற்கடித்த ஜெனரல்களையே 
நான்‌ தோற்கடித்து விட்டேன்‌. இது வரை என்‌ 
னுடைய படைகள்‌ வெற்றி மேல்‌ வெற்றி பெற்றிருக்‌ 
கின்றன. நான்‌ மாஸ்கோவை அடையும்‌ வரை 
பொறுத்திருங்கள்‌” என்றான்‌. 

““நீ மாஸ்கோ மீது படையெடுக்கப்‌ போகிறாயா?” 


220 


அந்தப்‌ பாசாங்குக்காரன்‌ சற்று நேரம்‌ மெளன 
மாக இருந்துவிட்டு என்னிடம்‌ குசுகுசுவென்று 
பேசினான்‌. 

““கடவுளுக்குத்தான்‌ கெரியும்‌. இங்கே எனக்குப்‌ 
போதுமான பிரதேசம்‌ இல்லை. எனக்கு இன்னும்‌ 
சுதந்திரம்‌ வேண்டும்‌. என்னுடைய ஆட்களுக்குப்‌ 
புதுப்புது யோசனைகள்‌ தோன்றுகின்றன. அத்தனையும்‌ 
திருட்டுக்‌ கூட்டம்‌. நான்‌ மிகவும்‌ ஜாக்கிரதையாக 
நடந்து கொள்வது அவசியம்‌. ஒரு தோல்வி ஏற்பட்‌ 
டால்‌ போதும்‌. உடனே என்னைப்‌ பிடித்துக்‌ கொடுத்து 
விட்டுத்‌ தங்களுடைய கழுத்தைக்‌ காப்பாற்றிக்‌ 
கொள்வார்கள்‌”? என்றான்‌. 

““சரியாகச்‌ சொன்னாய்‌. சாதகமான சூழ்நிலை 
இருக்கும்‌ பொழுதே அவர்களை விட்டுப்‌ பிரிந்து சக்‌ 
கரவர்த்தினியின்‌. கருணையை வேண்டிக்‌ கொள்வது 
உனக்கு நல்லது தானே?'' என்று யோசனை கூறி 
னேன்‌. 

புகச்சோவ்‌ விரக்தியோடு சிரித்தான்‌. 

““இல்லை. நான்‌ வருத்தம்‌ தெரிவித்துக்‌ கொள்‌ 
வதற்குரிய காலம்‌ எப்பொழுதோ போய்‌ விட்டது. 
இனிமேல்‌ என்‌ மீது கருணை காட்ட மாட்டார்கள்‌. 
நான்‌ எப்படி ஆரம்பித்தேனோ அப்படியே முடித்துக்‌ 
கொள்ள வேண்டியதுதான்‌. ஒருவேளை எனக்கு 
(வெற்றி கிட்டலாம்‌. யாரால்‌ சொல்ல முடியும்‌? 
இரீஷ்கா அத்ரியேபியெவ்‌ கூட மாஸ்கோவில்‌ ஆட்சி 
(செய்யவில்லையா?”' என்றான்‌. 

““அவன்‌ வாழ்க்கை எப்படி முடிந்தது தெரியுமா? 
ஒரு சன்னல்‌ வழியாகத்‌ தூக்கி எறியப்பட்டான்‌. 
அவன்‌ தலை வெட்டப்பட்டது. உடலை எரித்துச்‌ 
சாம்பலாக்கி அந்தச்‌ சாம்பலையும்‌ பீரங்கிக்‌ குழாயில்‌ 


221 


வைத்து ஆகாயத்தை நோக்கிச்‌ சுட்டார்கள்‌!'” என்‌ 
றேன்‌. 

“நான்‌ சொல்லப்‌ போவதைக்‌ கேளுங்கள்‌” என்று 
புகச்சோவ்‌ அசாதாரணமான அகத்தூண்டுதல்‌ பெற்ற 
வனைப்‌ போலப்‌ பேச ஆரம்பித்தான்‌. '“நான்‌ சிறு 
குழந்தையாக இருந்த பொழுது ஒரு கல்மீக்‌ கிழவி 
இந்தக்‌ கதையை என்னிடம்‌ சொன்னாள்‌. ஒரு 
காலத்தில்‌ கழுகு காக்கையைப்‌ பார்த்துக்‌ கேட்டது: 
“காக்கையாரே! நான்‌ முப்பத்து மூன்று வருஷம்தான்‌ 
பூமியில்‌ வாழ்கிறேன்‌. நீங்கள்‌ மட்டும்‌ முந்நூறு 
வருஷங்கள்‌ வாழ்கிறீர்களே. அது எப்படி சாத்தியம்‌?” 
“ஓ அதுவா? நீ உயிரோடிருப்பவைகளின்‌ இரத்தத்‌ 
கைக்‌ குடிக்றொய்‌. ஆனால்‌ நானோ செத்துப்‌ போன 
உடலைச்‌ சாப்பிடுகிறேன்‌. அதனால்தான்‌ நான்‌ முந்‌ 
நூறு வருஷங்கள்‌ வாழ்கிறேன்‌” என்று காக்கை 
பதில்‌ சொன்னது. காக்கையைப்‌ போல நானும்‌ 
செத்துப்‌ போன உடலைச்‌ சாப்பிடப்‌ போகிறேன்‌ 
என்று கழுகு சொல்லிக்‌ கொண்டது. கழுகும்‌ காக்‌ 
கையும்‌ ஒன்றாகப்‌ பறந்து சென்றன. போகும்‌ வழியில்‌ 
ஒரு குதிரை செத்துக்‌ கிடப்பதைப்‌ பார்த்தன. 
உடனே இரண்டும்‌ பறந்து சென்று அந்த உடல்‌ 
மீது உட்கார்ந்தன. காக்கை அந்தச்‌ செத்த உடலைக்‌ 
கொத்தித்‌ தின்று கொண்டு அது சுவையாக இருப்‌ 
பதாகச்‌ சொன்னது. கழுகும்‌ அந்த உடலைக்‌ கொத்தி 
யது; இரண்டாவது தடவை கொத்தியது. பிறகு 
குன்னுடைய இறக்கைகளை ஆட்டிக்‌ கொண்டு காக்கை 
யிடம்‌ சொன்னது: “சகோதரனே! எனக்கு இது 
சரிப்படவில்லை. உயிரோடிருப்பவைகளின்‌ இரத்தத்தை 
ஒரே ஒரு தடவை குடித்தாலும்‌ போதும்‌. பிறகு 
கடவுள்‌ இஷ்டப்படிச்‌ செய்யட்டும்‌. செத்த உடலைச்‌ 


222 


அட பத 
ம ன 


44-70 


ழ்‌. த்ரி 
2 nh ல்ர்்‌ 
ம LAL dort ல்ல அ 


எ. புகச்சோவ்‌. தைல வண்ண ஓவியம்‌. ஓவியரின்‌ பெயர்‌ 
தெரியவில்லை. 18ம்‌ நூற்றாண்டு. 


சாப்பிட்டுவிட்டு முந்நூறு வருடங்கள்‌ வாழ்வது 
எனக்கு வேண்டாம்‌.’ இந்தக்‌ கல்மீக்‌ கதை உங்‌ 
களுக்குப்‌ பிடிக்கிறதா?'' என்று கேட்டான்‌. 

““நல்ல நீதி! ஆனால்‌ கொலை, கொள்ளைகளில்‌ 
ஈடுபட்டு வாழ்க்கை நடத்துவதும்‌ செத்த உடலைச்‌ 
சாப்பிடுவது மாதிரியானதே என்று நான்‌ நினைக்‌ 
கிறேன்‌” என்றேன்‌. 

புகச்சோவ்‌ என்னை ஆச்சரியத்தோடு பார்த்தான்‌. 
ஆனால்‌ பதில்‌ சொல்லவில்லை. நாங்கள்‌ இருவரும்‌ 
அவரவர்‌ சிந்தனைகளில்‌ மூழ்கியதால்‌ மெளனமாக 
இருந்தோம்‌. தாத்தாரிய வண்டிக்காரன்‌ ஒரு சோக 
மான பாடலைப்‌ பாடினான்‌. ஸவேலிச்‌ ஆடி அசைந்த 
படியே தூங்கிக்‌ கொண்டிருந்தான்‌. சமதனமான, 
குளிர்‌ காலப்‌ பாகையில்‌ வண்டி பறந்து போய்க்‌ 
கொண்டிருந்தது... திடீரென்று யாயிக்‌ நதியின்‌ உயர 
மான கரையின்‌ அருகே அந்தக்‌ கிராமமும்‌, அதன்‌ 
முள்வேலியும்‌ மணிக்‌ கூண்டும்‌ எனக்குத்‌ கென்‌ 
பட்டன. அதற்குக்‌ கால்‌ மணி நேரத்துக்குப்‌ பிறகு 
பெலகோர்ஸ்க்‌ கோட்டைக்குள்‌ நாங்கள்‌ நுழைந்‌ 
தோம்‌. 


அத்தியாயம்‌ பன்னிரண்டு 


அனாதைப்‌ பெண்‌ 


எங்கள்‌ ஆப்பிள்‌ மரத்தில்‌ 

சின்னக்‌ கிளைகள்‌ இல்லை; 
மலர்கள்‌ பூத்துக்‌ குலுங்கவில்லை. 
எங்கள்‌ சின்னப்‌ பெண்ணுக்கு 
அப்பா, அம்மா இல்லை; 

அவளைச்‌ சிங்காரிக்க யாருமில்லை; 
அவளை ஆசீர்வதிக்க யாருமில்லை. 


திருமணப்‌ பாடல்‌' 


வண்டி தளகர்த்தர்‌ வீட்டுக்கு முன்பாக வந்து 
நின்றது. புகச்சோவின்‌ வண்டியைப்‌ பார்த்ததும்‌ 
க்கள்‌ அங்கே கூட்டமாகச்‌ சேர்ந்தார்கள்‌. ஷ்வாப்‌ 
ரின்‌ விட்டு வாயிலுக்கு வந்து பாசாங்குக்காரனை 
வரவேற்றார்‌. அவர்‌ இப்பொழுது கஸாக்குகளின்‌ 
உடையை அணிந்திருந்ததோடு தாடியையும்‌ நீளமாக 
வளர்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. புகச்சோவ்‌ வண்டி 
யிலிருந்து கீழே இறங்குவதற்கு அந்தத்‌ துரோகி 
உதவி செய்ததோடு தன்னுடைய மகிழ்ச்சியையும்‌ 
விசுவாசத்தையும்‌ காட்டிக்‌ கொள்வதற்காக ஒரு அடி 
மையைப்‌ போல கேவலமாக நடந்து கொண்டார்‌. 
என்னைப்‌ பார்த்ததும்‌ அவருக்குக்‌ கலக்கம்‌ ஏற்பட்‌ 
பூஷ்கின்‌ ஒரு திருமணப்‌ பாடலைச்‌ சிறிது மாற்றிக்‌ கொடுத்‌ 


இருக்கிறார்‌. - பர்‌. 


225 
15-323 : 


டிருக்க வேண்டும்‌. ஆனால்‌ உடனே சமாளித்துக்‌ 
கொண்டார்‌.  ““நம்மவாரகளோடு நீயும்‌ சேர்ந்தா 
யிற்று? நல்லதுதான்‌” என்று சொல்லிக்‌ கொண்டு 
என்னை நோக்கித்‌ தம்‌ கையை நீட்டினார்‌. நான்‌ 
அவரோடு ஒரு வார்த்தை கூடப்‌ பேசாமல்‌ விலகிக்‌ 
கொண்டேன்‌. 

காலஞ்சென்ற தளகர்த்தரின்‌ அறைக்குள்‌ நுழைந்த 
பொழுது என்‌ மனம்‌ வேதனையடைந்தது. சுவரில்‌ 
எப்பொழுதும்‌ போல அவருடைய டிப்ளொமா சான்‌ 
றிதழ்‌ தொங்கிக்‌ கொண்டிருந்ததைப்‌ பார்த்தேன்‌. 
கடந்து போன நாட்களை நினைவுபடுத்தும்‌ சோக 
மான கல்லறை வாசகத்தைப்‌ போல அந்தச்‌ சான்‌ 
றிதழ்‌ தோன்றியது. இவான்‌ குஸ்மீச்‌ தம்முடைய 
மனைவியின்‌ நச்சரிப்பை மறப்பதற்காக எந்த சோபா 
வில்‌ ஆனந்தமாகத்‌ தூங்குவாரோ அந்த சோபாவில்‌ 
புகச்சோவ்‌ இப்பொழுது உட்கார்ந்திருந்தான்‌. ஷ்வாப்‌ 
ரின்‌ வோட்கா மதுவைத்‌ தானே கொண்டுவந்து 
புகச்சோவுக்கு ஊற்றிக்‌ கொடுத்தார்‌. புகச்சோவ்‌ 
ஒரு டம்ளர்‌ குடித்து விட்டு என்னைக்‌ காட்டி ““இவ 
ருக்கும்‌ கொடு” என்றான்‌. ஷ்வாப்ரின்‌ மது பானத்‌ 
தட்டை எடுத்துக்‌ கொண்டு என்னிடம்‌ வந்த 
பொழுது நான்‌ இரண்டாம்‌ முறையாக முகத்தைத்‌ 
திருப்பிக்‌ கொண்டேன்‌. ஷ்வாப்ரின்‌ கலவரமடைந் 
திருப்பது தெரிந்தது. புகச்சோவ்‌ தன்னிடம்‌ அதிருப்‌ 
தியடைந்திருப்பதை ஷ்வாப்ரின்‌ தனக்கு இயல்பான 
உள்ளுணர்வால்‌ அறிந்து கொண்டிருக்க வேண்டும்‌. 
புகச்சோவிடம்‌ புகழ்ந்து பசப்பிய போதிலும்‌ அவ்வப்‌ 
பொழுது சந்தேகத்தோடு என்னைப்‌ பார்த்துக்‌ கொண்‌ 
டிருந்தார்‌. கோட்டையிலுள்ள நிலைமைகளைப்‌ பற்‌ 
றியும்‌ எதிரிப்‌ படைகள்‌ நடமாட்டம்‌ பற்றிய வதந்தி 


226 


களையும்‌ புகச்சோவ்‌ விசாரித்தான்‌. பிறகு திடீ 
(ரென்று “ “சகோதரனே! நீ கைதியாக வைத்திருக்கும்‌ 
இளம்‌ பெண்‌ யார்‌? எனக்குச்‌ சொல்‌. அவளை 
நான்‌ பார்க்க வேண்டும்‌ என்றான்‌. 

ஷ்வாப்ரின்‌ முகம்‌ பிரேதத்தைப்‌ போல வெளுத்துப்‌ 
(ம! பயிற்று. 

“ஐயா! அவள்‌ கைதியல்ல...”” என்று தடுமாறிக்‌ 
(கொண்டே சொன்னார்‌. “அவளுக்கு உடல்‌ நல 
(ரில்லை... அவள்‌ தனியறையில்‌ இருக்கிறாள்‌” என்றார்‌. 

“ “என்னை அங்கே கூட்டிக்‌ கொண்டுபோ ” 
என்று பாசாங்குக்காரன்‌ சொல்லிவிட்டு எழுந்து 
நின்றான்‌. புகச்சோவின்‌ விருப்பத்தை மறுக்க முடி 
யாமல்‌ ஷ்வாப்ரின்‌ அவனைத்‌ தனியறைக்கு அழைத்துக்‌ 
(கொண்டு போனார்‌. நான்‌ அவர்களைப்‌ பின்தொடர்ந்து 
(பன்றேன்‌. 

ஷ்வாப்ரின்‌ படிகளில்‌ தயங்கி நின்றார்‌. 

“ஐயா! எனக்கு எந்தக்‌ கட்டளையிடுவதற்கும்‌ உங்‌ 
களுக்கு உரிமையுண்டு. ஆனால்‌ என்‌ மனைவியின்‌ படுக்‌ 
வையறைக்குள்‌ ஒரு அந்நியன்‌ நுழைவதைக்‌ தாங்கள்‌ 
அனுமதிக்கக்‌ கூடாது” என்றார்‌. 

இகைக்‌ கேட்டவுடன்‌ என்‌ மனதில்‌ அதிகமான 
பயம்‌ ஏற்பட்டது. 

“என்ன- உனக்குக்‌ கல்யாணம்‌ நடந்து விட்‌ 
| ஷூ?” என்று அவரைக்‌ துண்டு துண்டாகக்‌ கிழித்து 
விபவெகுற்குத்‌ தயாராக இருப்பது போலக்‌ கேட்‌ 
(ன்‌. 

“உஸ்‌!” என்று புகச்சோவ்‌ என்னைத்‌ தடுத்தான்‌. 
இ; என்னுடைய விவகாரம்‌”? என்று என்னிடம்‌ 
க ரிவிட்டு ஷ்வாய்ரினிடம்‌ ““சாமர்த்தியமாக நடந்து 
மகொள்ள முயற்சிக்காதே. சமாதானங்கள்‌ எதுவும்‌ 


227 


எனக்குத்‌ தேவையில்லை. அவள்‌ உன்னுடைய மனை 
வியோ இல்லையோ, நான்‌ என்னோடு யாரையும்‌ 
கூட்டிக்‌ கொண்டு வருவேன்‌. கனவான்‌ அவர்களே! 
என்னைப்‌ பின்தொடருங்கள்‌” என்றான்‌. 

அந்தத்‌ தனியறையின்‌ கதவுக்கு வெளியே 
ஷ்வாப்ரின்‌ மறுபடியும்‌ ஒரு முறை நின்றார்‌. 

““யா! அவளுக்கு அதிகமான காய்ச்சல்‌ ஏற்பட்‌ 
டிருக்கிறது; மூன்று நாட்களாகப்‌ பிதற்றிக்‌ . கொண்‌ 
டிருக்கிறாள்‌ என்று எச்சரிக்கிறேன்‌” என்றார்‌. 

““கதவைத்‌ திற!” என்று புகச்சோவ்‌ சொன்னான்‌. 

ஷ்வாப்ரின்‌ தன்னுடைய பையைத்‌ துழாவிப்‌ 
பார்த்து விட்டு, சாவியைக்‌ கொண்டுவர மறந்து 
விட்டேன்‌ என்றார்‌. புகச்சோவ்‌ அந்தக்‌ கதவை ஓங்கி 
மிதித்ததும்‌ பூட்டு உடைந்து கதவு திறந்தது. நாங்‌ 
கள்‌ உள்ளே நுழைந்தோம்‌. 

அங்கே நான்‌ கண்ட காட்சி என்னைத்‌ திடுக்டெ 
வைத்தது. மார்யா இவானவனா விவசாயப்‌ பெண்ணின்‌ 
கிழிந்து போன உடையை அணிந்து கொண்டு 
தரையில்‌ உட்கார்ந்திருந்தாள்‌. அவள்‌ மெலிந்து, 
வெளிறிப்‌ போய்‌, கலைந்த கலைமுடியோடு காட்சி 
யளித்தாள்‌. அவளுக்குப்‌ பக்கத்தில்‌ ஒரு கூஜாவில்‌ 
தண்ணீரும்‌ அதன்‌ மேல்‌ ஒரு ரொட்டித்துண்டும்‌ 
காணப்பட்டன. என்னைக்‌ கண்டதும்‌ அவள்‌ திடுக்‌ 
கட்டுக்‌ கதறியமுதாள்‌. அந்த நேரத்தில்‌ எனக்கு 
ஏற்பட்ட திகைப்பில்‌ எனக்கு என்ன நடந்ததென்று 
கூடத்‌ தெரியாது. 

புகச்சோவ்‌ ஷ்வாப்ரினைப்‌ பார்த்து ““இது நல்ல 
மருத்துவ விடுதியோ?”' என்று குத்தலாகக்‌ கேட்‌ 
டான்‌. .பிறகு மார்யா இவானவ்னாவின்‌ அருகே 
சென்று ““ஏனம்மா! உன்‌ கணவர்‌ எதற்காக உன்னை 


228 


ண்டித்திருக்கறொர்‌? நீ அவருக்குச்‌ செய்த தமை 
மன்ன?” என்று கேட்டான்‌. 

*“கணவனா? அவன்‌ என்னுடைய கணவனல்ல. 
நான்‌ ஒருக்காலும்‌ அவனை மணந்து கொள்ள மாட்‌ 
(ம ன்‌! அதற்கு முன்பே நான்‌ செத்து விடுவதென்று 
படிவு செய்திருக்கிறேன்‌. என்னை யாராவது காப்‌ 
பாற்றாவிட்டால்‌ செத்துப்‌ போவதைக்‌ தவிர எனக்கு 
வறு வழியில்லை'' என்று அவள்‌ பதிலளித்தாள்‌. 

புகச்சோவ்‌ ஷ்வாப்ரினைக்‌ கடித்து விடுவது போலப்‌ 
। பபர்த்தான்‌. 

“என்னை ஏமாற்ற நினைக்குமளவுக்கு உனக்குத்‌ 
துணிச்சல்‌ ஏற்பட்டிருக்கிறது! போக்கிரியே! உனக்கு 
என்ன தண்டனை கொடுக்கப்‌ போகிறேன்‌, தெரி 
பா?” என்றான்‌. 

ஷ்வாப்ரின்‌ புகச்சோவ்‌ காலடியில்‌ விழுந்தார்‌... 
அந்த நேரத்தில்‌ ஷ்வாப்ரின்‌ மீது எனக்கு ஏற்பட்‌ 
ருந்த வெறுப்பும்‌ கோபமும்‌ அவர்‌ மீது அரு 
வருப்பாக மாறியது. ஒரு கனவான்‌ கஸாக்‌ ஓடு 
கலியின்‌ காலில்‌ பரிதாபமாக விழுந்து கிடப்பதைப்‌ 
பர்த்து வெறுப்படைந்தேன்‌. புகச்சோவ்‌ மனம்‌ 
(ரளெகியிருக்க வேண்டும்‌. 

“இந்தத்‌ தடவை உன்னை மன்னிக்கிறேன்‌” * 
என்று ஷ்வாப்ரினிடம்‌ கூறினான்‌. ““ஆனால்‌ இன்னொரு 
ுடவை இப்படி எதுவும்‌ நடந்தால்‌ . உனக்கு இரண்டு 
(0 கு தண்டனை கொடுப்பேன்‌'' என்றான்‌. பிறகு 
பார்யா... இவானவ்னாவைப்‌ பார்த்து அன்போடு 
பினை. “இளம்‌ பெண்ணே! நீ எழுந்து வா, 
ஈன்‌. உன்னுடைய சக்கரவர்த்தி. உனக்கு விடுதலை 
யார்‌ டுக்கிறேன்‌”்‌ ்‌ என்றான்‌. 

(யார்யா இவானவ்னா அவனை உற்றுப்‌ பார்த்தாள்‌. 


229 


குனக்கு முன்னால்‌ நிற்பவன்‌ தன்‌ பெற்றோர்களைக்‌ 
கொன்றவன்‌ என்பதை அவள்‌ ஊகஃகித்திருக்க வேண்‌ 
டும்‌. திடீரென்று முகத்தைக்‌ கைகளால்‌ மூடிக்‌ 
கொண்டு மயங்கி விழுந்தாள்‌. நான்‌ அவை நோக்கிப்‌ 
பாய்ந்தேன்‌. அனால்‌ அதே சமயத்தில்‌ என்னுடைய 
பழைய சிநேகிதியான பலாஷ்கா சிறிதும்‌ பயமில்‌ 
லாமல்‌ அறைக்குள்‌ ஓடி வந்து தன்னுடைய ௭ஜ 
மானிக்குச்‌ சிகிச்சை செய்ய ஆரம்பித்தாள்‌. புகச்‌ 
சோவ்‌ வெளியே சென்றதும்‌ ஷ்வாப்ரினும்‌ நானும்‌ 
பின்தொடர்ந்தோம்‌. 

““கனவான்‌ அவர்களே! ஆபத்தில்‌ சிக்கியிருந்த 
இளம்‌ பெண்ணைக்‌ காப்பாற்றி விட்டோம்‌! இனி 
என்ன செய்ய வேண்டும்‌? பாதிரியாரை வரச்‌ சொல்‌ 
லட்டுமா? தன்மைத்துனியின்‌ திருமணத்தை அவரே 
நடத்தி வைக்கட்டும்‌. இந்தத்‌ திருமணத்துக்கு ஆதர 
வாளராக நான்‌ இருக்கிறேன்‌. மணமகனின்‌ முக்கிய 
மான நண்டனாக ஷ்வாப்ரின்‌ இருக்கட்டும்‌!” என்று 
புகச்சோவ்‌ சிரித்துக்‌ கொண்டு சொன்னான்‌. 

நான்‌ இது வரை எதை நினைத்து பயந்து கொண்‌ 
டிருந்தேனோ, அது அந்த நேரத்தில்‌ நடந்தது. புகச்‌ 
சோவ்‌ சொன்ன யோசனையைக்‌ கேட்டதும்‌ ஷ்வாப்‌ 
ரினுக்கு அடக்க முடியாத கோபம்‌ ஏற்பட்டிருக்க 
வேண்டும்‌. 

“ஐயா!” என்று வெறிபிடித்தவனைப்‌ போலக்‌ 
கத்தினார்‌. ““நான்‌ தங்களிடம்‌ பொய்‌ சொன்னது 
தவறுதான்‌. ஆனால்‌ இவரும்‌ உங்களை ஏமாற்றியிருக்‌ 
கிறார்‌. அந்தப்‌ பெண்‌ பாதிரியாரின்‌ மைத்துனியல்ல. 
கோட்டையைப்‌ பிடித்தவுடன்‌ தூக்கிலே போட்ட 
காப்டன்‌ இவான்‌ மிரோனவின்‌ மகளே அவள்‌” 
என்றார்‌. 


230 


புகச்சோவ்‌ தன்னுடைய நெருப்புத்‌ துண்டங்களைப்‌ 
மபான்ற கண்களை என்னை நோக்கித்‌ திருப்பினான்‌. 

““என்ன இது?” என்று ஆச்சரியத்தோடு கேட்‌ 
டான்‌. த 

““ஷ்வாப்ரின்‌ சொன்னது உண்மை”? என்று நான்‌ 
உறுதியாகச்‌ சொன்னேன்‌. 

“அதை ஏன்‌ என்னிடம்‌ முன்பே தெரிவிக்க 
வில்லை?” * என்று புகச்சோவ்‌ கேட்ட பொழுது அவன்‌ 
முகம்‌ இருண்டிருந்தது. 

“நீயே நினைத்துப்‌ பார்‌'”' என்று நான்‌ சொன்‌ 
மனன்‌. “உன்னுடைய ஆட்களுக்கு முன்பாக மிரோ 
னவின்‌ மகள்‌ உயிரோடிருப்பதைச்‌ சொல்லியிருந்தால்‌, 
அவர்கள்‌ அங்கேயே அவளைக்‌ கொன்றிருப்பார்கள்‌. 
யாரும்‌ அவளைக்‌ காப்பாற்றியிருக்க முடியாது!” என்‌ 
(றன்‌. 

“அது உண்மைதான்‌”' என்று புகச்சோவ்‌ சிரித்துக்‌ 
(கொண்டே சொன்னான்‌. ““என்னுடைய குடிகாரக்‌ 
ரம்பல்‌ அந்தப்‌ பெண்ணைச்‌ சும்மா விட்டிருக்க மாட்‌ 
டார்கள்‌. பாவம்‌ அந்தப்‌ பெண்‌! பாதிரியார்‌ மனைவி 
அவளை மறைத்து வைத்துக்‌ காப்பாற்றியது சரிதான்‌”? 
வன்றான்‌. 

புகச்சோவ்‌ சுமுகமாக நடந்து கொள்வதைப்‌ 
பார்த்ததும்‌ எனக்குத்‌ திருப்தி ஏற்பட்டது. ““நான்‌ 
(சொல்வதைக்‌ கேள்‌. உன்னை எப்படிக்‌ கூப்பிடுவ 
கன்று எனக்குத்‌ தெரியவில்லை. அதைத்‌ தெரிந்து 
கொள்ள நான்‌ விரும்பவில்லை... ஆனால்‌ கடவுள்‌ 
ஈாட்சியாகச்‌ சொல்கிறேன்‌: நீ எனக்குச்‌ செய்திருக்‌ 
ரம்‌. உதவிக்கு என்‌ உயிரைக்‌ கொடுப்பதற்கும்‌ தயா 
ராக இருக்கிறேன்‌. ஆனால்‌ ஒரு கிறிஸ்தவன்‌ என்ற 
புறையில்‌ என்னுடைய மனச்‌ சாட்சிக்கும்‌ கெளரவத்‌ 


231 


துக்கும்‌ விரோதமான ஒன்றைச்‌ செய்யுமாறு என்னை 
வற்புறுத்தாதே. உன்னை என்னுடைய பாதுகாவல 
ராகக்‌ கருதுகிறேன்‌. நீ ஆரம்பித்த காரியத்தை 
முடித்து வைக்க வேண்டும்‌- நானும்‌ இந்த இளம்‌ 
பெண்ணும்‌ கடவுள்‌ காட்டும்‌ பாதையில்‌ போவதற்கு 
அனுமதி கொடு. நீ எங்கேயிருந்தாலும்‌, உனக்கு 
எத்தகைய முடிவு ஏற்பட்டாலும்‌, நாங்களிருவரும்‌ 
எங்கள்‌ வாழ்க்கையில்‌ ஒவ்வொரு நாளும்‌ உன்னு 
டைய பாவங்களை மன்னிக்குமாறு பிரார்த்தனை செய்‌ 
வோம்‌...” என்றேன்‌. 

புகச்சோவின்‌ கல்‌ மனது இளகி விட்டது போலத்‌ 
தோன்றியது. 

“நீர்‌ கேட்டதைத்‌ தருகிறேன்‌!?' என்றான்‌. 


6 6 


நான்‌ 
தூக்கு மேடை என்றால்‌ தூக்கு மேடையே; நான்‌ 
மன்னிப்பு என்றால்‌ முழு மன்னிப்பே. என்னுடைய 
பழக்கம்‌ அது! உங்களுடைய அழகான காதலியைக்‌ 
கூட்டிக்‌ கொண்டு உங்களுக்குப்‌ பிரியமான எந்த 
இடத்துக்கும்‌ நீங்கள்‌ போகலாம்‌. கடவுள்‌ உங்களை 
நேசித்து வழி காட்டுவார்‌!” என்றான்‌. 

இப்படிச்‌ சொல்லி முடித்ததும்‌ ஷ்வாப்ரினைப்‌ 
பார்த்துத்‌ தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட 
எல்லாக்‌ கோட்டைகள்‌ நகரங்களுக்குள்ளேயும்‌ நுழை 
வதற்குரிய அனுமதிச்‌ சீட்டை எனக்குக்‌ கொடுக்கு 
மாறு உத்தரவிட்டான்‌. ஷ்வாப்ரின்‌ திகைத்துப்‌ 
போய்‌ கற்சிலையாக மாறி விட்டது போல நின்று 
கொண்டிருந்தார்‌. புகச்சோவ்‌, ஷ்வாப்ரினைக்‌ கூட்டிக்‌ 
கொண்டு கோட்டையைச்‌ சுற்றிப்பார்ப்பதற்குப்‌ புறப்‌ 
பட்டான்‌. நான்‌ பிரயாணத்துக்குத்‌ தேவையான 
ஏற்பாடுகளைச்‌ செய்வதற்காக அங்கேயே நின்றுவிட்‌ 
டேன்‌. 


232 


நான்‌ குனியறையை நோக்கி ஓடினேன்‌. கதவு 
உள்ளே தாளிடப்பட்டிருந்தது. நான்‌ கதவில்‌ ஓங்கித்‌ 
கட்டினேன்‌. “யார்‌ அது?” என்று பலாஷ்கா கேட்‌ 
(பாள்‌. நான்‌ வந்திருக்கிறேன்‌ என்று சொன்னேன்‌. 
யார்யா இவானவ்னாவின்‌ இனிமையான குரல்‌ கதவு 
வழியாகக்‌ கேட்டது. ““பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌! 
ஒரு நிமிடம்‌ பொறுங்கள்‌. நான்‌ உடைமாற்றிக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌. நீங்கள்‌ பாதிரியார்‌ வீட்டுக்குப்‌ 
போங்கள்‌. நான்‌ ஒரு நிமிடத்தில்‌ வந்து விடுகிறேன்‌” ' 
என்றாள்‌ ட்‌ 

நான்‌ கெராசிம்‌ பாதிரியார்‌ வீட்டுக்குப்‌ போனேன்‌. 
அவரும்‌ அவர்‌ மனைவியும்‌ வெளியே ஓடி வந்து 
என்னெ வரவேற்றார்கள்‌. நான்‌ கோட்டைக்கு வந்‌ 
இருப்பதை ஸவேலிச்‌ அவர்களிடம்‌ முன்பே தெரிவித்‌ 
இருக்க வேண்டும்‌. ““பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌! 
வணக்கம்‌”? என்று பாதிரியார்‌ மனைவி என்னை வர 
மவற்றாள்‌. “ “கடவுள்‌ கருணையால்‌ நாம்‌ மறுபடியும்‌ 
ஈந்தித்துக்‌ கொள்ள முடிந்தது. எப்படி இருக்கிறீர்‌ 
ள்‌? உங்களைப்‌ பற்றி நாங்கள்‌ தினமும்‌ பேசிக்‌ 
மிகாண்டிருப்போம்‌. மார்யா இவானவ்னா! பாவம்‌! 
நீங்கள்‌ இல்லாமல்‌ மிகவும்‌ கஷ்டப்பட்டாள்‌, அது 
ஈரி. புகச்சோவோடு நன்றாகப்‌ பழகுகிறீர்களே. அது 
யபப்படி முடிந்தது? உங்களை ஏன்‌ அவன்‌ தூக்கில்‌ 
(பாடவில்லை? ஆனால்‌ அந்தப்‌ போக்கிரிக்கு அதற்‌ 
பகவாவது நாம்‌ நன்றி செலுத்த வேண்டும்‌.” 
்‌'இழவி! போதும்‌, நிறுத்து'' என்று அவளுடைய 
மார்சல்‌ கெராசிம்‌ பாதிரியார்‌ குறுக்கிட்டார்‌. 
“உனக்குத்‌ தெரிந்த எல்லாவற்றையும்‌ சொல்ல 
பவண்டியதில்லை. வம்புப்‌ பேச்சினால்‌ எந்த நன்மையும்‌ 
வாது. பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌! தயவு செய்து, 


233 


உள்ளே வாருங்கள்‌, நாம்‌ சந்தித்து எவ்வளவு கால 
மாகி விட்டது'' என்று கூறினார்‌. 

பாதிரியார்‌ மனைவி ஓயாமல்‌ பேசிக்‌ கொண்டே 
தங்களிடமிருந்த உணவை எனக்கு முன்பு வைத்தாள்‌. 
மார்யா இவானவ்னாவைக்‌ தன்னிடம்‌ ஒப்படைக்கு 
மாறு ஷ்வாப்ரின்‌ தங்கை பலவந்தப்படுத்திய விவ 
ரங்களை என்னிடம்‌ கூறினாள்‌. தங்களைப்‌ பிரியும்‌ 
பொழுது மார்யா இவானவ்னா எப்படி அழுதாள்‌ 
என்றும்‌ ஆனால்‌ பலாஷ்கா மூலமாகத்‌ தங்களுக்கு 
அவ்வப்பொழுது தகவல்கள்‌ அனுப்பியதையும்‌ சொன்‌ 
னாள்‌. (அந்த பலாஷ்கா இருக்கிறாளே, அவள்‌ ரொம்ப 
கெட்டிக்காரி. அந்த சார்ஜென்டை அப்படியே 
வளைத்துப்‌ போட்டுவிட்டாள்‌.) அவள்‌ ஆலோசனை 
யினால்தான்‌ மார்யா இவானவனா எனக்குக்‌ கடிதம்‌ 
எழுதியதாகவும்‌, இப்படி இன்னும்‌ பல செய்தி 
களையும்‌ சொன்னாள்‌. நான்‌ என்னுடைய அனுபவங்‌ 
களை அவர்களிடம்‌ சுருக்கமாகத்‌ தெரிவித்தேன்‌. 
பாதிரியாரும்‌ அவர்‌ மனைவியும்‌ எப்படி தந்திரமாகத்‌ 
தன்னை ஏமாற்றி விட்டார்கள்‌ என்று புகச்சோவ்‌ 
தெரிந்து கொண்டான்‌ என்று சொன்ன பொழுது 
அவர்களிருவரும்‌ சிலுவைக்‌ குறியிட்டுக்‌ கொண்டார்‌ 
கள்‌. ““கடவுளே! எங்களைக்‌ காத்தருளுங்கள்‌”” என்‌ 
ருள்‌ அக்குலீனா பம்பீலவ்னா. “புயல்‌ மேகத்தைக்‌ 
கடவுள்‌ விரட்டி விடுவார்‌. அலெக்சேய்‌ இவானவிச்‌ 
எவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொண்டான்‌?” 
என்று பாதிரியார்‌ மனைவி சொல்லிக்‌ கொண்டிருந்த 
பொழுது கதவு திறந்தது. மார்யா இவானவ்னா 
தன்னுடைய வெளுத்த முகத்தில்‌ புன்சிரிப்போடு 
உள்ளே நுழைந்தாள்‌. அவள்‌ முன்பு உடுத்தியிருந்த 
விவசாயப்‌ பெண்ணின்‌ உடையை மாற்றிக்‌ கொண்டு 


224 


வழக்கமான உடையணிந்து வந்தாள்‌. அவளுடைய 
எளிமையே தனி அழகோடு சோபித்தது. 

நான்‌ அவள்‌ கையைப்‌ பிடித்தேன்‌. வெகு நேரம்‌ 
வரை என்னால்‌ ஒரு வார்த்தை கூடப்‌ பேச முடிய 
வில்லை. எங்கள்‌ இருவருடைய இதயங்களிலும்‌ ஏராள 
மான சிந்தனைகள்‌. எனவே அங்கே பேச்சுக்கு இட 
மில்லை. பாதிரியாரும்‌ அவர்‌ மனைவியும்‌ தங்களுக்கு 
அங்கே இடமில்லை என்பதைப்‌ புரிந்து கொண்டு 
எங்களைத்‌ தனியே விட்டுப்‌ போய்‌ விட்டார்கள்‌. 
நாங்கள்‌ தனியே இருந்தோம்‌; எல்லாத்‌ துன்பங்‌ 
களையும்‌ மறந்து விட்டோம்‌. அசை தீரும்‌ வரை 
பேசினோம்‌. கோட்டை கைப்பற்றப்பட்ட திலிருந்து 
தனக்கேற்பட்ட சோதனைகளை, ஷ்வாப்ரின்‌ அவளுக்குக்‌ 
கொடுத்த கஷ்டங்களை மார்யா இவானவ்னா ஒன்‌ 
றையும்‌ விடாமல்‌ என்னிடம்‌ சொன்னாள்‌. கடந்த காலத்‌ 
இல்‌ எவ்வளவு ஆனந்தமாக இருந்தோம்‌ என்று பேசி 
னோம்‌... இருவரும்‌ சேர்ந்து கண்ணீர்‌ வடித்தோம்‌... 
கடைசியில்‌ என்னுடைய திட்டங்களைச்‌ சொன்னேன்‌. 
அவளைப்‌ புகச்சோவின்‌ கோட்டையில்‌ ஷ்வாப்ரி 
னுடைய அதிகாரத்தின்‌ கீழ்‌ விட்டுப்‌ போவது என்ற 
பேச்சுக்கே இடமில்லை. ஆனால்‌ முற்றுகையில்‌ சிக்கி 
யிருக்கும்‌ ஓரேன்பார்க்‌ கோட்டைக்குப்‌ போக முடி 
யாது. இந்த உலகத்தில்‌ அவளுக்கு ஒரு உறவினர்‌ 
கூடக்‌ கிடையாது. எனவே என்னுடைய பெற்றோர்‌ 
களிடம்‌ அவளை அனுப்பி வைப்பதென்ற ' முடிவைச்‌ 
(சொன்னேன்‌. என்‌ தகப்பனாருக்கு அவளைப்‌ பிடிக்க 
வில்லை என்பது அவளுக்கு முன்பே தெரியும்‌. எனவே 
அவள்‌ முதலில்‌ பயந்து போய்த்‌ தயங்கினாள்‌. நான்‌ 
அவளுடைய அச்சத்தை சிறிது சிறிதாகப்‌ போக்கி 
னன்‌. நாட்டுக்காக உயிர்‌ நீத்த ஒரு கெளரவமான 


235 


அதிகாரியின்‌ மகளுக்கு அடைக்கலம்‌ தருவதைக்‌ தன்‌ 
னுடைய கடமையாகவும்‌ தனக்குப்‌ பெருமையளிப்‌ 
பதாகவும்‌ என்னுடைய தகப்பனார்‌ கருதுவார்‌ என்று 
உறுதியளித்தேன்‌. ““மார்யா இவானவ்னா! என்‌ 
அன்பே! என்னுடைய மனைவியாக உன்னைக்‌ கருது 
கிறேன்‌. எத்தனையோ சோதனைகளுக்குப்‌ பிறகு நாம்‌ 
ஒன்றுசேர்ந்திருக்கிறோம்‌. இனி உலகத்தில்‌ எந்தச்‌ 
சக்தியும்‌ நம்மைப்‌ பிரிக்க முடியாது” என்று கடை 
சியில்‌ சொன்னேன்‌. மார்யா இவானவ்னா நான்‌ 
சொன்னதைப்‌ போலியான மறுப்புக்களோ நாணமோ 
இல்லாமல்‌ மிகவும்‌ அமைதியாகக்‌ கேட்டாள்‌. அவளு 
.டைய வாழ்க்கையும்‌ எதிர்காலமும்‌ என்னோடு பிணைக்‌ 
கப்பட்டு விட்டதாக அவள்‌ கருதினாள்‌. ஆனால்‌ என்‌ 
பெற்றோர்கள்‌ அனுமதி கொடுத்தால்தான்‌ என்னைத்‌ 
திருமணம்‌ செய்து கொள்வேன்‌ என்று மீண்டும்‌ 
வலியுறுத்தினாள்‌. அவளோடு வாதாடி அந்த முடிவை 
மாற்றுவதற்கு நான்‌ முயற்சிக்கவில்லை. நாங்கள்‌ மனப்‌ 
பூர்வமான ஆசையோடு முத்தங்களிட்டோம்‌- இவ்‌ 
விதத்தில்‌ ஒரு வகையான முடிவுக்கு வந்தோம்‌. 
ஒரு மணி நேரத்தில்‌ ஒரு வேலைக்காரன்‌ அனுமதிச்‌ 
சீட்டை என்னிடம்‌ கொண்டுவந்து கொடுத்தான்‌. 
அந்தச்‌ சீட்டில்‌ புகச்சோவ்‌ கிறுக்யெது போலக்‌ 
கையொப்பமிட்டிருந்தான்‌. புகச்சோவ்‌ என்னைப்‌ 
பார்க்க விரும்புவதாகவும்‌ தெரிவித்திருந்தான்‌. நான்‌ 
போன பொழுது புகச்சோவ்‌ அடுத்த ஊருக்குப்‌ 
போவதற்குத்‌ தயாராக நின்று கொண்டிருந்தான்‌. 
இந்த வெறியனிடமிருந்து, பயங்காரமான பேயிட 
மிருந்து, என்னைத்‌ தவிர மற்றவர்கள்‌ அனைவரிடமும்‌ 
குரூரமாக நடத்து கொண்ட அரக்கனிடமிருந்து 
விடை பெற்றுப்‌ பிரிந்த பொழுது என்‌ மனதிலேற்‌ 


236 


பட்ட உணர்ச்சிகளை என்னால்‌ வர்ணிப்பது கடினம்‌. 
ஏன்‌? உண்மையைச்‌ சொல்லிவிடுகிறேனே. அந்த 
நேரத்தில்‌ எனக்கு அவனிடம்‌ மிகவும்‌ ஆழமான 
அனுதாபம்‌ ஏற்பட்டது. அவன்‌ தலைமையில்‌ திரண்‌ 
[டிருக்கும்‌ கயவர்களிடமிருந்து அவனைப்‌ பிரித்து, அவ 
னுக்காகக்‌ காத்துக்‌ கொண்டிருக்கும்‌ தூக்குக்‌ 
கம்பங்களிலிருந்து அவனைக்‌ காப்பாற்ற வேண்டு 
மென்று தீவிரமாக விரும்பினேன்‌. அங்கே ஷ்வாப்‌ 
ரினும்‌ வேறு பல நபர்களும்‌ கூட்டமாக நின்ற 
தால்‌ என்‌ மனதிலேற்பட்ட எல்லாக்‌ கருத்துக்களையும்‌ 
சொல்ல முடியவில்லை. 

நாங்கள்‌ நண்பர்களாகப்‌ பிரிந்தோம்‌. அந்தக்‌ கூட்‌ 
! த்தில்‌ அக்குலீன பம்பீலவ்னா நின்று கொண் 
டிருப்பதைப்‌ பார்த்த புகச்சோவ்‌ அவளை நோக்கித்‌ 
கன்னுடைய விரலை நீட்டி விஷமமாகக்‌ கண்ணைச்‌ 
சிமிட்டினான்‌. பிறகு வண்டியில்‌ உட்கார்ந்து கொண்டு 
மாரர்தாவுக்கு வண்டியை ஓட்டுமாறு வண்டிக்கார 
வுக்கு உத்தரவிட்டான்‌. குதிரைகள்‌ ஓட ஆரம்‌ 
(ரிக்த பொழுது அவன்‌ மறுபடியும்‌ வண்டியிலிருந்து 
கலையை நீட்டிக்‌ கொண்டு என்னைப்‌ பார்த்து உரத்த 
ரூரலில்‌ பேசினான்‌. ““கனவான்‌ அவர்களே! போய்‌ 
வருகிறேன்‌. என்றைக்காவது ஒரு நாள்‌ சந்திப்‌ 
(பராம்‌ என்றான்‌. ஆம்‌. நாங்கள்‌ அதற்குப்‌ பிறகு ஒரு 
நடவை சந்தித்துக்‌ கொண்டோம்‌. ஆனால்‌ அந்தச்‌ 
பூர்நிலமைகள்‌ முற்றிலும்‌ மாறிப்‌ போயிருந்தன... 

புகச்சோவ்‌ போய்‌ விட்டான்‌. அவனுடைய 
ன்று குதிரைகள்‌ பூட்டிய வண்டி போய்க்‌ கொண்‌ 
புரந்த வெண்மையான ஸ்டெப்பி நிலத்தை நான்‌ 
(வெகு நேரம்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தேன்‌. கூட்டம்‌ 
கலைந்து விட்டது. ஷ்வாப்ரினும்‌ எங்கோ மறைந்து 


227 


விட்டார்‌. நான்‌ மறுபடியும்‌ பாதிரியார்‌ வீட்டுக்குப்‌ 
போனேன்‌. நாங்கள்‌ புறப்படுவதற்குத்‌ தேவையான 
எல்லா ஏற்பாடுகளும்‌ முடிந்திருந்தன. மேலும்‌ தாமத 
மில்லாமல்‌ புறப்பட வேண்டுமென நானும்‌ விரும்‌ 
பினேன்‌. காலஞ்சென்ற தளகர்த்தருக்குச்‌ சொந்த 
மான பழைய. வண்டியில்‌ எங்களுடைய பொருள்‌ 
களைக்‌ குவித்துப்‌ போட்டிருந்தோம்‌. வண்டிக்காரன்‌ 
ஒரு நொடியில்‌ குதிரைகளை வண்டியில்‌ பூட்டினான்‌. 
மார்யா இவானவ்னாவின்‌ பெற்றோர்களின்‌ உடல்கள்‌ 
மாதாகோவிலுக்குப்‌ பின்னால்‌ புதைக்கப்பட்டிருந்தன. 
அங்கே போய்‌ விடை பெற்றுக்‌ கொண்டு வரு 
வதாக அவள்‌ சொன்ன பொழுது நானும்‌ கூட வரு 
வதாகச்‌ சொன்னேன்‌; ஆனால்‌ அவள்‌ கனியே போய்‌ வர 
விரும்புவதாகச்‌ சொல்லி விட்டாள்‌. சில நிமிடங்‌ 
களுக்குப்‌ பிறகு மெளனமாகக்‌ கண்ணீர்‌ வடித்த 
படியே அவள்‌ திரும்பி வந்தாள்‌. வண்டி புறப்படு 
வதற்குத்‌ தயாராக நின்றது. கெராசிம்‌ பாதிரியாரும்‌ 
அவருடைய மனைவியும்‌ வெளியே வந்து நின்றார்கள்‌. 
நான்‌, மார்யா இவானவ்னா, பலாஷ்கா ஆகிய 
மூவரும்‌ வண்டிக்குள்‌ உட்கார்ந்து கொண்டோம்‌. 
ஸவேலிச்‌ முன்‌ பக்கத்தில்‌ ஏறி உட்கார்ந்தான்‌. 
““மார்யா இவானவ்னா/ என்‌ அன்பே! போய்வா! 
பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌! ஒளி வீசும்‌ வல்லுறே! 
போய்வாருங்கள்‌'' என்று பாதிரியாரின்‌ அன்பான 
மனைவி விடை கொடுத்தாள்‌. “உங்கள்‌ பிரயாணம்‌ 
சுகமாக இருக்கட்டும்‌! கடவுள்‌ உங்களிருவருக்கும்‌ 
மகிழ்ச்சியைத்‌ தரட்டும்‌!” நாங்கள்‌ புறப்பட்டோம்‌. 
கதளகர்த்தருடைய வீட்டில்‌ சன்னலுக்கருகே ஷ்வாப்‌ 
ரின்‌ நின்று கொண்டிருப்பதைப்‌ பார்த்தோம்‌. அவர்‌ 
முகத்தில்‌ சிடுசிடுப்பும்‌ மூர்க்கத்தனமும்‌ தெரிந்தது. 


238 


கோல்வியடைந்த எதிரி ஒருவருக்கு மன வேதனை 
யையும்‌ ஏற்படுத்துவது சரியல்ல என்ற எண்ணத்தில்‌ 
நான்‌ முகத்தை வேறு பக்கத்தில்‌ திருப்பிக்‌ கொண்‌ 
டேன்‌. கடைசியில்‌ கோட்டைக்‌ கதவு வழியாக 
பெலகோர்ஸ்க்‌ கோட்டையை விட்டு நிரந்தரமாகப்‌ 


பிரிந்து சென்றோம்‌. 


அத்தியாயம்‌ பதின்மூன்று 
கைது 


ஐயா! என்னைக்‌ கோபிக்காதீர்கள்‌. 

நான்‌ கடமையை முடிக்க வேண்டும்‌. 

உங்களைச்‌ சிறைக்கு அனுப்ப வேண்டும்‌. 

-சரி. நான்‌ தயார்‌. ஆனால்‌ 

நடந்த சம்பவங்களை எனக்குரிய 

வழியில்‌ எடுத்துச்‌ சொல்ல 

அனுமதி முதலில்‌ வேண்டும்‌. 
கனிபாழ்ளின்‌ " 


என்னுடைய இனிய காதலியோடு எதிர்பாராத 
விதமாக இணைக்கப்பட்டது என்னுடைய அதிருஷ்‌ 
டமே. என்னால்‌ அதை நம்ப முடியவில்லை. ஏனென்றால்‌ 
அன்று காலை நேரத்தில்‌ கூட அவளுக்கு என்ன ஏற்‌ 
பட்டதோ நான்‌ கவலையும்‌ வேதனையும்‌ அனுபவித்துக்‌ 
கொண்டிருந்தேன்‌. நடந்தவையெல்லாம்‌ வெறும்‌ 
கனவு தானோ என்று கூட எனக்குச்‌ சந்தேகம்‌ 
ஏற்பட்டது. மார்யா இவானவனா தன்னுடைய மனதி 
லேற்பட்ட சிந்தனைகளை இன்னும்‌ ஓழுங்கு படுத்த 
முடியாமலிருப்பதைப்‌ போல வாடிய தோற்றத்தோடு 


" இந்தக்‌ கவிதையை கினியாழ்னின்‌ எழுதியதாகக்‌ குறிப்பிட்‌ 
டிருந்தாலும்‌ இதை எழுதியவர்‌ பூஷ்கினே.-- பர்‌. 


240 


என்‌ முகத்தையும்‌ பாதையையும்‌ மாறிமாறிப்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌. நாங்கள்‌ மெளனமாக 
உட்கார்ந்திருந்தோம்‌. எங்களுடைய இதயங்கள்‌ 
களைத்துச்‌ சோர்ந்து போயிருந்தன. காலம்‌ வேகமாகக்‌ 
கழிந்து கொண்டிருந்ததை நாங்கள்‌ கவனிக்கவில்லை. 
இரண்டு மணி நேரத்தில்‌ புகச்சோவின்‌ அதிகாரத்‌ 
துக்கு உட்பட்ட அடுத்த கோட்டைக்குப்‌ போய்ச்‌ 
சார்ந்தோம்‌. அங்கே குதிரைகளை மாற்றிக்‌ கொண் 
(டாம்‌. புதுக்‌ குதிரைகள்‌ உடனே கிடைத்ததையும்‌, 
அந்தக்‌ கோட்டையின்‌ தளகர்த்தராகப்‌ புகச்சோ 
வினால்‌ நியமிக்கப்பட்ட தாடியுள்ள கஸாக்‌ வீரன்‌ 
ங்களுக்கு அவசரமாகச்‌ செய்த பணி விடை 
களையும்‌ பார்த்த பொழுது, புகச்சோவுக்கு மிகவும்‌ 
(0வண்டியவார்களாக எங்களைக்‌ கருதினார்கள்‌ என்‌ 
பதைப்‌ புரிந்து கொண்டேன்‌. இது வம்புப்‌ பேச்சில்‌ 
ரணை எங்களுடைய வண்டிக்காரன்‌ செய்த உதவி 
மாகும்‌. 

நாங்கள்‌ தொடர்ந்து பிரயாணம்‌ செய்தோம்‌. 
இருட்டும்‌ நேரத்தில்‌ ஒரு சிற்றுரை அடைந்தோம்‌. 
ப பாசாங்குக்காரனின்‌ படையில்‌ சேருவதற்காக ஒரு 
பலமான படைப்பிரிவு அங்கே காத்துக்‌ கொண்டிருப்‌ 
பமாக தாடிக்கார கஸாக்‌ தளகர்த்தர்‌ எங்களிடம்‌ 
ிதரிவித்திருந்தார்‌. காவலர்கள்‌ எங்களை நிறுத்தி, 
்‌ 2 ரவது யார்‌?'' என்று வழக்கம்‌ போலக்‌ கேட்டார்‌ 
ள்‌... இந்தக்‌ கேள்விக்கு எங்கள்‌ வண்டிக்காரன்‌ 
ஸபர்‌ சக்கரவர்த்தியின்‌ நண்பரும்‌ அவருடைய சீமாட்‌ 
புயும்‌ போவதாக உரத்த குரலில்‌ பதிலளித்தான்‌. 
உட னே பயங்கரமான வசவுகளைச்‌ சொல்லிக்‌ கொண்டு 
வபாளமான ஹுஸார்கள்‌ எங்களைச்‌ சூழ்ந்து கொண் 
ட பார்கள்‌. மீசையுள்ள ஒரு சார்ஜென்ட்‌-மேஜர்‌ எங்‌ 


241 


| 173 


களைப்‌ பார்த்து ““சைத்தானுடைய நண்பனே! 
வெளியே வா! உனக்கும்‌ உன்னுடைய சீமாட்டிக்கும்‌ 
தயாராக வைத்திருக்கிறோம்‌!” என்று சத்தம்‌ 
போட்டுச்‌ சொன்னான்‌. 

நான்‌ வண்டியிலிருந்து கீமே இறங்கி அவர்‌ 
களுடைய மேலதிகாரியிடம்‌ என்னைக்‌ கூட்டிக்‌ 
கொண்டு போகுமாறு கேட்டுக்‌ கொண்டேன்‌. நான்‌ 
இராணுவ அதிகாரி என்பதைக்‌ கண்டதும்‌ படை 
வீரர்கள்‌ வசவுகளை நிறுத்திக்‌ கொண்டார்கள்‌. சார்‌ 
ஜென்ட்‌-மேஜர்‌ என்னை மேஜரிடம்‌ கூட்டிக்‌ கொண்டு 
சென்றான்‌. ஸவேலிச்‌ என்னை விட்டுச்‌ சிறிதும்‌ பிரி 
யாமல்‌ முணுமுணுத்துக்‌ கொண்டே இருந்தான்‌. 
““ஜார்‌ சக்கரவர்த்தியின்‌ நண்பராம்‌! நல்ல கூத்து! 
சட்டியிலிருந்து தப்பி நெருப்புக்குள்ளேயே விழுந்து 
விட்டோம்‌... கடவுளே! இதெல்லாம்‌ எப்படித்தான்‌ 
முடியப்‌ போகிறதோ!” என்றான்‌. வண்டி எங்‌ 
களுக்குப்‌ பின்னால்‌ மெதுவாக வந்து கொண்டிருந்தது. 

ஐந்து நிமிடங்கள்‌ நடந்த பிறகு பிரகாசமான 
விளக்குகள்‌ எரிந்து கொண்டிருந்த ஒரு வீட்டை 
அடைந்தோம்‌. சார்ஜென்ட்‌-மேஜர்‌ எனக்குப்‌ பாது 
காப்புக்கு ஆட்களை நியமித்துவிட்டுத்‌ தகவல்‌ தெரிவிப்‌ 
பதற்காக வீட்டுக்குள்‌ சென்றான்‌. உள்ளே போன 
ஒரு நிமிடத்துக்குள்‌ அவன்‌ திரும்பி வந்தான்‌. 
மேன்மை தங்கிய மேலதிகாரி அவர்களுக்கு என்னைச்‌ 
சந்திக்க நேரமில்லை என்றும்‌, என்னைச்‌ சிறையில்‌ 
குள்ளுமாறும்‌ என்‌ மனைவியை அவரிடம்‌ அனுப்பி 
வைக்குமாறும்‌ உத்தரவிட்டார்‌ என்று தெரிவித்தான்‌. 

“இதற்கு என்ன அர்த்தம்‌?” என்று நான்‌ 
ஆவேசமாகக்‌ கத்தினேன்‌. ““அந்த நபருக்குப்‌ பைத்‌ 
தியம்‌ பிடித்து விட்டதா?” என்று கேட்டேன்‌. 


242 


“கனவான்‌ அவர்களே! எனக்குத்‌ தெரியாது” 
என்று சார்ஜென்ட்‌-மேஜர்‌ பதில்‌ கூறினான்‌. *“மேன்மை 
கசங்கிய அதிகாரி அவர்கள்‌ கனவான்‌ அவர்களைச்‌ 
ஏிறையில்‌ தள்ளுமாறும்‌ சீமாட்டி அவர்களைத்‌ தம்மிடம்‌ 
அனுப்பி வைக்குமாறும்‌ உத்தரவு கொடுத்தார்‌. 
அதற்கு மேல்‌ எனக்கு ஒன்றும்‌ தெரியாது” என்றான்‌. 

நான்‌ அந்த வீட்டுக்குள்‌ நுழைந்தேன்‌. என்னைத்‌ 
அடுப்பதற்குக்‌ காவலர்கள்‌ யாரும்‌ முயற்சிக்கவில்லை. 
ந்து அல்லது ஆறு ஹுஸார்‌ அதிகாரிகள்‌ சீட்டாடிக்‌ 
(கொண்டிருந்த அறைக்குள்‌ வேகமாகச்‌ சென்றேன்‌. 
(மறஜார்‌ சீட்டுகளைக்‌ கலைத்துப்‌ போட்டுக்‌ கொண்டிருந்‌ 
ர்‌. அந்த மேஜர்‌ ஸிம்பீர்ஸ்க்‌ விடுதியில்‌ என்னிட 
ரிருந்து பணம்‌ பிடுங்கிய இவான்‌ இவானவிச்‌ ஸூரின்‌ 

என்பதைப்‌ பார்த்த பொழுது நான்‌ மிகவும்‌ ஆச்சரிய 
படை.ந்தேன்‌. 

“இவான்‌ இவானவிச்‌! நீதானா? இது உண்மையா? 
வன்றேன்‌. 

்‌'பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌! என்ன விஷய 
(யாக. இந்தப்‌ பக்கம்‌ வந்தாய்‌? எங்கேயிருந்து வரு 
பழம்‌? சகோதரனே, வாழ்த்துக்கள்‌! ஒரு கை உட்‌ 
காருகிராயா?'' என்று அவர்‌ கேட்டார்‌. 

“நன்றி. நான்‌ தங்குவதற்கு ஏற்பாடு செய்தால்‌ 
பிடவம்‌ உதவியாக இருக்கும்‌. ”” 

்‌ “தங்குவதற்குத்தானே? என்னோடு ' தங்கு. ”” 

“இல்லை. நான்‌ தனியாக வரவில்லை.” 

்‌ “உன்னுடைய நண்பரும்‌ என்னோடு தங்கலாமே.””்‌ 

"நான்‌ நண்பனோடு வரவில்லை. நான்‌ ஒரு... 
ழி சீமாட்டியோடு வந்திருக்கிறேன்‌. ”* 

'“ரிமாட்டியா? சகோதரனே! அவளை எங்கே 
பிபுத்தாய்‌??”' (இப்படிச்‌ சொன்ன பிறகு ஸூரின்‌ 


243 


|(” 


கஸான்‌ நகரம்‌. ௮. மர்தனவ்‌ வரைந்த தைல வண்ண ஓவியம்‌. 
1816. 


எல்‌. க்ருபென்னிகோவ்‌. புகச்சோவினால்‌ கைது செய்யப்பட்ட 

வியாபாரி. புகச்சோவின்‌ கலகத்தைப்‌ பற்றிய விவரங்களைப்‌ பூஷ்க 

னிடம்‌ கூறியவர்‌. ஆர்‌. ஸ்தூப்பின்‌ வரைந்த  நீர்வண்ண 
ஓவியம்‌. 1837. 


ஒரு தனியான அர்த்தத்தோடு சீட்டியடித்தவுடன்‌ 
அங்கே இருந்தவர்கள்‌ எல்லோரும்‌ சிரித்தனர்‌. நான்‌ 
மிகவும்‌ குழப்பமடைந்து நின்றேன்‌.) 

“சரி. அப்படியே இருக்கட்டும்‌” என்று ஸூரின்‌ 
தொடர்ந்தார்‌. ““உங்களிருவருக்கும்‌ தனியே ஒரு 
அறை கொடுக்குமாறு சொல்கிறேன்‌. எனக்கு வருத்த 
மாகத்தான்‌ இருக்கிறது... முன்பு ஓரு தடவை 
நாம்‌ ஆனந்தமாக இருந்தது போல இன்றைக்கும்‌ 
இருந்திருக்கலாம்‌... பையனே! புகச்சோவுக்குப்‌ பிடித்‌ 
தமான சீமாட்டியை இங்கே கூட்டிக்‌ கொண்டு வந்‌ 
தால்‌ என்ன? அல்லது அவள்‌ ஏதாவது தொந்தரவு 
கொடுக்கிருளா? பயப்பட வேண்டாம்‌ என்று அவ 
ளிடம்‌ சொல்‌. இந்தக்‌ கனவான்‌ மிக நல்ல கன 
வான்‌; அவளுக்கு எந்த சிரமமும்‌ கொடுக்க மாட்டார்‌ 
என்று அவளிடம்‌ சொல்‌. அவள்‌ ஏதாவது சேட்டை 
செய்தால்‌ ஓங்கி இரண்டு அடிகொடு'' என்றார்‌. 

“என்ன உளறுகிரய்‌??' என்று நான்‌ ஸமரினைக்‌ 
கேட்டேன்‌. ““புகச்சோவுக்குப்‌ பிடித்தமான சீமாட்‌ 
டியா? யார்‌ சொன்னார்கள்‌? அவள்‌ காலஞ்சென்ற 
காப்டன்‌ மிரோனவின்‌ மகள்‌. நான்‌ அவளைச்‌ சிறை 
யிலிருந்து விடுவித்துக்‌ கூட்டிக்‌ கொண்டு வந்திருக்‌ 
கிறேன்‌. என்னுடைய தகப்பனாரிடம்‌ கொண்டு போய்‌ 
அவளை விட்டுவிட நினைத்திருக்கிறேன்‌'' என்றேன்‌. 

“என்ன இது? உன்னைப்‌ பற்றித்தான்‌ என்னிடம்‌ 
சொன்னார்களா? போகட்டும்‌. நடந்ததை சரியாகச்‌ 
சொல்‌.” 

“சந்தர்ப்பம்‌ கிடைக்கும்‌ பொழுது அதை விரி 
வாகச்‌ சொல்கிறேன்‌. அதைக்‌ காட்டிலும்‌ அந்தப்‌ 
பரிதாபத்துக்குரிய பெண்ணின்‌ கவலையை நீக்குவது 
மிகவும்‌ முக்கியம்‌. உன்னுடைய ஹுஸார்கள்‌ அவளைப்‌ 


246 


பயமுறுத்திக்‌ கொன்று விட்டார்கள்‌'' என்றேன்‌. 

ஸூரின்‌ உடனே மார்யா இவானவ்னாவிடம்‌ 
மரரில்‌ சென்று நடந்த தவறுகளை மன்னிக்குமாறு 
கட்டுக்‌ கொண்டார்‌. பிறகு நகரத்திலேயே மிகச்‌ 
சிறந்த விடுதியில்‌ அவளைத்‌ தங்க வைக்குமாறு சார்‌ 
(ஜென்ட்‌-மேஜருக்கு உத்தரவு கொடுத்தார்‌. நான்‌ 
அவருடைய அறையிலேயே தங்குவதென்று முடிவு 
(ிரய்தேன்‌. 

நானும்‌ ஸூரினும்‌ உணவருந்திய பிறகு எனக்‌ 
மற்பட்ட பல்வேறு அனுபவங்களையெல்லாம்‌ அவ 
ரிடம்‌ எடுத்துக்‌ கூறினேன்‌. அவர்‌ மிகவும்‌ கவனமாக 
நான்‌ சொல்லியதைக்‌ கேட்டார்‌. நான்‌ சொல்லி 
படித்ததும்‌ அவர்‌ தலையை ஆட்டிவிட்டுப்‌ பேச 
அபம்பித்தார்‌. 

்‌ “சகோதரனே! நடந்தவரைக்கும்‌ சரிதான்‌. ஆனால்‌ 
ஒரு விஷயம்‌ எனக்குக்‌ கொஞ்சமும்‌ பிடிக்கவில்லை. 
ம கல்யாணம்‌ செய்து கொள்ள ஏன்‌ முடிவு செய்‌ 
நாய்‌? ஒரு கெளரவமான அதிகாரி என்ற முறையில்‌ 
பான்‌ உண்மையைச்‌ சொல்கிறேன்‌. உன்னை ஏமாற்ற 
மனக்கு விருப்பமில்லை. கல்யாணம்‌ என்பது முட்டாள்‌ 
ம்‌. மனைவி, ஏராளமான குழந்தைகள்‌ - இதெல்‌ 
வ்‌ உனக்கு எதற்கு? பேசாமல்‌ நான்‌ சொல்வதைக்‌ 
பள்‌. இதையெல்லாம்‌ மறந்துவிடு. காப்டன்‌ மகளிட 
பரிந்து. வெட்டிக்‌ கொள்‌. ஸிம்பீர்ஸ்க்‌ செல்லும்‌ 
பாதையில்‌ எந்த ஆபத்தும்‌ இப்பொழுது கிடையாது. 
அரை மிகவும்‌ பாதுகாப்புள்ளகாகச்‌ செய்திருக்‌ 
பிப்‌. நாளைக்கு அந்தப்‌ பெண்ணை மட்டும்‌ உன்‌ 
வுடைய பெற்றோர்களிடம்‌ அனுப்பி வை. நீ என்‌ 
வுடைய படைப்‌ பிரிவில்‌ சேர்ந்து கொள்‌. இனி 
பறுபடியும்‌ ஓரென்புர்குக்குப்‌ போக முயற்சிப்பதில்‌ 


247 


அர்த்தமில்லை. கலகக்காரர்களிடம்‌ நீ மறுபடியும்‌ 
அகப்பட்டுக்‌ கொள்வாய்‌. அவர்களை இரண்டாவது 
தடவையும்‌ உதறிவிட உன்னால்‌ முடியாது. காதல்‌ 
பைத்தியம்‌ சீக்கிரமாகப்‌ போய்விடும்‌; பிறகு எல்லாம்‌ 
சரியாகிவிடும்‌” என்றார்‌. 

அவர்‌ சொன்ன எல்லா விஷயங்களையும்‌ நான்‌ 
ஒத்துக்‌ கொள்ள முடியாவிட்டாலும்‌, சக்கரவர்த்தினி 
யின்‌ படைகளில்‌ சேர்ந்து கொள்வது என்னுடைய 
கடமை மட்டுமல்ல; அதுவே கெளரவமானது என்று 
கருதினேன்‌. ஸூரின்‌ தெரிவித்த ஆலோசனையின்படி 
மார்யா இவானவ்னாவை என்‌ பெற்றோர்களிடம்‌ 
அனுப்புவதென்றும்‌ நான்‌ ஸூரின்‌ தலைமையிலுள்ள 
படையில்‌ சேர்ந்து கொள்வகென்றும்‌ முடிவு 
செய்கேன்‌. 

இரவில்‌ படுப்பதற்குச்‌ சென்ற பொழுது எனக்கு 
உதவி செய்வதற்காக ஸவேலிச்‌ வந்தான்‌. மறு நாள்‌ 
காலையில்‌ மார்யா இவானவ்னாவோடு ஊருக்குப்‌ 
போகத்‌ தயாராக இரு என்று அவனிடம்‌ சொன்‌ 
னேன்‌. முதலில்‌ அவன்‌ என்னுடைய முடிவை எதிர்த்‌ 
தான்‌. 
“ஐயா! என்ன சொல்கிறீர்கள்‌? உங்களைக்‌ கைவிட்டு 
விட்டு நான்‌ ஊருக்குப்‌ புறப்படுவதா? உங்களை யார்‌ 
பார்த்துக்‌ கொள்வார்கள்‌? உங்களுடைய பெற்றோர்‌ 
கள்‌ என்ன நினைப்பார்கள்‌?” என்றான்‌. 

என்னுடைய முன்னாள்‌ ஆசிரியன்‌ எவ்வளவு 
பிடிவாதக்காரன்‌ என்பது எனக்குக்‌ தெரியுமாதலால்‌ 
அவனை அன்போடு கெஞ்சுவது அவசியம்‌ என்று 
நினைத்தேன்‌. 

““அர்ஹீப்‌ ஸவேலிச்‌! என்‌ அருமை நண்பனே? ' 
என்று ஆரம்பித்தேன்‌. “நான்‌ சொல்லப்‌ போவதை 


248 


நீ மறுக்கக்‌ கூடாது. நீதான்‌ என்னைக்‌ காப்பற்ற 
மவண்டும்‌. இங்கே எனக்கு வேலைக்காரன்‌ தேவை 
யில்லை. மார்யா இவானவ்னா உதவிக்கு நீ இல்லாமல்‌ 
பிரயாணம்‌ செய்தால்‌ எனக்குச்‌ சிறிதும்‌ நிம்மதி 
இருக்காது. அவளுக்கு உதவி செய்தால்‌ அது எனக்கு 
குவி செய்தது மாதிரிதான்‌. ஏனென்றால்‌ நிலைமை 
கள்‌ சீர்திருந்திய உடனே அவளைக்‌ திருமணம்‌ செய்து 
(கொள்வகென்று உறுதியாக முடிவு செய்திருக்‌ 
மறேன்‌'? என்றேன்‌. 

இதைக்‌ கேட்டதும்‌ ஸவேலிச்‌ மிகவும்‌ ஆச்சரிய 
படைந்தவனைப்‌ போலத்‌ தன்னுடைய கைகளை வீசி 
(ன்‌. 

“ “கல்யாணமா? குழந்தை கல்யாணத்தைப்‌ பற்றிப்‌ 
பி /சலாமா? உங்கள்‌ தகப்பனார்‌ என்ன சொல்வார்‌? 


உங்கள்‌ தாயார்‌ என்ன நினைப்பாள்‌?”' என்றான்‌. 

““அவார்கள்‌ ஒத்துக்‌ கொள்வார்கள்‌. மார்யா 
இவானவ்னாவைப்‌ பார்த்ததும்‌ நிச்சயமாக ஒத்துக்‌ 
கொள்ளத்‌ தான்‌ போகிரார்கள்‌'' என்றேன்‌. “உன்‌ 


விடம்‌ நான்‌ முழு நம்பிக்கை வைத்திருக்கிறேன்‌. 
% சொன்னால்‌ அப்பாவும்‌ அம்மாவும்‌ நிச்சயமாகக்‌ 
பட்டுக்‌ கொள்வார்கள்‌. எனக்காக நீ பரிந்து பேச 
மவண்டும்‌. பேசுவாயா, மாட்டாயா?” என்று கேட்‌ 
பன்‌. 

அந்தக்‌ கழவனுடைய மனம்‌ இளகி விட்டது. 

்‌“பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌! எஜமான்‌! உங்‌ 
ர! கல்யாணத்துக்கு இப்பொழுது அவசரமில்லை. 
கள்ளி வைத்துக்‌ கொள்ளலாம்‌ என்பது உண்மை 
ன்‌... ஆனால்‌ மார்யா இவானவ்னா உங்களுக்குப்‌ 
பொருத்தமான இளம்‌ சீமாட்டியாக இருப்பதால்‌, 
இர்‌. சந்தர்ப்பத்தை இழந்துவிடக்‌ கூடாது. சரி! 


249 


அப்படியே நடக்கட்டும்‌. அவளை, அந்த அன்புமிக்க 
தேவதையை உங்கள்‌ தகப்பனாரிடம்‌ நான்‌ கூட்டிக்‌ 
கொண்டு போகிறேன்‌. இப்படிப்பட்ட ஒரு பெண்‌ 
கிடைக்கும்‌ பொழுது சீதனமெல்லாம்‌ வேண்டியதில்லை 
என்று உங்கள்‌ தகப்பனாரிடம்‌ இந்த ஏழை எடுத்துச்‌ 
சொல்கிறேன்‌” என்றான்‌. 

நான்‌ ஸவேலிச்சுக்கு நன்றி கூறிவிட்டுத்‌ தாங்கு 
வதற்காக ஸூரினுடைய படுக்கையறைக்குச்‌ சென்‌ 
றேன்‌. எனக்கு ஏற்பட்டிருந்த உற்சாகத்திலும்‌ பர 
பரப்பிலும்‌ வெகு நேரம்‌ வரையிலும்‌ தொணகதொண 
வென்று பேசிக்‌ கொண்டிருந்தேன்‌. ஆரம்பத்தில்‌ 
கொஞ்ச நேரம்‌ வரை ஸூரின்‌ நான்‌ சொல்வதைக்‌ 
கேட்டுக்‌ கொண்டு விருப்பத்தோடு ஏதாவது பதில்‌ 
சொல்வார்‌. பிறகு அவரிடமிருந்து “உம்‌” என்பது 
மட்டும்‌ கேட்கும்‌. அதுவும்‌ ரொம்ப நேரத்துக்குப்‌ 
பிறகு கான்‌ கேட்கும்‌. கடைசியில்‌ என்னுடைய 
பேச்சுக்களுக்கு அவருடைய குறட்டைகான்‌ பதிலாகக்‌ 
கிடைத்தது. அவருடைய பலமான குறட்டையை 
யும்‌ சீட்டியடிப்பது போல மூச்சை உள்ளே இழுக்கும்‌ 
சத்தத்தையும்‌ கேட்டு நான்‌ பேச்சை நிறுத்திக்‌ 
கொண்டு விரைவில்‌ அவரைப்‌ பின்பற்றினேன்‌. 

நான்‌ மறு நாள்‌ காலையில்‌ மார்யா இவானவ்‌ 
னாவைச்‌ சந்தித்து என்னுடைய யோசனையைத்‌ கெரி 
வித்தேன்‌. அவள்‌ அது நல்ல யோசனை என்பதை 
ஒத்துக்‌ கொண்டாள்‌; உடனே புறப்படத்‌ தயாராக 
இருப்பதாகவும்‌ கூறினாள்‌. ஸூரினுடைய படைப்‌ 
பிரிவு அந்த நகரத்தை விட்டு அன்றைய தினமே 
புறப்படுவதாக இருந்தது. எனவே இனி தாமதிக்க 
வழியில்லை. மார்யா இவானவ்னாவிடம்‌ என்‌ பெற்‌ 
றோர்களுக்கு நான்‌ எழுதிய கடிதத்தைக்‌ கொடுத்து 


250 


விட்டு ஸவேலிச்சின்‌ பாதுகாப்பில்‌ அவளை ஓப்படைத்‌ 
மகன்‌. பிறகு அந்த இடத்திலேயே அவளிடமிருந்து 
விடை பெற்றேன்‌. மார்யா இவானவனா கண்ணீர்‌ 
விட்டமுதாள்‌. ““பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌! போய்‌ 
வருகிறேன்‌?” என்று அவள்‌ தணிவான குரலில்‌ 
(சொன்னாள்‌. ““நீங்களும்‌ நானும்‌ மறுபடியும்‌ சந்திப்‌ 
மாமா என்பது கடவுளுக்குத்தான்‌ தெரியும்‌. ஆனால்‌ 
என்னுடைய வாழ்க்கையின்‌ கடைசி தினம்‌ வரை 
உங்களை நான்‌ மறக்க மாட்டேன்‌. என்‌ உடலில்‌ 
உயிர்‌ இருக்கும்‌ வரை உங்களுடைய நினைவுகள்‌ என்‌ 
இதயத்தில்‌ நிலைத்திருக்கும்‌'” என்றாள்‌. என்னால்‌ ஒரு 
வார்த்தை கூடப்‌ பேச முடியவில்லை. எங்களைச்‌ சுற்றி 
பலர்‌ நின்று கொண்டிருந்தார்கள்‌. எனவே அந்நியர்‌ 
ளுக்கு. முன்பு என்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்‌ 
படுத்திக்‌ கொள்ள நான்‌ விரும்பவில்லை. கடைசியில்‌ 
அவள்‌ ஊருக்குப்‌ புறப்பட்டாள்‌. நான்‌ சோகத்‌ 
மாடு ஸலரினைப்‌ பார்க்கப்‌ புறப்பட்டேன்‌. என்னால்‌ 
மர்‌ முடியவில்லை. என்னை உற்சாகப்படுத்துவதற்கு 
வாுரின்‌.. தன்னாலியன்ற வரை பாடு பட்டார்‌. 
எனக்கும்‌ ஏதாவது பொழுதுபோக்குத்‌ தேவைப்‌ 
பட து. அன்று மாலை வரையிலும்‌ ஆரவாரமான 
ினரிக்கைகளில்‌ நேரத்தைச்‌ செலவிட்டோம்‌. மாலை 
பநெொத்தில்‌ படைகளோடு புறப்பட்டோம்‌. 
அப்பொழுது பிப்ரவரி மாதக்‌ கடைசி. இராணுவ 
௩ வடிக்கைகளுக்குக்‌ குந்தகமாக இருந்த குளிர்‌ 
பாலம்‌... முடிவுக்கு வந்து கொண்டிருந்தது. ஒரே 
1 பயத்தில்‌ எல்லாப்‌ படைகளையும்‌ ஒன்றாக இணைத்து 
ஏ நூக்குதலை ஆரம்பிப்பதற்கு நம்முடைய ஜெனரல்‌ 
ப! திட்டம்‌ திட்டிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. புகச்‌ 
பொல்‌ இன்னும்‌ ஓரேன்புர்க்‌ கோட்டை முற்றுகையை 


251 


நீடித்துக்‌ கொண்டிருந்தான்‌. ஆனால்‌ அங்கங்கே 
சிதறிக்‌ கடந்த படைப்‌ பிரிவுகள்‌ ஒன்றுசேர்ந்து 
எல்லாத்‌ திசைகளிலும்‌ கலகக்காரர்களின்‌ தலைமை 
யகத்தை நோக்கி முன்னேறிக்‌ கொண்டிருந்தன. நமது 
படைகளைக்‌ கண்டவுடன்‌ கிளர்ச்சியில்‌ ஈடுபட்டிருந்த 
கிராமங்கள்‌ கலகத்தைக்‌ கைவிட்டன. எங்கு பார்த்‌ 
தாலும்‌ கலகக்காரார்களின்‌ வஞ்சகப்‌ படைகள்‌ நம்‌ 
மைக்‌ கண்டு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டன. 
எனவே இந்தப்‌ போராட்டம்‌ வேகமாகவும்‌ வெற்றி 
கரமாகவும்‌ முடிவடையப்‌ போகிறது என்பது தெளி 
வாயிற்று. 

வெகு சீக்கிரத்தில்‌ இளவரசர்‌ கலீத்சின்‌ புகச்‌ 
சோவை குத்தஷெவ்‌ கோட்டையிலிருந்து விரட்டிய 
தோடல்லாமல்‌' அவனுடைய ஆதரவாளர்களையும்‌ 
நாலாதிசைகளிலும்‌ சிதறியோடச்‌ செய்தார்‌. ஓரென்‌ 
புர்க்‌ கோட்டை மீதிருந்த முற்றுகையை முறியடித்த 
பொழுது கலகக்காரர்களுக்கு மரண அடி கொடுத்து 
விட்டது போலத்‌ தோன்றியது. அதே சமயத்தில்‌ 
ஸூரின்‌ தலைமையில்‌ ஒரு படை பஷ்கீரியக்‌ கலகக்‌ 
கும்பலை எதிர்த்து அனுப்பப்பட்டது. ஆனால்‌ அந்தக்‌ 
கும்பல்‌ எங்களைச்‌ சந்திப்பதற்கு முன்பே சிதறியோடி 
விட்டது. வசந்த காலத்தின்‌ போது நாங்கள்‌ ஒரு 
தாத்தாரியக்‌ கிராமத்துக்குள்‌ அடைபட்டிருந்தோம்‌. 
சுற்றிலுமுள்ள ஆறுகளில்‌ தண்ணீர்‌ அதிகமாகப்‌ 
போய்க்‌ கொண்டிருந்தது; சாலைகளைக்‌ கடக்க முடி 
யாது எனவே ஒரு வேலையும்‌ செய்யாமல்‌ அந்தக்‌ 
கிராமத்தில்‌ இருந்த பொழுது, போக்கிரிகளையும்‌ 
காட்டு மிராண்டிகளையும்‌ எதிர்த்துக்‌ சலிப்புத்‌ தரும்‌ 


£ 1774 மார்ச்‌ 22ம்‌ தேதியன்று நடைபெற்றது. - பர்‌. 


252 


வகையில்‌ நடைபெறும்‌ இந்தச்‌ சிறு போர்‌ சீக்கிரமாக 
முடிந்துவிடும்‌ என்று ஒருவருக்கொருவர்‌ ஆறுதல்‌ 
சொல்லிக்‌ கொண்டிருந்தோம்‌. 

ஆனால்‌ புகச்சோவ்‌ எப்படியோ தப்பி விட்டான்‌. 
அவன்‌ சைபீரியாவுக்கு ஓடிப்‌ போய்‌ அங்கேயிருந்த 
தொழிற்சாலைகளில்‌ தனக்கு ஆதரவாகப்‌ பல கோஷ்டி 
களைச்‌ சேர்த்துக்‌ கொண்டு தன்னுடைய கீழான 
செயல்களை மறுபடியும்‌ தொடர்ந்தான்‌. அவனுக்கு 
(வெற்றி மேல்‌ வெற்றி கிடைப்பதாக மறுபடியும்‌ 
வதந்திகள்‌ பரவின. சைபீரியாவில்‌ கோட்டைகள்‌ 
குரைமட்டமாக்கப்பட்டன என்று கேள்விப்பட்டோம்‌. 
அந்தப்‌ பாசாங்குக்காரன்‌ கஸானைக்‌ கைப்பற்றிய 
நாகவும்‌' அடுத்து மாஸ்கோ நகரத்தின்‌ மீது படை 
யெடுக்கப்‌ போகிறான்‌ என்றும்‌ செய்தி வந்தது, 
(கேவலம்‌ இந்தக்‌ கலகக்காரர்களால்‌ என்ன செய்ய 
மாடியும்‌ என்ற நம்பிக்கையில்‌ ஆனந்தமாகத்‌ தூங்கி 
அனுபவித்துக்‌ கொண்டிருந்த நமது இராணுவத்‌ 
நுலைவார்கள்‌ விழித்துக்‌ கொண்டு சுறுசுறுப்பாக 
ந .ந்து கொண்டார்கள்‌. வோல்கா நதியைக்‌ கடந்து 
(செல்லுமாறு ஸமரினுக்கு உத்தரவு வந்தது. 

எங்களுடைய படையெடுப்பைப்‌ பற்றியும்‌ எவ்‌ 
விதமாகப்‌ போர்‌ முடிவடைந்தது என்பதைப்‌ பற்‌ 
டியும்‌ விரிவாக எழுதுவது என்னுடைய விருப்பமல்ல. 
அனல்‌ இந்தப்‌ போரினால்‌ பொது மக்கள்‌ சொல்ல 
படியாத துன்பங்களையெல்லாம்‌ அனுபவித்தார்கள்‌ 
என்பதை மட்டும்‌ இங்கே குறிப்பிடுவது அவசியமே. 


நாங்கள்‌ சென்ற பாதையிலுள்ள கிராமங்களைக்‌ கலகக்‌ 


1774 ஜூலை 12ம்‌ தேதியன்று புகச்சோவ்‌ கஸானைக்‌ கைப்‌ 


i ey 


253 


காரர்கள்‌ ஏற்கெனவே சூறையாடியிருந்தார்கள்‌. 
ஆனால்‌ அந்தப்‌ பரிதாபத்துக்குரிய ஜனங்களிடம்‌ 
கடைசியாக மிச்சமிருந்த சிறிதளவு உணவுப்‌ பொரு 
ளையும்‌ கூட நாங்கள்‌ விருப்பமில்லாமலேயே பிடுங்கி 
விட்டோம்‌. அந்தப்‌ பகுதிகளில்‌ நிர்வாகம்‌ என்பதே 
கிடையாது. நிலச்சுவான்தார்கள்‌ காடுகளுக்குப்‌ போய்‌ 
ஒளிந்து கொண்டார்கள்‌. எங்கு பார்த்தாலும்‌ போக்‌ 
கிரிகள்‌ கூட்டமாகச்‌ சேர்ந்து கொண்டு அக்கிரமங்‌ 
களைச்‌ செய்து வந்தார்கள்‌. இவர்களைத்‌ தவிர 
குனித்த இராணுவப்‌ பிரிவுகளின்‌ தலைவர்கள்‌ மனம்‌ 
போனபடி தண்டனை கொடுப்பதும்‌ மன்னிப்பு 
வழங்குவதும்‌ சர்வசாதாரணமாக இருந்தது. கலகம்‌ 
என்னும்‌ மாபெரும்‌ நெருப்புப்‌ பற்றி யெரிந்த விரி 
வான பிரதேசம்‌ முழுவதிலும்‌ பயங்கரமான நிலைமை 
கள்‌ இருந்தன... அர்த்தமற்ற, ஈவிரக்கமற்ற ரஷ்யக்‌ 
கலகத்தை நாம்‌ பார்க்காமல்‌ கடவுள்‌ நம்மைக்‌ 
காப்பாற்றட்டும்‌! 

இவான்‌ இவானவிச்‌ மிஹெல்சோன்‌ £ தப்பியோடிய 
புகச்சோவை விரட்டிக்‌ கொண்டு சென்றார்‌. வெகு சீக்கி 
ரத்தில்‌ அவன்‌ இறுதியாகத்‌ தோல்வியடைந்த செய்தி 
கிடைத்தது. கடைசியில்‌ பாசாங்குக்காரன்‌ பிடிபட்டு 
விட்டான்‌ என்ற செய்தி ஸூரினுக்குக்‌ கிடைத்தது. 
அதே சமயத்தில்‌ எங்கள்‌ படைப்‌ பிரிவை அங்கேயே 
முகாம்‌ செய்யுமாறு தெரிவிக்கும்‌ உத்தரவும்‌ வந்தது. 
யுத்தம்‌ முடிந்து விட்டது. கடைசியில்‌ நான்‌ 


* மிஹெல்சோன்‌, இவான்‌ இவானவிச்‌ (1740- 1807) - ருஷ்ய 
இராணுவத்தில்‌ லெப்டினென்ட்‌-கர்னல்‌ பதவி வகித்த அதிகாரி. 
1774 ஆகஸ்ட்‌ 22-25ம்‌ தேதியன்று ட்ஸாரீட்சினுக்கும்‌ சோனி 
யாறுக்குமிடையே உள்ள பிரதேசத்தில்‌ நடைபெற்ற போரில்‌ புகச்‌ 
சோவை முற்றிலும்‌ முறியடித்தவர்‌. - பர்‌. 


254 


ஊருக்குப்‌ போய்‌ என்னுடைய பெற்றோர்களைச்‌ 
சந்திக்கலாம்‌! என்‌ பெற்றோர்களைக்‌ கட்டிப்‌ பிடித்து 
அணைத்துக்‌ கொள்ளலாம்‌; இது வரை மார்யா 
இவானவ்னாவிடமிருந்து ஒரு தகவல்‌ கூட இல்லா 
ருதால்‌ இப்பொழுது அவளைப்‌ பார்க்க முடியும்‌. 
இவற்றை நினைத்த பொழுது ஆனந்தத்தின்‌ 
உச்சிக்கே போய்‌ விட்டேன்‌. ஒரு குழந்தையைப்‌ 
மீபாலத்‌ துள்ளி விளையாடினேன்‌. ஸூரின்‌ என்னைப்‌ 
பார்த்துத்‌ தோள்களை அசைத்துக்‌ கொண்டு சரித்‌ 
தூர்‌. “ஓ! நீ உருப்பட மாட்டாய்‌! போய்க்‌ கல்‌ 
யாணம்‌ செய்து கொள்‌! ஒழிந்து போ!” என்றார்‌. 

ஆனால்‌ என்னுடைய மகிழ்ச்சியில்‌ வேறொரு 
விசித்திரமான உணர்ச்சியும்‌ கலந்திருந்தது. எந்தக்‌ 
குற்றமும்‌ செய்யாத ஏராளமான பேர்களைக்‌ கொன்று 
அவர்களுடைய இரத்தத்தால்‌ கறைபட்டுப்‌ போன 
கலகக்காரர்‌ தலைவனையும்‌ அவனுக்கு தண்டனை காத்‌ 
இருப்பதையும்‌ என்னால்‌ மறக்க முடியவில்லை. ““புகச்‌ 
மாவ்‌! புகச்சோவ்‌!'' என்று நான்‌ புலம்பினேன்‌. 
்‌"நுப்பாக்கிக்‌ குண்டு உன்னைத்‌ தொடவில்லையா? துப்‌ 
பாக்கி ஈட்டி உன்‌ மார்பைக்‌ கிழிக்கவில்லையா? இப்‌ 
। படி ப்பட்ட மரணம்‌ உனக்கு வாய்க்கவில்லையே”” என்று 
பரிர்சலோடு நினைத்தேன்‌. நான்‌ வேறு எவ்விதமாகச்‌ 
பிந்திக்க முடியும்‌? புகச்சோவை நினைக்கும்‌ பொழு 
பெல்லாம்‌ அவனுடைய வாழ்க்கையிலேயே பயங்கர 
பான ஒரு கட்டத்தில்‌, அவன்‌ என்னிடம்‌ காட்டிய 
பரிவும்‌... இரக்கமும்‌ கொடியவனான ஷ்வாப்ரினிட 
பிரிந்து என்னுடைய மணப்‌ பெண்ணைக்‌ காப்பாற்றி 
ரூர்‌ என்னுடைய நினைவுக்கு வரும்‌. 

மரின்‌ எனக்கு விடுமுறை கொடுத்து ஊருக்குப்‌ 
ராக அனுமதித்தார்‌. இன்னும்‌ சில நாட்களில்‌ 


255 


புகச்சோவ்‌ கைது செய்யப்படல்‌. 18ம்‌ நூற்றாண்டின்‌ கடைசியைச்‌ 
சேர்ந்தது. செதுக்கப்பட்ட ஓவியம்‌. 


17/4. 227௧ தம்ம 2324 ன uO ruc 
டுக்‌ CITLEEAL MOL Sto 22௧ (CAA OIE A. 
Meu, ம்சாமாக்க க்கி அச்சக, சத 72 TEAK EA 
ரர்‌ சரட்‌ 72௪௧௦௧7 0272௪ டக்க 2 
ICH path. MALO Tom MARANA ற! 
7 5222222222. 7247 HUES IT, 27274... 
HHA ம்க்‌ 23௩24 ; 72/22/772௪ (௬2224௮ 
ட [4x 322232 174 JUORAIAAE , RAKE AG. 


CEYEMTA Mugg £€20, 


ப்‌ Cnty mu Pie aE fame ட்‌ 


//, ர க்கிற / த்த அவ ச்க்ஷ்சை்‌ ௮9௧ 


(Oa மேச கசர்‌ 4 ம Taanend yp! இ 


டரா Fg டி 


ட இ சர freak apodoot He 


சார சிரம, / 


எ சீ 
ஈர்‌ Noe Rs டப்‌ Vo கசம்‌ beter 
(சி. ad 2223 7], ௪௪௪௪ம்‌ «Ju Tanst ச 

கல 
்‌ J 2, 
ம ப அனை. OVA, AAI IE உ OEE 


ச்‌, cede maaneat 
mito oa ம்ம்‌ கல்‌ நே TTémpe mpe~ 
a தச்சி மாரி ரச்‌ Je ௮௭ 
த மகப்‌ rod சதிகள்‌ sid bh ச்‌ 92௪7 ்‌ 


~ 


get ha Tears 


| |௩ர்சோவ்‌ 


ஞூ ந இ ke mv abe ls 


Je 


Bom went nt ததா சல்‌. : 


கமம்‌ ms சச்சி ர்க்க, Ane 


repay ன்றன ரந நிச ர 

142. 1 fat, fut எக்கசக்க செக்ச்‌ 

Ha Fors புவனி rams gd 2 
சித்தர்‌ 2 த்‌ 1 த Ended 
ச்ச்‌ 2 ரசி pees Fenn, ம அசன்‌. 
(fr “1 Geyer medias fu fwd அஷ? 
பணத்சீ சச்‌ weley, 2 pep க்தி! 
44 வல்‌ fasnve சீட ஆர்சச்‌ due sere 
112௧௪௪. தச்‌ ௩௭4௬0, time petra 

dred சர்‌ பன்‌ கத்தர்‌ i பக்கம்‌ 
4 சச சிகார்‌ சச , Mae pores 
Naf ரச ததத ச்ச 2 poles 


ஸிம்பீர்ஸ்கல்‌ விசாரணை செய்யப்படுதல்‌. 


எிம்பீர்ஸ்ல்‌ புகச்சோவ்‌ (அக்டோபர்‌ 1774). ஓவியரின்‌ பெயர்‌ 


டை [| டட. 
தாயவல்ல்‌. 


டட பலி 
்‌ ட அண்ட்‌ 
ப ல்க டத்‌ ட்‌ பல்‌ ்‌ 


புகச்சோவ்‌ கைது செய்யப்படல்‌. செதுக்கப்பட்ட ஓவியம்‌. 


என்னுடைய பெற்றோர்களோடு ஆனந்தமாகக்‌ கூடி 
'யிருப்பேன்‌; என்‌ அன்புக்‌ காதலி மார்யா இவானவ்‌ 
னாவை மீண்டும்‌ சந்திப்பேன்‌... திடீரென்று என்‌ தலை 
மீது இடி விழுந்தது. 

நான்‌ ஊருக்குப்‌ போவதற்கு நிச்சயித்த தினத்‌ 
தன்று, நான்‌ பயணத்தைத்‌ தொடங்கப்‌ போகும்‌ 
நேரத்தில்‌ ஸூரின்‌ கையிலே ஒரு காகிதத்தோடு 
நான்‌ தங்கியிருந்த வீட்டுக்குள்‌ வந்தார்‌. அவர்‌ முகத்‌ 
தில்‌ அதிகமாகக்‌ கவலைப்படுவதற்குரிய அறிகுறிகளைப்‌ 
பார்த்தேன்‌. என்‌ இதயத்தில்‌ சுருக்கென்ற வலி 
ஏற்பட்டது. என்ன தகவலோ தெரியவில்லையே என்று 
கவலைப்பட்டேன்‌. அவர்‌ என்னுடைய பணியாளை 
அறையிலிருந்து வெளியே அனுப்பிவிட்டு என்னைப்‌ 
பார்த்து உங்களிடம்‌ ஒரு தகவலைத்‌ தெரிவிக்க வேண்‌ 
டும்‌ என்றார்‌. “ “என்ன தகவல்‌?” என்று நான்‌ கலவர 
மடைந்து போய்க்‌ கேட்டேன்‌. ““ஒரு சிறு அசந்தர்ப்‌ 
பம்‌” என்று சொல்லிவிட்டு அந்தக்‌ கடிதத்தை என்‌ 
னிடம்‌ கொடுத்தார்‌. “இது இப்பொழுதுதான்‌ 
எனக்குக்‌ கிடைத்தது. இதைப்‌ பார்‌” என்றார்‌. 
நான்‌ அதைப்‌ படித்தேன்‌. அது இராணுவ மேலதி 
காரிகளுக்கு அனுப்பப்பட்ட இரகசிய உத்தரவு. நான்‌ 
எங்கேயிருந்தாலும்‌ என்னைக்‌ கைது செய்து உடனே 
தகுந்த பாதுகாப்போடு கஸானுக்கு அனுப்பிவைக்க 
வேண்டுமென்றும்‌ அங்கே புகச்சோவ்‌ கலகம்‌ சம்‌ 
பந்தமாக நியமிக்கப்பட்டிருக்கும்‌ விசாரணைக்‌ குழு 
என்னை விசாரணை செய்யுமென்றும்‌ குறிப்பிட்டிருந் 
தது. 

அந்தக்‌ கடிதம்‌ என்னுடைய விரல்களின்‌ இடுக்கில்‌ 
அநேகமாக நழுவியது. ““எனக்கு வேறு வழியில்லை” ்‌ 
என்றார்‌ ஸூரின்‌. “உத்தரவை நான்‌ நிறைவேற்ற 


260 


மவண்டும்‌. புகச்சோவுக்கும்‌ உனக்குமிருந்த நட்பும்‌, 
।ரிர யாணங்களும்‌ எப்படியோ அரசாங்கத்துக்குத்‌ 
தெரிந்து விட்டது போலும்‌. இதனால்‌ உனக்கு எத்த 
கைய ஆபத்தும்‌ ஏற்படாதென்று நம்புகிறேன்‌. விசா 
பணைக்‌ குழுவிடம்‌ நீ குற்றம்‌ செய்யவில்லை என்பதை 
நிரூபிக்கலாம்‌. தைரியத்தை இழக்க வேண்டாம்‌. 
உடனே புறப்படு என்றார்‌. என்னுடைய மனம்‌ 
பிகளிவாக இருந்தது. நான்‌ சிறிதும்‌ விசாரணைக்‌ 
காகப்‌. பயப்படவில்லை. ஆனால்‌ நானும்‌ மார்யா 
முவானவனாவும்‌ சந்திக்கும்‌ அந்த இனிமையான 
நாளைப்‌ பல மாதங்களுக்குத்‌ கள்ளிப்‌ போட வேண்டி 
பிரிக்கும்‌ என்பதை நினைத்த பொழுது எனக்குத்‌ 
கைப்பும்‌ மயக்கமும்‌ ஏற்பட்டது. வெளியே வண்டி 
குயாராக நின்று கொண்டிருந்தது. ஸூரின்‌ எனக்கு 
அன்போடு விடை கொடுத்தார்‌. நான்‌ வண்டியில்‌ 
உட்கார்ந்தேன்‌. எனக்கு இரு பக்கத்திலும்‌ உருவிய 
வாள்களோடு இரண்டு ஹூஸார்கள்‌ அமர்ந்தனர்‌. 
நெடுஞ்சாலையில்‌ வண்டி வேகமாகச்‌ சென்றது. 


அத்தியாயம்‌ பதினான்கு 


விசாரண 


வதந்தி எப்போதும்‌ காட்டுத்‌ 
தீயைப்‌ போல்ப்‌ பரவும்‌. 


பழமொழி 


நான்‌ செய்த ஒரே குற்றம்‌ ஓரென்புர்க்‌ கோட்‌ 
டையிலிருந்து அனுமதியில்லாமல்‌ வந்து பல நாட்கள்‌ 
வெளியே தங்கியிருந்ததுதான்‌ என்று உறுதியாக நம்‌ 
பினேன்‌. அதை நியாயப்படுத்துவதில்‌ எந்த சிரமமும்‌ 
இருக்காது. வீரர்கள்‌ தனியாகச்‌ சென்று எதிரி 
களோடு சண்டைகளில்‌ ஈடுபடுவது தடை செய்யப்‌ 
படவில்லை என்பதோடு அதை மேலதிகாரிகள்‌ ஊக்கு 
வித்தார்கள்‌ என்பது முக்கியமானகாகும்‌. எனவே 
என்‌ மீது தேவையில்லாத துணிச்சலைக்‌ காட்டிய 
தாகக்‌ குறை கூறலாமே தவிர இராணுவ விதிகளை 
மீறியதாகக்‌ குற்றம்‌ சாட்ட முடியாது. ஆனால்‌ 
எனக்கும்‌ புகச்சோவுக்கும்‌ நெருங்கிய நட்பு இருந்‌ 
குது என்பதற்கு ஏராளமான சாட்சிகள்‌ உண்டு. 


262 


அந்த . சாட்சியங்களைக்‌ கேட்கும்‌ பொழுது வேறு 
எந்த விளைவு ஏற்படுகிறதோ இல்லையோ விசாரணைக்‌ 
குழுவின்‌ சந்தேகங்கள்‌ அதிகரிக்கும்‌. வண்டியில்‌ 
(2பாய்க்‌ கொண்டிருக்கும்‌ பொழுது விரைவில்‌ நடை 
(பெறவிருக்கும்‌ விசாரணையைப்‌ பற்றியே நினைத்துக்‌ 
(கொண்டு என்ன பதில்‌ சொல்லலாம்‌ என்று சிந்தித்‌ 
கன்‌. நீதிபதிகளின்‌ முன்பு உண்மையை அப்படியே 
(சொல்லிவிட வேண்டும்‌; அதுவே சுலபமானது; பாது 
காப்பானது என்று முடிவு செய்கேன்‌. 

நான்‌ கஸான்‌ நகரத்தை நெருங்கிய பொழுது 
அந்த நகரத்தின்‌ பல பகுதிகள்‌ நெருப்பில்‌ எரிந்து 
பி ராயிருப்பதையும்‌ அதிகமாக நாசமடைந்திருப்பதை 
பும்‌ பார்த்தேன்‌. தெருக்களின்‌ இரு மருங்கிலும்‌ 
சம்பல்‌ குவியலாகக்‌ கிடப்பதையும்‌, அந்தக்‌ குவி 
யலுக்கிடையே சன்னல்கள்‌ இல்லாமலும்‌ கூரையில்‌ 
ஸாமலும்‌ சுவர்கள்‌ அங்கங்கே நின்று கொண்டிருப்‌ 
பதையும்‌ பார்த்தேன்‌. இந்த இடிபாடுகள்தான்‌ புகச்‌ 
வ்‌ விட்டுச்‌ சென்ற மிச்சங்கள்‌! அந்த நகரத்தில்‌ 
காட்டை மட்டும்தான்‌ அழிவிலிருந்து தப்பி 
நின்றது. ஹுஸார்கள்‌ என்னை அந்தக்‌ கோட்டைக்குக்‌ 
ஸ்டிக்‌ கொண்டு போய்‌ அங்கே காவலிலிருந்த 
அடிகாரியிடம்‌ ஒப்படைத்தார்கள்‌. அவன்‌ உடனே 
ஒப. ஆசாரியைக்‌ கூப்பிட்டான்‌. என்‌ கால்களில்‌ 
விலங்குகள்‌ மாட்டப்பட்டு நெருக்கிப்‌ பூட்டப்பட்டன. 
ரி என்னை சிறைக்குக்‌ கூட்டிக்‌ கொண்டு போனார்‌ 
ந! இடவசதியில்லாத, இருட்டான அறை ஒன்றில்‌ 
வணிகத்‌ தள்ளிப்‌ பூட்டினார்கள்‌. அந்த அறையில்‌ 
வர்களில்‌ காகிதம்‌ ஓட்டப்படவில்லை; ஒரு சிறு 
பகணியும்‌ இரும்பால்‌ செய்யப்பட்ட அடுப்பு மட்‌ 


ஈட இங்கே இருந்தன. 


263 


ஆரம்பமே சரியில்லை என்பது உண்மையே. 
ஆனால்‌ நான்‌ உற்சாகத்தையோ நம்பிக்கையையோ 
கைவிடவில்லை. துன்பமடைந்தவர்கள்‌ எல்லோரையும்‌ 
போல நானும்‌ ஆறுதலுக்காகப்‌ பிரார்த்தனை செய்‌ 
தேன்‌. நான்‌ முதல்‌ தடவையாகத்‌ தூய்மையான 
ஆனால்‌ புண்பட்டுள்ள இதயம்‌ செய்கின்ற பிரார்த்‌ 
தனையின்‌ இனிமையை அனுபவித்தேன்‌. நாளைக்கு 
என்ன நடக்குமோ என்ற கவலையே இல்லாமல்‌ நிம்‌ 
மதியாகத்‌ தூங்கினேன்‌. 

மறு நாள்‌ காலையில்‌ சிறைக்‌ காவலாளி என்னைத்‌ 
தூக்கத்திலிருந்து எழுப்பினார்‌. விசாரணைக்‌ குழுவின்‌ 
கூட்டம்‌ ஆரம்பமாகி விட்டது நான்‌ உடனே அங்கு 
போக வேண்டும்‌ என்றார்‌. இரண்டு படைவீரர்கள்‌ 
எதிரேயிருந்த தளகர்த்தரின்‌ வீட்டுக்கு என்னைக்‌ 
கூட்டிக்‌ கொண்டு போனார்கள்‌. அங்கே ஒரு அறைக்‌ 
குள்‌ என்னை அனுப்பி விட்டு அவர்கள்‌ வெளியே 
நின்று கொண்டார்கள்‌. 

நான்‌ ஒரு பெரிய ஹாலுக்குள்‌ நுழைந்தேன்‌. 
பல வகையான காகிதங்கள்‌ குவியலாகக்‌ கிடந்த 
ஒரு மேசைக்குப்‌ பின்னால்‌ இரண்டு பேர்‌ உட்கார்ந்‌ 
இருந்தனர்‌. அவர்களில்‌ ஒருவர்‌ அதிக வயதான 
ஜெனரல்‌; கண்டிப்பும்‌ சிடுசிடு வென்ற முகத்தோற்ற 
மும்‌ கொண்டவர்‌. அடுத்தவர்‌ காவலர்‌ படையைச்‌ 
சேர்ந்த இளம்‌ காப்டன்‌; அவருக்கு சுமாராக இரு 
பத்தெட்டு வயது இருக்கும்‌. கூறுகூறுப்பாகவும்‌ இனி 
மையான பண்பும்‌ வசீகரமும்‌ கொண்டிருந்தார்‌. சன்‌ 
னலுக்கு அருகே போட்டிருந்த மேசைக்குப்‌ பின்னால்‌ 
விசாரணைக்‌ குழுவின்‌ காரியதரிசி உட்கார்ந்திருந்தார்‌. 
அவருடைய காதின்‌ பின்‌ புறத்தில்‌ இறகு பேனாவைச்‌ 
சொருகியிருந்தார்‌. விசாரணை ஆரம்பமானவுடன்‌ 


264 


மான்‌ இரெம்ளின்‌. செதுக்கப்பட்ட ஓவியம்‌. 19ம்‌ நூற்றாண்டின்‌ 
முதற்பாதி. 


என்னுடைய சாட்சியத்தை எழுதிக்‌ கொள்ளத்‌ தயா 
ராகக்‌ கையிலே காகிதத்தை வைத்துக்‌ கொண்டு 
உட்கார்ந்திருந்தார்‌. விசாரணை ஆரம்பமாயிற்று. என்‌ 
னுடைய பெயரையும்‌ பதவியையும்‌ கேட்டார்கள்‌. 
நான்‌ பதிலளித்ததும்‌ ஜெனரல்‌ என்னிடம்‌ அந்திரேய்‌ 
பெத்ரோவிச்‌ திரின்யோவ்‌ மகனா என்று கேட்டார்‌. 
நான்‌ ஆமாமென்று பதிலளித்தேன்‌. உடனே அவர்‌ 
கடுகடுப்போடு “அவ்வளவு உயர்ந்த மனிதருக்கு இவ்‌ 
வளவு கேவலமான மகன்‌ பிறந்திருப்பதை நினைக்க 
வருத்தமாக இருக்கிறது” என்று அருவருப்போடு 
சொன்னார்‌. என்‌ மீது எத்தகைய குற்றச்சாட்டுகள்‌ 
இருந்த போதிலும்‌ உண்மையாக நடந்த விஷயங்‌ 
களைச்‌ சொல்லும்‌ பொழுது குற்றச்சாட்டுகள்‌ 
மறைந்துவிடும்‌ என்று நான்‌ நம்புவதாக நிதான 
மாகப்‌ பதிலளித்தேன்‌. என்னுடைய தன்னம்பிக்கை 
அவருக்கு அதிருப்தியளித்திருக்க வேண்டும்‌. 

“நீ அதிகமாகப்‌ பேசுகிறாய்‌. அனால்‌ உன்னைக்‌ 
காட்டிலும்‌ அதிக கெட்டிக்காரர்கள்‌ கூட எங்களை 
ஏமாற்ற முடிந்ததில்லை!” என்றார்‌. 

அப்போது விசாரணைக்‌ குழுவில்‌ இருந்த இளைஞர்‌ 
நான்‌ எப்பொழுது, எந்தச்‌ சூழ்நிலையில்‌ புகச்சோ 
விடம்‌ வேலைக்குச்‌ சேர்ந்தேன்‌ என்றும்‌ புகச்சோவ்‌ 
அணையின்படி எத்தகைய பணிகளை நிறைவேற்றி 
னேன்‌ என்றும்‌ கேட்டார்‌. 

இராணுவ அதிகாரி என்ற முறையிலும்‌ ஒரு 
கனவான்‌ என்ற முறையிலும்‌ புகச்சோவிடம்‌ நான்‌ 
வேலைக்குச்‌ சேரவில்லை; புகச்சோவ்‌ ஆணையின்படி 
எத்தகைய பணிகளையும்‌ நான்‌ நிறைவேற்றவில்லை 
என்று நான்‌ கோபத்தோடு பதிலளித்தேன்‌. 

““அப்படியானால்‌ உன்னுடைய தோழர்களான 


266 


பல்லா இராணுவ அதிகாரிகளையும்‌ புகச்சோவ்‌ தூக்கி 
விட்டிருக்கும்‌ பொழுது உன்னை மட்டும்‌ விட்டு 
வைத்தது ஏன்‌?” என்று அவர்‌ மேலும்‌ கேட்டார்‌. 
்‌'இராணுவ அதிகாரி, கனவான்‌ என்று நீ பெருமை 
பாட்‌ பேசுகிறாய்‌; ஆனால்‌ கலகக்‌ கும்பலோடு சுமுக 
பந. உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டிருக்கிறாய்‌. புகச்‌ 
பாவ்‌ உனக்கு ஆட்டுத்‌ தோல்‌ கோட்டு, ஒரு 
ரை, ஐம்பது கோபெக்‌ காசு முதலியனவற்றை 
அன்பளிப்பாகக்‌ கொடுத்திருக்கிறான்‌ . உங்களுக்கி 
யே இந்த விசித்திரமான நட்பு எப்படி ஏற்பட்‌ 
! து? சக்கரவர்த்தினிக்கும்‌ நாட்டுக்கும்‌ துரோகம்‌ 
மெய்யும்‌ நோக்கம்‌ உனக்கு இல்லாவிட்டாலும்‌ 
சிரட்டுத்தனமும்‌ கோழைத்தனமும்‌ இதற்கு அடிப்‌ 
படையாக இருந்திருக்கலாமல்லவா?” * என்று 
கட்டார்‌. 

காவலர்‌ படையைச்‌ சேர்ந்த இளம்‌ அதிகாரி 
பின்‌. சொற்கள்‌ என்‌ மனதை அதிகமாகப்‌ புண்‌ 
படித்தி விட்டன. எனவே என்னுடைய செயலை 
மியாயப்படுத்தி நானும்‌ ஆத்திரமாகப்‌ பேசினேன்‌. 
பு லில்‌. ஸ்டெப்பி நிலத்தில்‌ போய்க்‌ கொண்‌ 
ர்க்கும்‌ பொழுது பனிப்புயலில்‌ அகப்பட்டுக்‌ கொண் 
! தையும்‌, அந்த நேரத்தில்‌ புகச்சோவ்‌ எனக்குச்‌ 
செய்த உதவியையும்‌, பெலகோர்ஸ்க்‌ கோட்டை 
வீழ்ச்சியடைந்த பிறகு புகச்சோவ்‌ என்னை அடை 
யாளம்‌ கண்டு பேசியதையும்‌ எனக்கு மன்னிப்பு 
வழங்கியகையும்‌ குறிப்பிட்டேன்‌. அவனிடமிருந்து 
நான்‌ குதிரையும்‌ கோட்டும்‌ சிந்தனையில்லாமல்‌ 
பெற்றுக்‌. கொண்டது உண்மையென்றாலும்‌ பெல 
மார்ஸ்க்‌ கோட்டை முற்றுகையின்‌ போது கலகக்‌ 
பார்களை எதிர்த்துக்‌ கடைசி வரை சண்டையிட்‌ 


267 


டேன்‌ என்பதை எடுத்துக்‌ கூறினேன்‌. கடைசியில்‌, 
ஓரென்புர்க்‌ முற்றுகையின்‌ போதும்‌ கலகக்காரர்களை 
எதிர்த்து நடத்திய என்னுடைய உற்சாகமான 
சேவைகளைப்‌ பற்றி ஜெனரலிடம்‌ கேட்டுத்‌ தெரித்து 
கொள்ளலாம்‌ என்றேன்‌. 

இகைக்‌ கேட்டதும்‌ கண்டிப்பு நிறைந்த முகத்‌ 
தோற்றமுள்ள முதிய அதிகாரி உடனே மேசை 
மீதிருந்த கடிதத்தை எடுத்து உரக்கப்‌ படித்தார்‌: 

“மேன்மை தங்கிய அதிகாரி அவர்கள்‌, இராணுவ 
அதிகாரி கிரின்யோவ்‌ கலகத்தில்‌ சம்பந்தப்பட்டிருந்த 
தாகவும்‌ இராணுவ விதிகளுக்கும்‌ விசுவாசப்‌ பிரமா 
ணத்துக்கும்‌ விரோதமான வகையில்‌ பாசாங்குக்கார 
னோடு கொடர்பு கொண்டிருந்ததாகவும்‌ சொல்லப்‌ 
படுவது பற்றி விசாரித்து உடனடியாக அறிக்கை 
சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டபடிக்‌ கீழ்க்கண்ட தகவல்‌ 
கள்‌ தெரிவிக்கப்படுகன்றன: இராணுவ அதிகாரி 
கிரின்யோவ்‌ ஓரென்பார்க்‌ கோட்டையில்‌ கடந்த 
1773ம்‌ வருடம்‌ அக்டோபர்‌ மாத ஆரம்பத்திலிருந்து 
இந்த வருடம்‌ பிப்ரவரி மாதம்‌ 24ந்‌ தேதி வரை 
இராணுவ சேவையில்‌ ஈடுபட்டிருந்தார்‌. அதன்‌ பிறகு 
அவர்‌ கோட்டையிலிருந்து வெளியேறி வேறு எங்கோ 
போய்‌ விட்டார்‌. அன்று முதல்‌ என்னுடைய தலை 
மையில்‌ இருந்த துருப்புகளில்‌ அவர்‌ இல்லை. கிரா 
மத்தில்‌ புகச்சோவோடு தங்கி இருந்ததாகவும்‌ பிறகு 
தாம்‌ முன்பு பணியாற்றிய பெலகோர்ஸ்க்‌ கோட்‌ 
டைக்கு அவனோடு சென்றதாகவும்‌ செய்திகள்‌ வந்‌ 
தன. இந்த அதிகாரியின்‌ நடத்தையைப்‌ பற்றி 
நான்‌...'' அவர்‌ கடிதத்தைப்‌ படிப்பதை நிறுத்தினார்‌. 
““அதைப்‌ பற்றி என்ன சொல்கிறாய்‌?'' என்று கோப 
மாகக்‌ கேட்டார்‌. 


268 


நான்‌ ஆரம்பத்தில்‌ எல்லாவற்றையும்‌ மறைக்‌ 
காமல்‌ சொன்னது போல, இப்பொழுதும்‌ மார்யா 
இவானவனாவுக்கும்‌ எனக்கும்‌ ஏற்பட்டிருந்த காதலை 
யும்‌ மற்ற சமாசாரங்களையும்‌ ஒளிக்காமல்‌ சொல்லி 
விட நினைத்தேன்‌. ஆனால்‌ திடீரென்று விவரிக்க 
முடியாத அருவருப்பான உணர்ச்சி எனக்கு ஏற்பட்‌ 
டது. நான்‌ அவளைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட்டால்‌ விசா 
ரணைக்‌ குழு அவளையும்‌ விசாரணைக்கு வருமாறு 
உத்தரவிடும்‌ என்று நினைத்தேன்‌. போக்கிரிகள்‌ 
அவளைப்‌ பற்றி அவதூறு செய்ததுண்டு. விசாரணை 
யிலும்‌ அவற்றைப்‌ பற்றிக்‌ கேள்விகள்‌ கேட்பார்கள்‌. 
அவளும்‌ பதில்‌ சொல்ல வேண்டியிருக்கும்‌. இதை 
நினைத்துப்‌ பார்ப்பதற்கே பயங்கரமாக இருந்த 
காரணத்தால்‌ நான்‌ தயங்கினேன்‌. என்னுடைய 
பேச்சும்‌ குழப்பமாக இருந்தது. 

விசாரணைக்‌ குழுவிலிருந்த அதிகாரிகள்‌ நான்‌ 
சொல்லிக்‌ கொண்டிருந்ததைச்‌ சற்று அனுதாபத்‌ 
தோடு கேட்டார்கள்‌ என்றுதான்‌ சொல்ல வேண்‌ 
டும்‌. ஆனால்‌ என்னுடைய பேச்சு குழப்பமடைந்த 
பொழுது அவர்களுடைய சந்தேகங்கள்‌ மீண்டும்‌ தலை 
தூக்னெ. என்னைப்‌ பற்றி முக்யெமாகப்‌ புகார்‌ செய்த 
நபரை எனக்கு முன்னால்‌ நிறுத்தி விசாரிக்க வேண்‌ 
டும்‌ என்று காவலர்‌ படை அதிகாரி வலியுறுத்தினார்‌. 
நேற்றைய போக்கரியைக்‌ கொண்டுவருமாறு ஜெனரல்‌ 
உத்தரவு கொடுத்தார்‌. என்னைப்‌ பற்றி யார்‌ புகார்‌ 
செய்திருக்கலாம்‌ என்று தெரிந்து கொள்ளும்‌ ஆவ 
லில்‌ நான்‌ கதவை நோக்கித்‌ திரும்பினேன்‌. சில 
நிமிடங்களுக்குப்‌ பிறகு இரும்புச்‌ சங்கிலிகளின்‌ சத்‌ 
கும்‌ கேட்டது. கதவு திறந்தது. ஷ்வாப்ரின்‌ உள்ளே 
நுழைந்தார்‌. அவருடைய தோற்றம்‌ எவ்வளவு மாறி 


269 


விட்டது என்பதைப்‌ பார்த்த பொழுது நான்‌ திகைத்‌ 
துப்‌ போனேன்‌. அவர்‌ மிகவும்‌ மெலிந்து இருந்த 
தோடு வெளுத்துப்‌ போயிருந்தார்‌. சமீபகாலம்‌ வரை 
நிலக்‌ கரியைப்‌ போலக்‌ கறுப்பாக இருந்த அவரு 
டைய தலைமயிர்‌ முற்றிலும்‌ வெள்ளையாக மாறியிருந்‌ 
குது. அவருடைய நீண்ட தாடியைச்‌ சரிவர வைத்துக்‌ 
கொள்ள முடியவில்லை போலும்‌. அவர்‌ தன்னுடைய 
புகாரை மறுபடியும்‌ சொன்னார்‌. அவர்‌ குரல பல 
வீனமாக, ஆனால்‌ துணிச்சலோடு ஒலித்தது. புகச்‌ 
சோவ்‌ என்னை ஓரென்பார்குக்கு வேவு பார்ப்பதற்‌ 
காகவே அனுப்பினான்‌; நான்‌ தினந்தோறும்‌ கோட்‌ 
டைக்கு வெளியே சென்று கலகக்காரர்களைச்‌ சந்தித்து 
நகரத்தில்‌ உள்ள நிலைமைகளைப்‌ பற்றிக்‌ கடிதம்‌ 
கொடுத்து விட்டேன்‌; கடைசியில்‌ நேரடியாகவே 
பாசாங்குக்காரனோடு சேர்ந்து கொண்டேன்‌; அவ 
னோடு ஓவ்வொரு கோட்டையாகப்‌ போய்‌ அங்கே 
புகச்சோவினால்‌ நியமிக்கப்பட்டிருந்த அதிகாரிகளுக்கு 
எல்லாக்‌ கெடுதல்களையும்‌ செய்கேன்‌; அவர்களுடைய 
பதவிகளைப்‌ பிடுங்குவதும்‌ பாசாங்குக்காரனின்‌ அன்‌ 
பளிப்புகளைப்‌ பெறுவதும்‌ என்னுடைய நோக்கம்‌- 
இப்படியே சொல்லிக்‌ கொண்டு போனான்‌. நான்‌ 
அமைதியாகக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தேன்‌. ஒரு 
விஷயம்‌ மட்டும்‌ எனக்கு மன நிம்மதியைக்‌ கொடுத்‌ 
குது: இந்தக கீழ்த்‌ தரமான ராஸ்கல்‌ மார்யா 
இவானவ்னாவின்‌ பெயரை ஒரு தடவை கூடச்‌ 
சொல்லவில்லை. அதற்கு என்ன காரணம்‌? அவள்‌ 
தன்னை மிகவும்‌ அருவருப்போடு ஒதுக்கி விட்ட 
தால்‌ ஏற்பட்ட ஆணவ பங்கமா? அல்லது எந்த 
உணர்ச்சியினால்‌ விசாரணைக்‌ குழுவினரிடம்‌ அவள்‌ 
பெயரைச்‌ சொல்வதற்கு நான்‌ விரும்பவில்ல்யோ , 


270 


அதே உணர்ச்சியில்‌ ஒரு சிறு பொறி அவனிடமும்‌ 
இருந்ததா? எப்படி வேண்டுமானாலும்‌ இருக்கட்டும்‌. 
பெலகோர்ஸ்க்‌ கோட்டைத்‌ களகர்த்தரின்‌ மகள்‌ 
பெயர்‌ விசாரணைக்‌ குழுவிடம்‌ சொல்லப்படவில்லை. 
இது என்னுடைய முடிவை மேலும்‌ உறுதிப்படுத்தி 
யது. ஷ்வாப்ரின்‌ தெரிவித்திருக்கும்‌ சாட்சியத்தை 
மறுத்து நான்‌ ஏதேனும்‌ சொல்ல விரும்பினால்‌ அப்‌ 
படியே சொல்லலாம்‌ என்று விசாரணைக்‌ குழு எனக்குத்‌ 
தெரிவித்த பொழுது நான்‌ எல்லா விவரங்களையும்‌ 
முதலிலேயே தெரிவித்து விட்டேன்‌; அந்த சாட்சி 
யமே போதும்‌ என்ற காரணத்தால்‌ புதிதாக எதுவும்‌ 
சொல்ல விரும்பவில்லை என்று கூறினேன்‌. எங்களைச்‌ 
சிறைக்குக்‌ கொண்டு போகுமாறு ஜெனரல்‌ உத்தரவு 
கொடுத்தார்‌. நாங்கள்‌ இருவரும்‌ ஒன்றாகப்‌ புறப்பட்‌ 
டோம்‌. நான்‌ அமைதியாக ஷ்வாப்ரினுடைய முகத்‌ 
தைப்‌ பார்த்தேன்‌, ஆனால்‌ ஒன்றும்‌ பேசவில்லை. 
அவர்‌ வெறுப்போடு சிரித்தார்‌. தன்னுடைய கால்‌ 
சங்கிலிகளைக்‌ கையில்‌ பிடித்துக்‌ கொண்டு எனக்கு 
முன்னதாக எட்டி நடந்து சென்றார்‌. என்னைச்‌ 
சிறைக்குக்‌ கொண்டு வந்தார்கள்‌; மறுபடியும்‌ குறுக்கு 
விசாரணைக்காக என்னைக்‌ கூப்பிடவில்லை. 

இப்பொழுது நான்‌ வாசகருக்குத்‌ தெரிவிக்கப்‌ 
போகும்‌ சம்பவங்களை நான்‌ நேரில்‌ பார்க்கவில்லை. 
அனால்‌ இந்த சம்பவங்களைப்‌ பற்றி நான்‌ திரும்பத்‌ 
திரும்பக்‌ கேள்விப்பட்ட காரணத்தால்‌ சிறு நிகழ்ச்சி 
கள்‌ உட்பட எல்லாமே என்னுடைய நினைவில்‌ அப்‌ 
படியே பதிந்து விட்டன. அந்த சம்பவங்கள்‌ நடை 
பெறும்‌ பொழுது மற்றவர்களுடைய பார்வைக்குத்‌ 
தெரியாதபடி நானே அங்கேயிருந்தது போல ஒரு 
உணர்ச்சி எனக்கு ஏற்படுகிறது. 


271 


என்னுடைய பெற்றோர்கள்‌ மார்யா இவானவ்‌ 
னவை அன்போடு வரவேற்று உபசரித்தார்கள்‌. 
சென்ற நுற்றாண்டில்‌ நம்‌ நாட்டில்‌ மக்களிடையே 
நிலவிய உபசரிப்பைத்தான்‌ அதற்கு உதாரணமாகச்‌ 
சொல்ல முடியும்‌. அனாதையான ஒரு ஏழைப்‌ பெண்‌ 
ணுக்குத்‌ தாங்கள்‌ அடைக்கலம்‌ கொடுத்து உதவுவது 
இறைவன்‌ திருவருளால்‌ கிடைத்த அரிய வாய்ப்பு 
என்று மகழ்ச்சி அடைந்தார்கள்‌. வெகு சீக்கிரத்‌ 
தில்‌ அவர்களுக்கு மார்யா இவானவ்னாவை மிக 
வும்‌ பிடித்து விட்டது. ஏனென்றால்‌ அந்தப்‌ பெண்‌ 
ணோடு பழகிய எல்லோருக்குமே அவளை நிச்சயமாகப்‌ 
பிடிக்கும்‌. என்‌ தகப்பனார்‌ என்னுடைய விருப்பத்தை 
வெறும்‌ சபலம்‌ என்று முதலில்‌ நினைத்ததை இப்பொழுது 
விட்டுவிட்டார்‌. என்‌ தாயாரோ தன்‌ மகன்‌ பெத்ரூ 
ஷாவுக்கும்‌ காப்டனின்‌ அருமை மகளுக்கும்‌ திருமணம்‌ 
நடக்கும்‌ நன்னாளை எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 

என்னைக்‌ கைது செய்திருப்பதாக வதந்தியைக்‌ 
கேள்விப்பட்டதும்‌ என்‌ குடும்பத்தினர்‌ மிகவும்‌ 
குழம்பிப்‌ போனார்கள்‌. எனக்கும்‌ புகச்சோவுக்கு 
மிருந்த விசித்திரமான நட்பைப்‌ பற்றி மார்யா 
இவானவனா சுவையாக வர்ணிப்பதைக்‌ கேட்டு என்‌ 
பெற்றோர்கள்‌ உற்சாகமாகச்‌ சிரிப்பதுண்டு. அந்த 
நட்பு தவறானதாக இருக்கலாம்‌ என்ற கவலை அவர்‌ 
களுக்கு ஏற்படவில்லை. சக்கரவர்த்தினியின்‌ ஆட்சிக்கு 
விரோதமாகவும்‌, மேன்‌ மக்களுக்கு எதிராகவும்‌ 
வெடித்த கலகத்தில்‌ நானும்‌ சம்பந்தப்பட்டதாகச்‌ 
சொல்லப்பட்டதை என்‌ தகப்பனாரால்‌ நம்ப முடிய 
வில்லை. அவர்‌ ஸவேலிச்சைக்‌ கூப்பிட்டு துருவித்‌ 
துருவிக்‌ கேட்டார்‌. புகச்சோவ்‌ தன்னுடைய எஜமா 
னருக்கு விருந்தளித்ததும்‌, அன்பளிப்புகள்‌ வழங்கி 


274 


யதும்‌ உண்மையென்ற போதிலும்‌ நாஜத்‌ துரோகம்‌ 
என்ற பேச்சுக்கே அதில்‌ இடமில்லையென்று எனது 
முன்னாள்‌ ஆசிரியன்‌ விளக்கியிருக்கிறான்‌. இதைக்‌ 
கேட்ட பிறகு என்‌ பெற்றோர்களின்‌ கவலை மறைந்து 
விட்டது; விரைவில்‌ சாதகமான செய்திவரும்‌ என்று 
நம்பிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. மார்யா இவானவ்னா 
வின்‌ மனதில்‌ அதிகமான கவலை ஏற்பட்டிருந்தாலும்‌, 
அவளிடம்‌ அடக்கமும்‌ நற்பண்புகளும்‌ நிறைந்திருந்த 
படியால்‌ அவளும்‌ இதைப்‌ பற்றிப்‌ பேசவில்லை. 

இப்படிச்‌ சில வாரங்கள்‌ கழிந்தன... பீட்டர்ஸ்‌ 
பர்கிலிருந்து எங்கள்‌ உறவினரான இளவரசர்‌ பி... 
யிடமிருந்து என்‌ தகப்பனாருக்கு திடீரென்று ஒரு 
கடிதம்‌ வந்தது. அதில்‌ வழக்கமான முன்னுரைக்குப்‌ 
பிறகு, இளவரசர்‌ பி... என்னைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட்‌ 
டிருக்கிறார்‌. கலகக்காரர்களின்‌ சதித்‌ திட்டங்களில்‌ 
நான்‌ சம்பந்தப்பட்டிருந்ததாகச்‌ சொல்லப்பட்ட 
புகார்களைப்‌ பற்றி விசாரணை நடைபெற்றதாகவும்‌, 
துரதிருஷ்டவசமாக அந்தப்‌ புகார்களுக்கு ஆதாரங்‌ 
களிருப்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றும்‌ 
தெரிவித்தார்‌. எனக்கு மிகவும்‌ கடுமையான தண்‌ 
டனை கொடுக்கப்பட வேண்டும்‌ என்பது நியாயமா 
னாலும்‌ சக்கரவர்த்தினி அவர்கள்‌ என்‌ தகப்பனாரின்‌ 
முதிர்ந்த வயதையும்‌ அவருடைய கடந்த கால 
சேவைகளையும்‌ மனதில்‌ கொண்டு அவருடைய வெறுக்‌ 
கத்தக்க மகனை மன்னிக்க முடிவு செய்திருப்பதா 
கவும்‌, கடுந்தண்டனைக்குப்‌ பதிலாக தொலை தூரத்‌ 
திலுள்ள சைபீரியாவுக்கு என்னை அயுள்‌ பூராவும்‌ 
நாடு கடத்துவதென முடிவு செய்திருப்பதாகவும்‌ 
எழுதியிருந்தார்‌. 

இந்தக்‌ கடிதம்‌ என்‌ தகப்பனாருக்கு மரண அடி 


273 
18-323 


யாக இருந்தது. அவருடைய வழக்கமான உறுதி 
எங்கோ போயிற்று. அவருடைய துயரத்தைப்‌ 
(பெரும்பாலும்‌ மெளனமாகவே) புலம்பினார்‌. ““புகச்‌ 
சோவின்‌ சதித்‌ திட்டங்களுக்கு என்‌ மகன்‌ உடந்‌ 
தையா? உடந்தையா?'' என்று திரும்பத்‌ திரும்பக்‌ 
கேட்பார்‌. ““கடவுளே! எனக்கு இப்படியும்‌ ஒரு 
காலமா? சக்கரவர்த்தினி என்‌ மகனுக்கு மன்னிப்‌ 
பளித்திருக்கிறார்‌! அதனால்‌ எல்லாம்‌ சரியாகி விடுமா? 
கடுந்தண்டனைக்கு நான்‌ பயப்படவில்லை. என்னுடைய 
முன்னோர்களில்‌ ஒருவார்‌ தமக்கு நியாயம்‌ என்று 
தோன்றிய கருத்துக்களுக்காக உயிரைக்‌ கொடுத்திருக்‌ 
கறார்‌. என்‌ தகப்பனார்‌ வலீன்ஸ்கி, ஹ்ருஷ்சோவ்‌ 
ஆகியவார்களோடு சேர்ந்து கொள்கைக்காக மரண 
குண்டனை அடைந்தார்‌.“ ஆனால்‌ மேன்‌ மக்கள்‌ குடும்‌ 
பத்திலே பிறந்த என்‌ மகன்‌ தன்‌ விசுவாசப்‌ பிர 
மாணத்தை உதறித்‌ தள்ளிவிட்டுப்‌ பண்ணையடிமை 
கள்‌, போக்கிரிகள்‌, கொலைகாரர்களோடு சேர்வதா?.. 
நீங்காத பழி வந்து விட்டதே...” 
என்‌ தகப்பனாரின்‌ மன வேதனையைக்‌ கண்டு பயந்து 
போன காரணத்தால்‌ என்‌ தாயார்‌ அவருக்கு முன்‌ 
பாகக்‌ கண்ணீர்‌ வடிப்பதில்லை. இந்த வதந்திகளை 
நம்ப முடியாது; மற்றவர்கள்‌ சொல்வதைப்‌ பற்றி 
நாம்‌ ஏன்‌ கவலைப்பட வேண்டும்‌ என்று அவரைக்‌ 
தேற்றுவாள்‌. அனால்‌ என்‌ தகப்பனாரை யாரும்‌ 
தேற்ற முடியவில்லை. 


மார்யா இவானவ்னா மற்றவர்கள்‌ எல்லோரை 


என்று புலம்பினார்‌. 


* ஆன்னா இயொயானவ்னாவின்‌ ஆட்சியின்‌ போது பிரோனுக்கு 
அரசாங்கத்தில்‌ ஏற்பட்டிருந்த அதிகப்படியான செல்வாக்குக்கு எதி 
ராக வலீன்ஸ்‌& என்ற அமைச்சரும்‌ ஹ்ருஷ்சோவ்‌ என்ற 
கடற்படை அட்மிரலும்‌ சதியில்‌ ஈடுபட்டனர்‌. அதற்காக 1740ம்‌ 
வருடத்தில்‌ அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. - பார்‌. 


274 


யும்‌ காட்டிலும்‌ அதிகமான துன்பத்தை அனுபவித்‌ 
தாள்‌. விசாரணையின்‌ போது நான்‌ சுலபமாக என்னு 
டைய நடவடிக்கைகளை எந்த நிமிடத்திலும்‌ நியாயப்‌ 
படுத்தியிருக்க முடியும்‌ என்று அவள்‌ நம்பினாள்‌. 
எனவே அவள்‌ உண்மையை ஊகித்துக்‌ கொண்டு 
என்னுடைய துன்பங்களுக்குத்‌ தானே காரணமாக 
இருப்பதாக வேதகனைப்பட்டாள்‌. மற்றவர்களிடமிருந்து 
தன்னுடைய துயரத்தையும்‌ கண்ணீரையும்‌ மறைத்துக்‌ 
கொண்டு என்னுடைய விடுதலைக்கு ஏதேனும்‌ வழி 
இருக்கிறதா என்று எப்பொழுதும்‌ முயற்சித்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. 

ஒரு நாள்‌ மாலை நேரத்தில்‌ என்னுடைய தகப்‌ 
பனார்‌ சோபாவில்‌ உட்கார்ந்து கொண்டு அரண்மனை 
அறிக்கையைப்‌ புரட்டிக்‌ கொண்டிருந்தார்‌. ஆனால்‌ 
அவருடைய எண்ணங்கள்‌ வேறொன்றில்‌ ஈடுபட்டிருந்த 
காரணத்தால்‌ இதைப்‌ படிக்கும்‌ பொழுது வழக்க 
மாக அவருக்கு ஏற்படக்‌ கூடிய விளைவுகள்‌ அப்பொ 
முது ஏற்படவில்லை. அவர்‌ பழைய காலத்தில்‌ படை 
கள்‌ முன்னேறிச்‌ செல்லும்‌ பொழுது பாடுகின்ற 
இசையைச்‌ சீட்டியடித்துக்‌ கொண்டிருந்தார்‌. என்‌ 
தாயார்‌ கம்பளி நூலைக்‌ கொண்டு மெளனமாகப்‌ 
பனியன்‌ பின்னிக்‌ கொண்டிருந்தாள்‌. அவள்‌ கண்‌ 
களிலிருந்து கண்ணீர்த்துளிகள்‌ அவ்வப்பொழுது 
கம்பளி நூலின்‌ மீது விழுந்து கொண்டிருந்தன. 
அவள்‌ பக்கத்தில்‌ உட்கார்ந்திருந்த மார்யா இவா 
னவனா தான்‌ செய்து கொண்டிருந்த சித்திரத்தை 
யல்‌ வேலையை திடீரென்று நிறுத்திவிட்டுப்‌ பீட்டர்ஸ்‌ 
பார்க்‌ நகரத்தில்‌ தனக்கு முக்கியமான வேலை ஏற்‌ 
பட்டிருப்பதாகவும்‌ எனவே தன்னுடைய பயணத்‌ 
துக்கு ஒரு வண்டியைக்‌ கொடுத்துதவுமாறும்‌ கேட்டுக்‌ 


275 
18+ 


கொண்டாள்‌. இதைக்‌ கேட்ட பொழுது என்‌ தாயா 
ருக்கு அதிகமான வருத்தம்‌ ஏற்பட்டது. ““மார்யா 
இவானவனா! பீட்டர்ஸ்பர்க்குக்கு நீ ஏன்‌ போக 
வேண்டும்‌? நீயும்‌ எங்களைக்‌ கைவிட்டுவிட மாட்டாய்‌ 
அல்லவா?” என்று கேட்டாள்‌. சக்கரவர்த்தினியிடம்‌ 
விசுவாசத்தோடு நடந்து கொண்டதால்‌ உயிரைப்‌ 
பறிகொடுத்த ஒரு தளகர்த்தரின்‌ மகள்‌ என்ற முறை 
யில்‌ செல்வாக்குள்ள நபர்கள்‌ சிலரைச்‌ சந்தித்து 
அவர்களுடைய உதவியும்‌ பாதுகாப்பும்‌ தனக்கு 
வேண்டுமென்று வற்புறுத்தப்‌ போவதாகவும்‌, எனவே 
தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையே இந்தப்‌ பிர 
யாணத்தைப்‌ பொறுத்து இருக்கிறது என்று மார்யா 
இவானவனா பதிலளித்தாள்‌. 

என்‌ தகப்பனார்‌ தலையைக்‌ குனிந்து கொண்டார்‌. 
குன்‌ மகன்‌ செய்ததாகச்‌ சொல்லப்படும்‌ குற்றத்தை 
நினைவு படுத்தக்‌ கூடிய எந்தப்‌ பேச்சும்‌ அவருக்கு 
வேதனையைத்‌ தந்தது; அவருடைய காதுகளில்‌ நாராச 
மாக ஒலித்தது. “பெண்ணே! போய்வா!'' என்று 
சொல்லிவிட்டுப்‌ பெருமூச்சுவிட்டார்‌. ““உன்னுடைய 
மகிழ்ச்சிக்குத்‌ தேவையான எந்தக்‌ காரியத்துக்கும்‌ 
நாங்கள்‌ குறுக்கே நிற்கக்‌ கூடாது. துரோகி என்று 
முடிவு செய்யப்பட்ட ஒருவனோடு உன்‌ வாழ்க்கையைச்‌ 
சம்பந்தப்படுத்திக்‌ கொள்ள வேண்டாம்‌. அவனைப்‌ 
போன்ற துரோகி உனக்கு ஏற்றவனல்ல. உனக்கு 
ஒரு நல்ல கணவன்‌ கிடைப்பதற்குக்‌ கடவுள்‌ உதவி 
செய்வார்‌” என்று சொல்லிவிட்டு அவர்‌ அறை 
யிலிருந்து வெளியே போய்‌ விட்டார்‌. 

என்‌ தாயாரோடு தனியாக இருந்த பொழுது 
மார்யா இவானவ்னா தன்னுடைய திட்டங்களில்‌ 
பெரும்‌ பகுதியை என்‌ தாயாரிடம்‌ தெரிவித்திருக்‌ 


276 


கிறாள்‌. உடனே என்‌ தாயார்‌ கண்ணீர்‌ விட்டபடியே 
அவளைக்‌ கட்டியணைத்து, அவளுடைய முயற்சிகள்‌ 
வெற்றி பெற வேண்டுமென்று கடவுளைப்‌ பிரார்த்திப்‌ 
பதாகக்‌ கூறினாள்‌. பிரயாணத்துக்குத்‌ தேவையான 
தயாரிப்புகள்‌ முடிந்ததும்‌, சில தினங்களுக்குப்‌ பிறகு 
மார்யா இவானவஃனா பணிவு நிறைந்த பலாஷ்கா 
வுடனும்‌ நம்பிக்கைக்குரிய ஸவேலிச்சோடும்‌ கன்‌ பிர 
யாணத்தைத்‌ தொடங்கினாள்‌. என்னை விட்டுப்‌ பிரிந்‌ 
திருப்பதை நினைத்து வேதனையடைந்து கொண்டிருந்த 
ஸவேலிச்‌ நான்‌ திருமணம்‌ புரிந்து கொள்ளப்‌ 
போகும்‌ பெண்ணுக்குச்‌ சேவை செய்வதைப்‌ பற்றித்‌ 
திருப்தி அடைந்திருக்கிறான்‌ . 

மார்யா இவானவ்னா எந்த ஆபத்தும்‌ இல்லாமல்‌ 
ஸபீயாவுக்கு வந்து சேர்ந்தாள்‌. சக்கரவர்த்தினியும்‌ 
அவள்‌ பரிவாரங்களும்‌ பக்கத்திலிருக்கும்‌ ஜார்ஸ்கயே 
செலோவில்‌ தங்கியிருப்பதாகக்‌ கேள்விப்பட்டு உடனே 
அங்கே தங்கியிருக்க முடிவு செய்தாள்‌. அங்கே அவ 
ளுக்கு அஞ்சல்‌ நிலையத்தின்‌ தடுப்புக்குப்‌ பின்னாலுள்ள 
மூலையில்‌ தான்‌ தங்க இடம்‌ கிடைத்தது. அஞ்சல்‌ 
நிலைய அதிகாரியின்‌ மனைவி அவளிடம்‌ உடனே 
பேச்சுக்‌ கொடுத்து, அரண்மனையிலுள்ள ஒரு பணி 
யாளரின்‌ மைத்துனி என்று தன்னை அறிமுகப்படுத்திக்‌ 
கொண்டு அரண்மனை வாழ்க்கையின்‌ இரகசியங்கள்‌ 
பலவற்றையும்‌ எடுத்துக்‌ கூறினாள்‌. சக்கரவர்த்தினி 
வழக்கமாக எத்தனை மணிக்குத்‌ தூங்கியெழுந்திருப்‌ 
பாள்‌, காப்பி சாப்பிடுவது எப்பொழுது, உலாவப்‌ 
போவது எப்பொழுது, அவரோடு கூடச்‌ செல்வது 

£ ஸபியா ஜார்ஸ்கயே செலோ பூங்காவுக்குச்‌ சமீபத்தில்‌ 


அமைந்திருந்த இராணுவ முகாம்‌. 1808ம்‌ வருடத்திலிருந்து 
ஜார்ஸ்கயே செலோவோடு சேர்த்துக்‌ கொள்ளப்பட்டது. - பர்‌. 


277 


யார்‌, முந்திய இரவில்‌ உணவருந்தும்‌ போது சக்கர 
வார்த்தினி குறிப்பாகத்‌ தெரிவித்த கருத்து என்ன, 
அன்று மாலையில்‌ சக்கரவர்த்தினி யாருக்குப்‌ பேட்டி 
யளித்தாள்‌ என்பது போன்ற விவரங்களைச்‌ சொன்‌ 
னாள்‌. சுருக்கமாகச்‌ சொல்ல வேண்டுமானால்‌ ஆன்னா 
விலாசியெவ்னாவின்‌ உரையாடல்‌ வரலாற்றிலே ஒரு 
சுவையான பக்கம்‌; பிற்காலத்திய கலைமுறையின 
ருக்குப்‌ பெருநிதி என்று கூற வேண்டும்‌. அவள்‌ 
சொன்னது எல்லாவற்றையும்‌ மார்யா இவானவ்னா 
மிகவும்‌ கவனமாகக்‌ கேட்டாள்‌. அவர்கள்‌ இரு 
வரும்‌ பூங்காவுக்குச்‌ சென்றனர்‌. போகும்‌ வழியில்‌ 
ஆன்னா விலாசியெவ்னா ஒவ்வொரு பாதையையும்‌ 
பாலத்தையும்‌ சுட்டிக்காட்டி, அகன்‌ சரித்திரத்தைச்‌ 
சொல்லிக்‌ கொண்டுவந்தாள்‌. அவர்கள்‌ பூங்காவைச்‌ 
சுற்றிப்‌ பார்த்து விட்டு அஞ்சல்‌ நிலையத்துக்குத்‌ 
திரும்புவதற்குள்‌ அவர்களிருவரும்‌ மிகவும்‌ நெருக்க 
மாகி விட்டார்கள்‌. 

மறு நாள்‌ அதிகாலையில்‌ மார்யா இவானவ்னா 
எழுந்து உடைகளை மாற்றிக்‌ கொண்டு பூங்காவுக்குச்‌ 
சென்றாள்‌. இலையுதிர்‌ காலத்தில்‌ வீசுகின்ற வாடைக்‌ 
காற்றினால்‌ மஞ்சளாக மாறிவிட்ட மரங்களின்‌ உச்‌ 
சியில்‌ அந்த அழகான காலை நேரத்தில்‌ கதிரவனின்‌ 
இளம்‌ கதிர்கள்‌ தங்க முலாம்‌ பூசிக்‌ கொண்டிருந்தன. 
பெரிய ஏரியில்‌ தண்ணீர்‌ அமைதியாகப்‌ பிரகாசித்துக்‌ 
கொண்டிருந்தது. சற்று நேரத்துக்கு முன்பாக உறக்‌ 
கம்‌ கலைந்த அன்னப்‌ பறவைகள்‌ ஏரிக்‌ கரையின்‌ 
ஓரங்களில்‌ கறுமையாகத்‌ தெரிந்த புதர்களின்‌ மறை 
விலிருந்து புறப்பட்டு கம்பீரமாகத்‌ தண்ணீரில்‌ 
மிதந்து வந்து கொண்டிருந்தன. பியோத்தர்‌ அலெக்‌ 
சாந்தரவிச்‌ ரும்யான்த்செவ்‌ பிரபு சமீபத்தில்‌ பெற்ற 


278 


இராணுவ வெற்றிகளைக்‌ கெளரவிப்பதற்காக புல்‌ 
வெளியின்‌ மத்தியில்‌ வெற்றிக்‌ கம்பம்‌ நிறுவப்பட்டிருந் 
தது . மார்யா இவானவ்னா அந்த அழகான புல்வெளி 
யின்‌ அருகில்‌ நடந்து வந்து கொண்டிருந்தாள்‌. 
திடீரென்று ஒரு சிறு ஆங்கில நாய்‌ அவளை நோக்கிக்‌ 
குரைத்துக்‌ கொண்டு ஓடி வந்ததும்‌ அவள்‌ பயந்து 
போய்‌ அப்படியே நின்றாள்‌. ““பயப்பட வேண்டாம்‌! 
அது கடிக்காது” என்று ஓர்‌ இனிமையான பெண்‌ 
குரல்‌ அதே சமயத்தில்‌ அவள்‌ காதில்‌ விழுந்தது. 
அந்த வெற்றிக்‌ கம்பத்துக்கு எதிரில்‌ போடப்பட்டிருந்த 
பெஞ்சின்‌ மீது உட்கார்ந்திருந்த சீமாட்டியை 
மார்யா இவானவ்னா பார்த்தாள்‌. அவள்‌ அந்த 
பெஞ்சின்‌ அருகே சென்று ஒரு ஓரத்தில்‌ உட்கார்ந்‌ 
தாள்‌. அந்த சீமாட்டி அவளைக்‌ கவனமாகப்‌ பார்த்‌ 
தாள்‌. அது போலவே மார்யா இவானவ்னாவும்‌ 
சில தடவை ஓரப்‌ பார்வை பார்த்ததன்‌ மூலமே 
அந்தச்‌ சீமாட்டியை உச்சந்‌ தலையிலிருந்து உள்ளங்‌ 
கால்‌ வரை கவனமாகப்‌ பார்த்துக்‌ கொண்டாள்‌. 
அந்த சீமாட்டி வெள்ளை நிறத்தில்‌ நீண்ட உடையும்‌ 
பஞ்சடைத்த மேலங்கியும்‌ இரவுத்‌ தொப்பியும்‌ 
அணிந்திருந்தாள்‌. அவளுக்கு சுமார்‌ நாற்பது வய 
தாகியிருக்குமென்று மார்யா இவானவனா மதித்தாள்‌. 
அவள்‌ முகம்‌ நல்ல நிறத்தோடு அமைதியாகவும்‌ 
கம்பீரமாகவும்‌ தோற்றமளித்தது. அவளுடைய நீல 
விழிகளில்‌, உதடுகளில்‌ மலர்ந்த சிரிப்பில்‌ வருணிக்க 
முடியாத வசீகரமிருந்தது. அந்த சீமாட்டியே முதலில்‌ 
பேச ஆரம்பித்தாள்‌. 

£ 1770ல்‌ ககூல்‌ நதிக்‌ கரையில்‌ துருக்கிப்‌ படைகளை ருஷ்யத்‌ 


துருப்புகள்‌ வெற்றி கொண்டதன்‌ நினைவாக எழுப்பப்பட்ட 
கம்பம்‌. அ பர்‌. 


279 


“நீங்கள்‌ இங்கே சுற்றுப்புறத்தில்‌ வசிக்கிற 
பெண்ணாகத்‌ தெரியவில்லையே. எங்கே இருக்கிறீர்‌ 
கள்‌?'” என்று கேட்டாள்‌. 

““நான்‌ வெளியூர்‌, இங்கு நேற்றுத்தான்‌ வந்‌ 
தேன்‌. ' ” 

“உங்கள்‌ பெற்றோர்களோடு வந்திருக்கிறீர்களா?' ்‌ 

“இல்லை, சீமாட்டியே! நான்‌ தனியாகத்தான்‌ 
வந்தேன்‌. ”* 

“தனியாகப்‌ புறப்பட்டு வந்தீர்களா? இளம்‌ 
வயதில்‌ அப்படித்‌ தனியாக வரலாமா?” 

“என்‌ தகப்பனாரையும்‌ தாயாரையும்‌ சமீபத்தில்‌ 
இழந்து விட்டேன்‌.” 

“ஏதோ ஒரு முக்கிய விஷயமாக வந்திருக்கிறீர்‌ 
கள்‌. அப்படித்தானே?' ' 

்‌ “ஆமாம்‌. சக்கரவர்த்தினியைச்‌ சந்தித்து ஒரு 
மனுக்‌ கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன்‌.” ்‌ 

“உங்களுடைய பெற்றோர்களை சமீபத்தில்‌ இழந்து 
விட்டதாகச்‌ சொல்கிறீர்கள்‌. உங்களுக்கு ஏதேனும்‌ 
அநீதி ஏற்பட்டதா? அதைப்‌ பற்றிப்‌ புகார்‌ செய்ய 
வந்திருக்கிறீர்களா?? 

““சீமாட்டியே இல்லை. நான்‌ நீதி கேட்டு வர 
வில்லை. எனக்கு ஒரு உதவி செய்யுமாறு கேட்பதற்‌ 
காக வந்திருக்கிறேன்‌.” 

“நீங்கள்‌ யார்‌ என்று நான்‌ தெரிந்து கொள்ள 
லாமா??? 

““காப்டன்‌ மிரோனவின்‌ மகள்‌ நான்‌.” 

“காப்டன்‌ மிரோனவ்‌! பெலகோர்ஸ்க்‌ கோட்டை 
யில்‌ முன்பு களகர்த்தராக இருந்தாரே - அவருடைய 
மகளா?” ” 

“சீமாட்டி! ஆமாம்‌.” 


280 


அந்த சீமாட்டி உணர்ச்சி வசப்பட்டது போலத்‌ 
தோன்றியது. 

“உங்களுடைய சொந்த விஷயத்தில்‌ நான்‌ தலை 
யிடுவதாக நினைக்க வேண்டாம்‌'' என்று மிகவும்‌ 
அன்போடு கூறினாள்‌. ““நான்‌ அரண்மனையோடு சம்‌ 
பந்தப்பட்டவள்‌. உங்களுடைய வேண்டுகோள்‌ என்ன 
என்று எனக்குச்‌ சொன்னால்‌, நான்‌ என்னால்‌ முடிந்த 
உதவிகளைச்‌ செய்யக்‌ கூடும்‌'' என்றாள்‌. 

மார்யா இவானவ்னா எழுந்து நின்று அந்த 
சீமாட்டிக்குப்‌ பணிவோடு நன்றி சொன்னாள்‌. 
அந்த சீமாட்டி யார்‌ என்று தெரியாவிட்டாலும்‌, 
அவளுக்குத்‌ தன்‌ மீது அனுதாபம்‌ ஏற்பட்டிருக்‌ 
கிறது; அவளிடம்‌ நம்பிக்கை வைப்பது பலன்‌ தரும்‌ 
என்று மார்யா இவானவனாவின்‌ மனதில்‌ அழுத்த 
மான எண்ணம்‌ தோன்றியது. அவள்‌ தன்‌ டையிலி 
ருந்து ஒரு மடித்த காகிதத்தை எடுத்துத்‌ தன்னைப்‌ 
பாதுகாக்க முன்வந்திருக்கும்‌ பெயர்‌ தெரியாத 
சீமாட்டியிடம்‌ கொடுத்தாள்‌. அந்த சீமாட்டி அதை 
மெளனமாகப்‌ படித்தாள்‌. 

அந்தக்‌ கடிதத்தில்‌ எழுதப்பட்டிருந்ததை அவள்‌ 
முதலில்‌ அனுதாபத்தோடும்‌ கவனத்தோடும்‌ படித்‌ 
தாள்‌. ஆனால்‌ சற்று நேரத்தில்‌ அவள்‌ முகபாவம்‌ 
திடீரென்று மாறியது. சில வினாடிகளுக்கு முன்பு 
அமைதியாகவும்‌ இனிமையாகவும்‌ தோன்றிய சீமாட்‌ 
டியின்‌ முகம்‌ இப்பொழுது கடுகடுப்பாக மாறியது. 
அவள்‌ முகத்தைக்‌ கூர்ந்து கவனித்துக்‌ கொண்டிருந்த 
மார்யா இவானவ்னா இந்த மாற்றத்தைக்‌ கண்டு 
கலவரமடைந்தாள்‌. 

““திரின்யோவுக்கு மன்னிப்பளிக்குமாறு நீங்கள்‌ 
கேட்டிருக்கிறீர்கள்‌'' என்று சீமாட்டி அருவருப்‌ 


281 


பாகச்‌ சொன்னாள்‌. “சக்கரவர்த்தினி அவனை மன்‌ 
னிக்கப்‌ போவதில்லை. அவன்‌ பாசாங்குக்காரனோடு 
சேர்ந்ததற்கு அறியாமையும்‌ விளையாட்டுத்தனமும்‌ 
காரணமல்ல; அவன்‌ கொள்கையில்லாத ஆபத்தான 
போக்கிரி. அவனுடைய துரோகத்தை மன்னிக்க முடி 
யாது.” 

“இல்லை! இது உண்மையல்ல!” என்று மார்யா 
இவானவ்னா பலமாகச்‌ சொல்லி விட்டாள்‌. 

“உண்மை இல்லையா?” என்று அந்தச்‌ சீமாட்டி 
திருப்பிக்‌ கேட்ட பொழுது அவள்‌ முகம்‌ சிவந்து 
போயிருந்தது. 

“உண்மையல்ல! அது உண்மையல்ல என்று 
நான்‌ சத்தியம்‌ செய்வேன்‌! என்ன நடந்ததென்று 
எனக்குத்‌ தெரியும்‌. நான்‌ உங்களிடம்‌ எல்லாவ்றறை 
யும்‌ விளக்கமாகச்‌ சொல்கிறேன்‌. அவர்‌ எனக்காகத்‌ 
தான்‌ எல்லாக்‌ கஷ்டங்களையும்‌ எற்றுக்‌ கொண்டார்‌. 
விசாரணையின்‌ போது அவர்‌ உண்மையான காரணக்‌ 
தைச்‌ சொல்லியிருக்கலாம்‌. ஆனால்‌ அந்த விசாரணை 
யில்‌ என்‌ பெயரைச்‌ சொல்லி என்னை இழுத்துவிட 
விரும்பாததனால்தான்‌ அவர்‌ பேசாமலிருந்து விட்‌ 
டார்‌.” இதற்குப்‌ பிறகு அவள்‌ வாசகருக்கு முன்பே 
தெரிந்த கதையை அந்தச்‌ சீமாட்டியிடம்‌ ஆர்வத்‌ 
தோடு கூறினாள்‌. 

அவள்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்த விவரங்களை 
சீமாட்டி கவனமாகக்‌ கேட்டாள்‌. 

பிறகு ““நீங்கள்‌ எங்கே தங்கியிருக்கிறீர்கள்‌?” 
என்று கேட்டாள்‌. ஆன்னா விலாசியெவ்னாவின்‌ 
வீட்டில்‌ தங்கியிருப்பதாகச்‌ சொன்னதும்‌ அவள்‌ 
சிரித்துக்‌ கொண்டாள்‌. 

“அவளை எனக்கு நன்றாகக்‌ தெரியும்‌. நாம்‌ 


282 


இரண்டாம்‌ எகதிரீனு 


டை வி. பரவிகோவ்ஸ்‌8 வரைந்த உருவச்‌ 

த்திரத்தை மாதிரியாகக்‌ கொண்டு இ. ஊத்தன்‌ செதுக்கிய 

ஓவியம்‌  (பூஷ்கீன்‌ இதை அடிப்படையாகக்‌ கொண்டு இந்த 

நாவலின்‌ பதினான்காம்‌ அத்தியாயத்தில்‌ இரண்டாம்‌ எகநிானாவை 
வர்ணித்தார்‌.) 1827. 


இ 


இங்கே சந்தித்ததைப்‌ பற்றி யாரிடமும்‌ சொல்ல 
வேண்டாம்‌. போய்வாருங்கள்‌. உங்களுடைய மனு 
வுக்குச்‌ சீக்கிரமே பதில்‌ வரும்‌ என்று நான்‌ நம்பு 
கிறேன்‌'' என்றாள்‌. 

இவ்வாறு கூறிவிட்டு அவள்‌ எழுந்து வேலி 
போடப்பட்ட ஒரு பகுதிக்குள்‌ நடந்து சென்றாள்‌. 
மார்யா இவானவ்னா அளவற்ற நம்பிக்கைகளோடு 
ஆன்னா விலாசியெவ்னாவின்‌ வீட்டை நோக்கி நடந்‌ 
தாள்‌. 

இலையுதிர்‌ காலத்தில்‌ காலை நேரத்தில்‌ இப்படி 
உலாவப்‌ போகலாமா, அது இளம்‌ பெண்களுக்குக்‌ 
கெடுதலாயிற்றே என்று ஆன்னா விலாசியெவ்னா 
கோபித்துக்‌ கொண்டாள்‌. பிறகு சமோவார்‌ பாத்‌ 
தரத்தைக்‌ கொண்டுவந்து வைத்துத்‌ தேநீர்‌ தயாரித்‌ 
தாள்‌. வழக்கம்‌ போல அரண்மனைக்‌ கதை ஒன்றை 
நீட்டி முழக்கிச்‌ சொல்லிக்‌ கொண்டிருக்கும்‌ பொழுது 
அரண்மனை ஊழியன்‌ ஒருவன்‌ வீட்டுக்குள்‌ வந்தான்‌. 
சக்கரவர்த்தினி அவர்கள்‌ மார்யா இவானவனா மிரோ 
னவாவுக்குப்‌ பேட்டியளிக்க மனமுவந்து முடிவு செய்‌ 
இருப்பதாகவும்‌ அவள்‌ உடனே அரண்மனைக்குப்‌ புறப்‌ 
பட வேண்டுமென்றும்‌ தெரிவித்தான்‌. 

இதைக்‌ கேட்டதும்‌ ஆன்னா விலாசியெவனாவுக்குத்‌ 
திகைப்பும்‌ பரபரப்பும்‌ ஏற்பட்டது, “அட கட 
வுளே! சக்கரவர்த்தினி உங்களை அரண்மனைக்கு வரு 
மாறு அழைத்திருக்கறொர்களே!”' என்று பலமாகச்‌ 
சொன்னாள்‌. “நீங்கள்‌ வந்திருப்பது அரண்மனைக்கு 
எப்படித்‌ தெரியும்‌? அன்பே! சக்கரவர்த்தினியை எப்‌ 
படி சந்திக்கப்‌ போகிறீர்கள்‌? சக்கரவர்த்தினி முன்பு 
எப்படி நடந்து கொள்ள வேண்டும்‌ என்று உங்‌ 
களுக்குத்‌ தெரியுமா?.. நானும்‌ உங்களோடு வரட்‌ 


284 


டுமா? வந்தால்‌ உங்களுக்கு ஏதாவது சொல்லிக்‌ 
கொடுத்து உதவி செய்வேனே! உங்களுடைய பிர 
யாண உடையில்‌ நீங்கள்‌ அரண்மனைக்குப்‌ போக 
லாமா? மஞ்சள்‌ மேலங்கியைக்‌ கொடுத்து உதவுமாறு 
தாதிக்குத்‌ தகவல்‌ கொடுக்கலாமா?” மார்யா இவா 
னவ்னா தனியாகவே வர வேண்டும்‌; தான்‌ அப்‌ 
பொழுது அணிந்திருக்கும்‌ உடையிலேயே வரலாம்‌ 
என்று சக்கரவர்த்தினி சொல்லி விட்டதாக அரண்‌ 
மனைப்‌ பணியாள்‌ கூறினான்‌. பிறகு வேறு வழி 
இல்லை. மார்யா இவானவ்னா கோச்‌ வண்டியில்‌ உட்‌ 
கார்ந்து ஆன்னா விலாசியெவ்னாவின்‌ ஆலோசனைகளும்‌ 
நல்வாழ்த்துக்களும்‌ தொடர அரண்மனைக்குப்‌ புறப்‌ 
பட்டாள்‌. 

எங்களிருவருடைய எதிர்காலமும்‌ தராசு முனையில்‌ 
நிற்பதை மார்யா இவானவனா புரிந்து கொண்டாள்‌. 
முதலில்‌ அவளுடைய இருதயம்‌ மிகவும்‌ வேகமாகத்‌ 
துடித்தது; பிறகு அப்படியே நின்று போய்‌ விட்டது 
மாதிரித்‌ தோன்றியது. சில நிமிடங்களில்‌ கோச்‌ 
வண்டி அரண்மனைக்கு முன்னால்‌ நின்றது. மார்யா 
இவானவ்னா நடுங்கிக்‌ கொண்டே படிகளில்‌ ஏறினாள்‌. 
அவளுக்கு முன்னால்‌ அரண்மனைக்‌ கதவுகள்‌ விசால 
மாகத்‌ திறந்திருந்தன. அரண்மனைப்‌ பணியாள்‌ வழி 
காட்டிக்‌ கொண்டு முன்னே செல்ல அவள்‌ அவனைப்‌ 
பின்‌ தொடந்து மிக அற்புதமாகத்‌ -தோன்றிய பல 
காலி அறைகளைக்‌ கடந்து போய்க்‌ கொண்டிருந்‌ 
தாள்‌. கடைசியில்‌ மூடிய கதவுகளுக்கு அருகே அவன்‌ 
நின்று கொண்டு தான்‌ முன்னால்‌ போய்‌ அவள்‌ 
வந்திருப்பதைக்‌ தெரிவிப்பதாகச்‌ சொல்லிவிட்டு 
உள்ளே சென்றான்‌. அவள்‌ மட்டும்‌ அங்கே நின்று 
கொண்டிருந்தாள்‌. 


285 


ரி 
| 
இ 
i 
4 
3 
| 
ச. ] 
ர 
4 


EA DAT, A DN ம்‌ 


JEMELJA or EMELKA PUGATSCHEW. 


உ சிற்த Hoge ப்தி fred Mts 7 ச்‌. 


% ச்‌ ச ஆண்‌ சி 
பரிசத்‌ பத கதிர Geter gn of அ 222 
அவ ர்பர்‌ ேதவொபமப் மார gfe சரா சரீர தசை: > 


தி 
ச 


“ச.ச சலி குர்ரம்‌ ச்சீ சப்பல்‌ 


தல்‌ 

ன்‌ ச்‌ 7 fof 

1! 

EOL she leas 
ச்‌ ர்‌ 


i * சச்‌ சம தச்‌ சச ச்சா fare to Horrors te ee beer 


ச்‌ த்‌ த 
es A நடா A featg ம்‌, 


எ. புகச்சோவ்‌. செதுக்கப்பட்ட ஓவியம்‌. 1834. 


ப 1 ழ்‌ ட 
பட்ஸ்‌ 


மாஸ்கோவில்‌ பலோத்னயா சதுக்கத்தில்‌ புகச்சோவ்‌ சிரச்சேதம்‌ 
செய்யப்படுதல்‌ (ஜனவரி 10, 1775). ஏ. போலதவ்‌ வரைந்த 
சித்திரத்தை அடிப்படையாகக்‌ கொண்ட நீர்வண்ண ஓவியம்‌. 


சக்கரவார்த்தினியை நேருக்கு நேராகப்‌ பார்க்கப்‌ 
போவதை நினைக்கும்‌ பொழுது மார்யா இவானவ்‌ 
னாவுக்கு ஏற்பட்ட பயத்தில்‌ அவளால்‌ நிற்கக்‌ கூட 
முடியவில்லை. சில நிமிடங்களுக்குப்‌ பிறகு கதவு 
திறக்கப்பட்டது. சக்கரவர்த்தினியின்‌ தனியறைக்குள்‌ 
அவள்‌ நுழைந்தாள்‌. 

சக்கரவர்த்தினி ஒப்பனை மேசைக்கு முன்பாக 
உட்கார்ந்து கொண்டிருந்தாள்‌. முக்கியமான ல. 
அதிகாரிகள்‌ அங்கே நின்று கொண்டிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ மார்யா இவானவ்னாவைப்‌ பார்த்ததும்‌ மரி 
யாதையோடு வழி விட்டார்கள்‌. சக்கரவர்த்தினி அவ 
ளிடம்‌ அன்பாகப்‌ பேசினாள்‌. அப்பொழுது மார்யா 
இவானவனாதான்‌ காலையில்‌ திறந்த மனதோடு பேசிய 
சீமாட்டி சக்கரவர்த்தினியே என்பதை உணர்ந்தாள்‌. 
சக்கரவர்த்தினி அவளைப்‌ பார்த்துச்‌ சிரித்தபடியே 
அருகில்‌ வருமாறு அழைத்தாள்‌. “உங்களுடைய 
வேண்டுகோளை நிறைவேற்றி என்னுடைய வாக்கைக்‌ 
காப்பாற்ற முடிந்தது பற்றி நான்‌ மகிழ்ச்சியடை 
கிறேன்‌. உங்களுடைய மண மகன்‌ குற்றம்‌ செய்ய 
வில்லை என்பதில்‌ இப்பொழுது எனக்குச்‌ சந்தேக 
மில்லை. உங்களுடைய காரியம்‌ வெற்றிகரமாக 
முடிந்து விட்டது. இந்தக்‌ கடிதத்தை உங்களுடைய 
எதிர்கால மாமனாரிடம்‌ கொண்டு போய்க்‌ கொடுங்‌ 
கள்‌” என்றாள்‌. 

மார்யா இவானவனா அந்தக்‌ கடிதத்தை வாங்கும்‌ 
பொழுது அவள்‌ கைகள்‌ நடுங்கின. அப்படியே சக்கர 
வர்த்தினியின்‌ காலடியில்‌ விழுந்து ஆனந்தக்‌ கண்ணீர்‌ 
விட்டாள்‌. சக்கரவர்த்தினி அவளைத்‌ தூக்கி முத்தமிட்‌ 
டாள்‌. பிறகு அவளிடம்‌ அன்பாகப்‌ பேசினாள்‌. “:நீங்‌ 
கள்‌ பணக்காரப்‌ பெண்ணல்ல என்பது எனக்குத்‌ 


288 


தெரியும்‌. காப்டன்‌ மிரோனவின்‌ மகளுக்கு உதவி 
செய்வது என்‌ கடமையாகும்‌, எனவே எதிர்காலத்‌ 
தைப்‌ பற்றிக்‌ கவலைப்பட வேண்டாம்‌. உங்களுக்கு 
தேவையான எல்லா உதவிகளையும்‌ நான்‌ செய்வேன்‌”: 
என்றாள்‌. 

சக்கரவர்த்தினி அந்த ஏழை அனாதைப்‌ பெண்ணை 
மிகவும்‌ அன்புடன்‌ உபசரித்த பிறகு விடை கொடுத்து 
அனுப்பினாள்‌. அதே கோச்‌ வண்டியில்‌ மார்யர்‌ 
இவானவனா வீட்டுக்குத்‌ திரும்பினாள்‌. அவள்‌ எப்‌ 
பொழுது திரும்புவாள்‌ என்று ஆவலோடு காத்துக்‌ 
கொண்டிருந்த அன்னா விலாசியெவ்னா சக்கரவர்த்‌ 
தினியைப்‌ பற்றிச்‌ சர மாரியாகக்‌ கேள்விகள்‌ கேட்‌ 
டாள்‌. அந்தக்‌ கேள்விகளுக்கு மார்யா இவானவ்னா 
முடிந்த வரை பதிலளித்தாள்‌. ஆன்னா விலாசியெவ்‌ 
னாவுக்கு அவள்‌ மீது கோபமே. ஏனென்றால்‌ அரண்‌ 
மனைக்குப்‌ போய்‌ சக்கரவர்த்தினியைப்‌ பார்த்துப்‌ 
பேசிவிட்டுத்‌ திரும்பியவள்‌ பல விஷயங்களை நன்றாக 
கவனித்துப்‌ பார்த்துவிட்டுத்‌ திரும்பியிருக்க வேண்‌ 
டாமா? அல்லது பார்த்தவற்றையாவது சரியாக 
நினைவில்‌ வைத்திருக்க வேண்டாமா? சரி. என்ன 
இருந்தாலும்‌ கிராமத்தில்‌ பிறந்து வளர்ந்த டெண்‌ 
தானே! கெட்டிக்காரத்தனம்‌ எப்படி வரும்‌ என்று 
பெருந்தன்மையோடு அவளை மன்னித்தாள்‌. மார்யா 
இவானவனா பீட்டர்ஸ்பர்கைச்‌ சுற்றிப்‌ பார்ப்பதற்குக்‌ 
கூடத்‌ தாமதிக்காமல்‌ அன்றைய தினமே கிராமத்‌ 
துக்குப்‌ புறப்பட்டாள்‌... 


பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌ கிரின்யோவின்‌ கையேடு 
இங்கே முடிவடைந்து விடுகிறது. சக்கரவர்த்தினியின்‌ 


289 
19-323 


உத்தரவுப்படி 1774ம்‌ வருடத்தின்‌ கடைசியில்‌ அவர்‌ 
சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார்‌; புகச்சோவுக்கு 
விதிக்கப்பட்ட மரண கண்டனை நிறைவேற்றப்பட்ட 
பொழுது அதைப்‌ பார்க்கத்‌ திரண்டிருந்த மக்கள்‌ 
கூட்டத்தில்‌ அவரும்‌ நின்ற தாகவும்‌, புகச்சோவ்‌ 
அவரை அடையாளம்‌ கண்டு தம்முடைய கலையை 
அசைத்ததாகவும்‌, சில நிமிடங்களில்‌ அதே தலை 
துண்டிக்கப்பட்டு இரத்தம்‌ சொட்டச்‌ சொட்ட மக்‌ 
கள்‌ முன்னால்‌ கொண்டுவந்து காட்டப்பட்டதாகவும்‌ 
அவருடைய குடும்பத்தில்‌ சொல்லி வருகிறோர்கள்‌. 
இறற்குப்‌ பிறகு பியோத்துர்‌ அந்திரேயெவிச்‌ மார்யா 
இவானவனாவைத்‌ திருமணம்‌ செய்து கொண்டார்‌. 
இன்றும்‌ அவர்களுடைய சந்ததியினர்‌ ஸிம்பீர்ஸ்க்‌ 
வட்டாரத்தில்‌ வசதியாக வாழ்ந்து வருகிறோர்கள்‌. 
அ. என்ற இடத்திலிருந்து முப்பது வெர்ஸ்டாக்கள்‌ 
தூரத்தில்‌ ஒரு கிராமம்‌ பத்து நபர்களுக்குச்‌ சொந்த 
மானதாக இருக்கிறது. அங்கேயிருக்கும்‌ நாட்டுப்‌ புற 
வீட்டின்‌ அறை ஒன்றில்‌ சக்கரவர்த்தினி இரண்‌ 
டாம்‌ எகதிரீனுவின்‌ கையெழுத்தில்‌ உள்ள கடிதம்‌ 
கண்ணாடிச்‌ சட்டம்‌ போட்டு மாட்டப்பட்டிருக்கிறது. 
பியோத்தர்‌ அந்திரேயெவிச்சின்‌ தகப்பனாருக்கு எழுதப்‌ 
பட்ட அந்தக்‌ கடிதத்தில்‌ அவர்‌ மகனை விடுதலை 
செய்வதாகவும்‌, காப்டன்‌ மிரோனவின்‌ மகள்‌ நல்‌ 
லறிவும்‌ நற்பண்புகளும்‌ வாய்க்கப்‌ பெற்றவள்‌ என்றும்‌ 
குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பியோத்தார்‌ அந்திரே 
யெவிச்‌ கிரின்யோவின்‌ கையேட்டை அதில்‌ வரு 
ணிக்கப்பட்டுள்ள காலப்‌ பகுதியைப்‌ பற்றி நாம்‌ 
பல ஆராய்ச்சிகள்‌ செய்திருப்பதால்‌ அவருடைய 
பேரர்களில்‌ ஒருவர்‌ நம்மிடம்‌ கொடுத்தார்‌. அவ 
ருடைய உறவினர்களின்‌ அனுமதியைப்‌ பெற்று 


290 


அதைத்‌ தனி நூலாக வெளியிடுகிறோம்‌. ஒவ்வொரு 
அத்தியாயத்‌ தலைப்புக்கும்‌ பொருத்தமான மேற்‌ 
கோளை உதவியிருப்பதோடு சில பெயர்களையும்‌ அங்‌ 
கங்கே மாற்றியிருக்கிறோம்‌. 


பதிப்பாசிரியர்‌ 


அக்டோபர்‌ 19, 1836ம்‌ வருடம்‌ 


பிற்சேர்க்கை 


நீக்கப்பட்ட அத்தியாயம்‌” 


நாங்கள்‌ வோல்கா நதிக்‌ கரையை நெருங்கி 
விட்டோம்‌. எங்கள்‌ படைப்‌ பிரிவு ஒரு கிராமத்‌ 
துக்குள்‌ நுழைந்தது. அன்றிரவில்‌ அங்கேயே தங்கு 
வதென்று அதிகாரிகள்‌ முடிவு செய்தனர்‌. ஆற்றின்‌ 
மறு கரையிலிருந்த எல்லா கிராமங்களுமே கலகத்‌ 
தில்‌ ஈடுபட்டிருக்கன்றன என்றும்‌ புகச்சோவின்‌ கும்‌ 


காப்டன்‌ மகள்‌ நாவல்‌ வெளியிடப்பட்ட பொழுது அரசாங்கத்‌ 
குணிக்கை காரணமாக இந்த அத்தியாயம்‌ நாவலில்‌ இடம்‌ பெற 
வில்லை. பூஷ்கின்‌ கையெழுத்துப்‌ பிரதியில்‌ மட்டும்தான்‌ இந்த 
அத்தியாயம்‌ இருக்கிறது. அவரே “நீக்கப்பட்ட அத்தியாயம்‌” ' 
என்று தலைப்பும்‌ கொடுத்திருக்கிறார்‌. சில பாத்திரங்களின்‌ பெயர்‌ 
களையும்‌ மாற்றி எழுதியிருக்கறொர்‌. உதாரணமாக, கிரின்யோவ்‌ 
புலானின்‌ என்ற பெயரிலும்‌ ணிரின்‌ இகரின்யோவ்‌ என்னும்‌ இந்த 
அத்தியாயத்தில்‌ அமைக்கப்படுகிரர்கள்‌.-- ப-ர்‌. 


292 


பல்கள்‌ எல்லா இடங்களிலும்‌ சுற்றிக்‌ கொண் 
டிருக்கின்றன என்றும்‌ கிராமப்‌ பெரியவர்‌ என்னிடம்‌ 
தெரிவித்தார்‌. இந்தச்‌ செய்தியைக்‌ கேட்டதும்‌ 
எனக்கு அதிகமான கவலை ஏற்பட்டது. மறு நாள்‌ 
காலையில்‌ நாங்கள்‌ ஆற்றைக்‌ கடப்பதென்று முடிவு 
செய்யப்பட்டிருந்தது. நான்‌ பொறுமையில்லாமல்‌ 
துடிதுடித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. ஆற்றின்‌ அக்‌ 
கரையிலிருந்து சுமார்‌ முப்பது வெர்ஸ்டாக்கள்‌ தூரத்‌ 
தில்‌ என்‌ தகப்பனாருடைய பண்ணை இருந்தது. என்‌ 
னைப்‌ படகில்‌ அக்கரைக்குக்‌ கொண்டு போய்விட 
யாராவது வருவார்களா என்று விசாரித்தேன்‌. 
அந்தக்‌ கிராமத்திலிருந்தவர்கள்‌ எல்லோருமே மீனவர்‌ 
கள்‌ தான்‌; எனவே அங்கே பல படகுகளும்‌ இருந்‌ 
தன. நான்‌ கிரின்யோவிடம்‌ சென்று எனது விருப்‌ 
பத்தைத்‌ தெரிவித்தேன்‌. ““ஜாக்ரெதை! தனியாகப்‌ 
போவது பெரும்‌ ஆபத்தாகும்‌. காலை வரை பொறுத்‌ 
இரு. முதல்‌ கோஷ்டியோடு நாம்‌ அக்கரைக்குப்‌ 
போவோம்‌. உன்‌ வீட்டில்‌ ஏதேனும்‌ ஆபத்து ஏற்‌ 
படலாமென்பதால்‌ ஐம்பது ஹுஸார்களையும்‌ கூட்டிக்‌ 
கொண்டு போவோம்‌”' என்றார்‌. 

எனினும்‌ அன்றிரவிலேயே ஆற்றைக்‌ கடப்‌ 
பதென்று நான்‌ முடிவு செய்தேன்‌. ஒரு படகு தயா 
ராக இருந்தது. இரண்டு படகோட்டிகளோடு அந்தப்‌ 
படகில்‌ ஏறி உட்கார்ந்தேன்‌. அவர்கள்‌ படகைக்‌ 
தண்ணீருக்குள்‌ தள்ளிவிட்டுச்‌ சுறுசுறுப்பாகத்‌ துடுப்பு 
களைப்‌ போட்டார்கள்‌. 

நிர்மலமான வானத்தில்‌ நிலவு பிரகாசமாகத்‌ 
தெரிந்தது. பருவநிலை அமைதியாக இருந்தது. 
வோல்கா நதி அமைதியாகவும்‌ சமதளமாகவும்‌ ஓடிக்‌ 
கொண்டிருந்தது. தண்ணீரின்‌ கறுப்பான பரப்பில்‌ 


293 


படகு தாளலயத்தோடு அசைந்தாடிக்‌ கொண்டு 
வேகமாகப்‌ போய்க்‌ கொண்டிருந்தது. நான்‌ கற்‌ 
பனைத்‌ தேரில்‌ விண்ணோக்கிப்‌ பறந்தேன்‌. படகு 
புறப்பட்டு சுமார்‌ அரை மணி நேரம்‌ ஆகியிருக்‌ 
கும்‌. ஆற்றின்‌ நடுப்‌ பகுதிக்கு வந்து விட்டோம்‌... 

திடீரென்று ர ன்‌ குசுகுசுவென்று பேசிக்‌ 
கொண்டார்கள்‌. “என்ன விஷயம்‌?” என்று 
திடீரென்று கற்பனைச்‌ சுகத்திலிருந்து விடுபட்டுக்‌ கேட்‌ 
டேன்‌. ““அது என்னவென்று கடவுளுக்குத்‌ தெரிந்‌ 
இருக்கலாம்‌. எங்களுக்குக்‌ தெரியவில்லை'' என்று 
அவர்களிருவரும்‌ ஓரே திசையில்‌ பார்த்த படியே 
பதிலளித்தார்கள்‌. அவர்கள்‌ பார்த்த திசையை 
நோக்கி நானும்‌ பார்த்தேன்‌. ஏதோ ஒரு பெரிய 
பொருள்‌ தண்ணீரின்‌ கீழ்‌ நீரோட்டத்தில்‌ மிதந்து 
வருவது அந்த இருட்டிலும்‌ தெரிந்தது. அந்த மர்ம 
மான பொருள்‌ சிறிது சிறிதாக எங்கள்‌ படகை 
நோக்கி வந்து கொண்டிருந்தது. படகோட்டிகளிடம்‌ 
துடுப்புப்‌ போட வேண்டாம்‌ என்று சொல்லிவிட்டு 
அந்தப்‌ பொருள்‌ படகின்‌ அருகில்‌ வரும்‌ வரை 
காத்திருந்தேன்‌. திடீரென்று நிலா ஒரு மேகத்‌ 
துக்குப்‌ பின்னால்‌ மறைந்து விட்டது. மிதந்து வந்த 
பேயுரு இன்னும்‌ அதிகக்‌ கறுப்பாகத்‌ தோன்றியது. 
அது படகுக்கு மிக அருகே வந்து விட்டது. எனி 
னும்‌ அது என்னவென்று எனக்குத்‌ தெரியவில்லை. 


அது என்னவாக இருக்கும்‌?” என்று படகோட்டி 
கள்‌ பேசிக்‌ கொண்டார்கள்‌. ““அது பாய்மரமல்ல; 
பாய்களும்‌ இல்லை...” திடீரென்று மேகங்களுக்குப்‌ 


பின்னாலிருந்து நிலா வெளியே வந்து ஒளி வீசியதும்‌ 
நாங்கள்‌ ஒரு பயங்கரமான காட்சியைக்‌ கண்டோம்‌. 


எங்களை நோக்கி ஒரு மிதவை வந்து கொண்டிருந்‌ 


294 


குது. அதன்‌ மத்தியில்‌ தூக்குக்‌ கம்பங்கள்‌ நிறுத்தி 
வைக்கப்பட்டிருந்தன. அதன்‌ குறுக்குச்‌ சட்டத்‌ 
திலிருந்து மூன்று உடல்கள்‌ தொங்கிக்‌ கொண் 
டிருந்தன. எனக்கு ஒரு விசித்திரமான அசை ஏற்‌ 
பட்டது. தூக்கிலிடப்பட்ட நபர்களின்‌ முகங்களைப்‌ 
பக்கத்திலே போய்ப்பார்க்க விரும்பினேன்‌. 

நான்‌ உத்தரவிட்டதும்‌ படகோட்டிகள்‌ கொக்‌ 
கியை வீசி அந்த மிதவையைத்‌ தடுத்து நிறுத்தினார்‌ 
கள்‌. இப்பொழுது என்னுடைய படகு அந்த மிதக்‌ 
கும்‌ தூக்கு மேடையில்‌ மோதியது. நான்‌ படகி 
லிருந்து மிதவையில்‌ தாவிக்‌ குதித்து இரண்டு தூக்‌ 
குக்‌ கம்பங்களுக்கும்‌ இடையே போய்‌ நின்றேன்‌. 
தூக்கிலிடப்பட்ட பரிதாபத்துக்குரியவார்களின்‌ மூளி 
யான முகங்கள்‌ மீது நிலா பிரகாசித்தது. அவர்‌ 
களில்‌ ஒருவன்‌ அதிக வயதான சுவாஷ்‌, மற்றொருவன்‌ 
சுமார்‌ இருபது வயதுகளே முடிந்த ருஷ்ய விவசாயி; 
அவன்‌ பலசாலியாகவும்‌ ஆரோக்யெமானவனாகவும்‌ 
இருந்தான்‌. மூன்றாவது நபரைப்‌ பார்த்த பொழுது 
எனக்குப்‌ பயங்கரமான அதிர்ச்சி ஏற்பட்டது. 
என்னையறியாமல்‌ ஓ வென்று அலறிவிட்டேன்‌. அந்த 
நபர்‌ வான்யா. ஆம்‌. என்னுடைய ஏழை வான்‌ 
யாதான்‌. ஏதோ ஒரு கண நேர முட்டாள்தனத்தில்‌ 
அவன்‌ புகச்சோவின்‌ கலகக்‌ கும்பலோடு சேர்ந்திருக்க 
வேண்டும்‌. அவர்களுடைய தலைக்கு மேலே ஒரு 
கறுப்புப்‌ பலகை ஆணியடித்து மாட்டப்பட்டிருந்தது. 
அதில்‌ ““திருடர்கள்‌ மற்றும்‌ கலகக்காரர்கள்‌” என்று 
வெள்ளை வர்ணத்தில்‌ பெரிய எழுத்துக்களில்‌ எழுதப்‌ 
பட்டிருந்தது. படகோட்டிகள்‌ கொக்கியை இழுத்துப்‌ 
பிடித்துக்‌ கொண்டு மிதவையை நிறுத்தி வைத்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. நான்‌ அடுத்தபடியாக என்ன 


295 


சொல்லப்‌ போகிறேன்‌ என்று அக்கறை இல்லாமல்‌ 
காத்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. நான்‌ மறுபடியும்‌ 
படகுக்குத்‌ தாவினேன்‌. அந்த மிதவை நீரோட்‌ 
டத்தில்‌ மிதந்து சென்றது. இருட்டில்‌ தூக்குக்‌ கம்‌ 
பங்கள்‌ மட்டும்‌ வெகு நேரம்‌ வரை தெரிந்தன. 
கடைசியில்‌ மிதவை என்‌ பார்வையிலிருந்து மறைந்து 
போய்‌ விட்டது. எங்கள்‌ படகும்‌ மேடான கரைக்கு 
வந்து சேர்ந்தது... 

நான்‌ படகோட்டிகளுக்குத்‌ தாராளமாகக்‌ கூலி 
கொடுத்தேன்‌. படகோட்டிகளில்‌ ஒருவன்‌, ஆற்றோரத்‌ 
திலுள்ள கிராமத்தின்‌ தலைவரிடம்‌ என்னைக்‌ கூட்டிக்‌ 
கொண்டு போவதற்கு முன்வந்தான்‌. நான்‌ அவனோடு 
அந்தத்‌ தலைவர்‌ வீட்டுக்குள்‌ நுழைந்தேன்‌. எனக்குக்‌ 
குதிரைகள்‌ வேண்டும்‌ என்று நான்‌ சொன்ன 
பொழுது அந்தக்‌ கிராமத்‌ தலைவர்‌ என்னை விரட்டி 
யடிப்பது போலப்‌ பார்த்தார்‌. ஆனால்‌ பட கோட்டி 
அவரிடம்‌ இரகசியமாக ஏதோ பேசிய பிறகு முத 
லில்‌ காட்டிய கடுகடுப்பை மாற்றிக்‌ கொண்டு குழைய 
ஆரம்பித்தார்‌. சில நிமிடங்களில்‌ ஒரு டிரோய்கா 
வண்டி தயாராக வந்து விட்டது. நான்‌ வண்டியில்‌ 
ஏறிக்‌ கொண்டு என்னுடைய தகப்பனார்‌ வசிக்கும்‌ 
கிராமத்துக்கு ஓட்டு என்று வண்டிக்காரனிடம்‌ சொன்‌ 
னேன்‌. 

அந்த விசாலமான நெடுஞ்சாலையில்‌, தூங்கிக்‌ 
கொண்டிருந்த கிராமங்களைக்‌ கடந்து வண்டி 
வேகமாகப்‌ போய்க்‌ கொண்டிருந்தது. வழியில்‌ 
யாராவது என்னை நிறுத்திவிடக்‌ கூடாதே என்ற 
ஒரே கவலைதான்‌ அந்த நேரத்தில்‌ எனக்கு இருந்‌ 
தது. வோல்கா நதியில்‌ மிதந்து வந்த தூக்கு மேடை 
யைப்‌ பார்த்ததிலிருந்து கலகக்காரர்கள்‌ அந்தப்‌ 


296 


பகுதியில்‌ நடமாடுவதைத்‌ தெரிந்து கொண்டாலும்‌ 
அதிகாரிகள்‌ அவர்களைப்‌ பயங்கரமாக ஓடுக்கிக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌ என்பதை முக்கியமாகப்‌ புரிந்து 
கொண்டேன்‌. புகச்சோவ்‌ எனக்குக்‌ கொடுத்த 
அனுமதிச்‌ சீட்டையும்‌ கர்னல்‌ கிரின்யோவ்‌ கையொப்‌ 
பமிட்ட உத்தரவையும்‌ சந்தர்ப்பத்துக்குத்‌ தகுந்தாற்‌ 
போல உபயோகித்துக்‌ கொள்ளலாம்‌ என்ற எண்‌ 
ணத்தில்‌ என்‌ சட்டைப்‌ பையில்‌ பத்திரமாக வைத்‌ 
திருந்தேன்‌. ஆனால்‌ போகும்‌ வழியில்‌ யாரும்‌ என்‌ 
வண்டியை நிறுத்தவில்லை. மறு நாள்‌ அதிகாலையில்‌ 
எங்கள்‌ கிராமத்தின்‌ எல்லையிலுள்ள ஆற்றையும்‌ பிர்‌ 
மரக்‌ காட்டையும்‌ பார்த்தேன்‌. வண்டிக்காரன்‌ சாட்‌ 
டையைச்‌ சொடுக்கி குதிரைகளை விரட்டினான்‌. கால்‌ 
மணி நேரத்தில்‌ நான்‌ கிராமத்துக்குள்‌ நுழைந்தேன்‌. 

எங்களுடைய பெரிய வீடு கிராமத்தின்‌ மறு 
கோடியில்‌ இருந்தது. குதிரைகள்‌ வேகமாகப்‌ போய்க்‌ 
கொண்டிருந்தன. ஆனால்‌ திடீரென்று வண்டிக்காரன்‌ 
தெருவின்‌ நடுவிலே குதிரைகளின்‌ கடிவாளத்தை 
இழுத்து நிறுத்தினான்‌. ““ஏன்‌ நிறுத்தினாய்‌?'' என்று 
நான்‌ பொறுமையில்லாமல்‌ கேட்டேன்‌. “தடுப்பு 
வைத்திருக்கிறார்கள்‌'' என்று அவன்‌ குதிரைகளின்‌ 
பாய்ச்சலை சிரமப்பட்டுக்‌ கட்டுப்படுத்திக்‌ கொண்டு 
பதில்‌ சொன்னான்‌. அந்த இடத்தில்‌ கெருவுக்குக்‌ 
குறுக்கே இரண்டு கம்புகளைத்‌ திடீரென்று கட்டியிருந்்‌ 
தது உண்மையே. அதன்‌ முன்னால்‌ ஒரு விவசாயி 
தோளிலே கம்பைச்‌ சாய்த்தபடி நின்று காவல்‌ 
செய்து கொண்டிருந்தான்‌. அவன்‌ என்னிடம்‌ வந்து 
தலையிலிருந்த தொப்பியை எடுத்துவிட்டு, அனுமதிச்‌ 
சீட்டைக்‌ கேட்டான்‌. 

“என்ன இதெல்லாம்‌? இந்தத்‌ தடுப்பு எதற்கு? 


297 


யாரைக்‌ காவல்‌ செய்கிரய்‌?'*? என்று நான்‌ கேட்‌ 
டேன்‌. 

“ஏன்‌? நாங்கள்‌ கலகம்‌ செய்திருக்கிறோம்‌, 
ஐயா??? என்று அவன்‌ தலையின்‌ பின்புறத்தைச்‌ 
சொறிந்து கொண்டு பதில்‌ : சொன்னான்‌. 

“உன்னுடைய எஜமானர்கள்‌ எங்கே இருக்‌ 

கிறார்கள்‌??? என்று கவலையோடு கேட்டேன்‌... 


““எஜமானர்களா? எஜமானர்கள்‌ களஞ்சியத்‌ 
தில்‌ இருக்கிறார்கள்‌?” என்று பதிலளித்தான்‌. 
““களஞ்சியத்திலா ?” 


““அந்திரிய்ஷா அவர்கள்‌ கைகளில்‌ மரச்‌ சட்டத்‌ 
தை மாட்டினான்‌. அவர்களை சக்கரவர்த்தியிடம்‌ 
சேர்த்து அறைந்தேன்‌ (இதை நினைத்து வருந்து 
கிறேன்‌). பிறகு நானே போய்க்‌ கம்பை இழுத்துத்‌ 
வாயைப்‌ பிளந்து கொண்டு நிற்காதே!” 

அந்தக்‌ காவலாள்‌ தயங்கினான்‌. நான்‌ உடனே 
வண்டியிலிருந்து கீழே குதித்து அவன்‌ காதைச்‌ 
சோர்த்து அறைந்தேன்‌ (இதை நினைத்து வருந்து 
கிறேன்‌). பிறகு நானே போய்க்‌ கம்பை இழுத்துத்‌ 
தடையை நீக்கினேன்‌. அவன்‌ வாயைப்‌ பிளந்து 
கொண்டு அச்சரியத்தோடு என்னைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. நான்‌ மறுபடியும்‌ வண்டியில்‌ 
உட்கார்ந்து கொண்டு பெரிய வீட்டுக்கு ஓட்டு என்று 
வண்டிக்காரனிடம்‌ சொன்னேன்‌. பெரிய வீட்டின்‌ 
பின்‌ பகுதியில்‌ களஞ்சியம்‌ இருந்தது. அதன்‌ 
கதவுகள்‌ பூட்டப்பட்டிருந்தன. இரண்டு விவசாயிகள்‌ 
கைகளில்‌ கம்புகளோடு காவல்‌ காத்துக்‌ கொண்டிருந்‌ 
தார்கள்‌. வண்டி நேராக அவர்களுக்கு முன்னே 
போய்‌ நின்றது. நான்‌ வண்டியிலிருந்து குதித்து 
நேரே அவர்களிடம்‌ போனேன்‌. ““கதவைத்திற!?்‌ 


298 


என்று அவர்களை அதட்டிச்‌ சொன்னேன்‌. என்‌ 
னுடைய தோற்றத்தில்‌ ஏதோ ஒரு அம்சம்‌ அவர்‌ 
களுடைய மனதில்‌ பயத்தை உண்டாக்கியிருக்க 
வேண்டும்‌. அவர்கள்‌ கம்புகளைக்‌ கீழே போட்டுவிட்டு 
ஓடி விட்டார்கள்‌. நான்‌ முதலில்‌ கதவின்‌ மேலி 
ருந்த தாழ்ப்பாளை நீக்குவதற்கு முயற்சித்தேன்‌. 
பிறகு கதவை ஓங்கி உதைத்தேன்‌. ஆனால்‌ அந்தப்‌ 
பெரிய தாழ்ப்பாள்‌ உறுதியானது; கதவோ ஓக்‌ 
மரத்தில்‌ செய்யப்பட்டிருந்தது. எனவே எந்தப்‌ பல 
னும்‌ ஏற்படவில்லை. அந்த நேரத்தில்‌ குடிசையிலி 
ருந்து ஒரு உயரமான இளம்‌ விவசாயி வெளியே 
வந்தான்‌. என்னைப்‌ பார்த்து ஏன்‌ கலாட்டா செய்‌ 
கிறாய்‌ என்று மரியாதையில்லாமல்‌ கேட்டான்‌. 

““அந்திரியூஷா எங்கே? அவனை வரச்‌ சொல்‌”* 
என்று உரத்த குரலில்‌ பேசினேன்‌. 

““என்‌ பெயர்‌ அந்திரியூஷா அல்ல; அந்திரேய்‌ 
அஃபனாஸியெவிச்‌”* என்று அவன்‌ கைகளை இடுப்பில்‌ 
வைத்துக்‌ கொண்டு ஆணவமாகப்‌ பதிலளித்தான்‌. 
““உனக்கு என்ன வேண்டும்‌?” 

நான்‌ அவனுக்குப்‌ பதிலளிக்கவில்லை; உடனே ஓடிப்‌ 
போய்‌ அவன்‌ சட்டையின்‌ கழுத்துப்‌ பட்டையைப்‌ 
பிடித்து அவனைக்‌ களஞ்சியத்தின்‌ கதவு வரை தர 
குரவென்று இழுத்துக்‌ கொண்டு போய்‌ கதவைத்‌ 
திற என்று உத்தரவிட்டேன்‌. அவன்‌ ஒரு வினாடி 
நேரம்‌ பிடிவாதமாக மறுத்தான்‌. ஆனால்‌ தகப்பனார்‌ 
மாதிரி நான்‌ கொடுத்த தண்டனைக்கு ஒரு விளைவு 
ஏற்பட்டிருக்க வேண்டும்‌. அவன்‌ சாவியை எடுத்துக்‌ 
களஞ்சியத்தின்‌ கதவைத்‌ திறந்தான்‌. நான்‌ 
வாயிலைக்‌ கடந்து உள்ளே பாய்ந்தேன்‌. அங்கே 
இருட்டாகவே இருந்தது. ஆனால்‌ கூரையிலிருந்த 


299 


சிறிய துவாரத்தின்‌ வழியாக உள்ளே நுழைந்த 
மங்கலான வெளிச்சத்தில்‌ என்‌ குகப்பனாரும்‌ 
தாயாரும்‌ ஒரு மூலையில்‌ இருப்பதைப்‌ பார்த்தேன்‌. 
அவர்களுடைய கால்களில்‌ மரச்‌ சட்டங்கள்‌ பொருத்‌ 
தப்பட்டுக்‌ கைகள்‌ கயிற்றால்‌ கட்டப்பட்டிருந்தன. 
நான்‌ அவர்களை ஆர்வத்தோடு கட்டித்‌ தழுவினேன்‌. 
என்னால்‌ ஒரு வார்த்தை கூடப்‌ பேச முடியவில்லை. 
அவர்கள்‌ என்னை அதிகமான ஆச்சரியத்தோடு பார்த்‌ 
தார்கள்‌. மூன்று வருட இராணுவ வாழ்க்கை அவர்‌ 
களால்‌ அடையாளம்‌ தெதரிந்து கொள்ள முடியாத 
அளவுக்கு என்னை மாற்றியிருந்தது. என்‌ தாயார்‌ 
பெருமூச்சு விட்டுக்‌ கொண்டு கண்ணீரைக்‌ கொட்‌ 
டினாள்‌. 

திடீரென்று எனக்குப்‌ பின்னாலிருந்து அறிமுக 
மான, இனிய குரல்‌ கேட்டது: ““பியோத்தர்‌ அந்‌ 
திரேயெவிச்‌! வந்து விட்டீர்களா?” நான்‌ வாய 
டைத்துப்‌ போனேன்‌... நான்‌ திரும்பிப்‌ பார்க்கேன்‌. 
அங்கே இன்னொரு மூலையில்‌ மார்யா இவானவ்னா 
கைகள்‌ கட்டப்பட்டுக்‌ கால்களில்‌ மரச்‌ சட்டங்கள்‌ 
பொருத்தப்பட்டுக்‌ கிடந்தாள்‌. 

என்‌ தகப்பனார்‌ தம்முடைய கண்களை நம்ப 
முடியாமல்‌ என்னை மெளனமாகப்‌ பார்த்துக்‌ கொண்‌ 
டிருந்தார்‌. அவர்‌ முகம்‌ ஆனந்தமயமாகப்‌ பிரகாசித்‌ 
தது. நான்‌ என்னுடைய வாளை உருவி அவர்களைக்‌ 
கட்டியிருந்த கயிற்றின்‌ முடிச்சுக்களை அவசரமாக 
வெட்டினேன்‌. 

““பெத்ரூஷா! வா! வா!”' என்று சொல்லிக்‌ 
கொண்டு என்‌ தகப்பனார்‌ என்னைத்‌ தன்‌ மார்போடு 
அணைத்துக்‌ கொண்டார்‌. ““கடவுள்‌ கருணையால்‌ 
உன்னைப்‌ பார்க்கும்‌ வரை உயிரோடிருந்து விட்‌ 
டேன்‌...”” 

300 


““பெத்ரூஷா! என்‌ அன்பு மகனே!'' என்று என்‌ 
தாயார்‌ பேசினாள்‌. “உன்னை எந்தத்‌ தேவதை 
இங்கே கூட்டிக்‌ கொண்டு வந்தது? நீ சுகமாக இருக்‌ 
கிறாயா?”' என்று கேட்டாள்‌. 

அந்தச்‌ சிறையிலிருந்து அவர்களை விடுவிக்க 
வேண்டுமென்று நான்‌ அவசரப்பட்டேன்‌. ஆனால்‌ 
கதவின்‌ அருகே போன பொழுது, கதவு மறுபடியும்‌ 
பூட்டப்பட்டிருந்தது. 

““அந்திரியூஷா! கதவைத்‌ திற!” என்று சத்தம்‌ 
போட்டேன்‌. 

““திறக்க மாட்டேன்‌” என்று அவன்‌ கதவு 
இடுக்கன்‌ வழியாகப்‌ பதில்‌ சொன்னான்‌. “நீயும்‌ 
அங்கேயே இரு. கலாட்டா செய்ததற்கும்‌ ஜார்‌ 
சக்கரவர்த்தியின்‌ அதிகாரிகளைக்‌ கழுத்தைப்‌ பிடித்து 
இழுத்ததற்கும்‌ உனக்குத்‌ தகுந்த பாடம்‌ கற்பிப்‌ 
பேன்‌!” என்றான்‌. 

நாங்கள்‌ தப்பிச்‌ செல்வதற்கு ஏதேனும்‌ வழி 
இருக்கிறதா என்று களஞ்சியத்தை ஆராய்ந்தேன்‌. 

““நடக்காது'” என்று என்‌ தகப்பனார்‌ கூறினார்‌. 
“என்னுடைய களஞ்சியங்களுக்குள்‌ திருடர்கள்‌ 
நுழைய முடியாது; வெளியே தப்பிப்‌ போகவும்‌ 
முடியாது” என்றார்‌. 

நான்‌ வந்திருப்பதை நினைத்து லேசாக உற்‌ 
சாகமடைந்த என்னுடைய தாயார்‌ இப்பொழுது 
நானும்‌ குடும்பத்தோடு சேர்ந்து பயங்கரமாகச்‌ சாகப்‌ 
போகிறேனே என்று அதிகக்‌ கலவரமடைந்தாள்‌. 
ஆனால்‌ என்னுடைய பெற்றோர்களையும்‌ மார்யா 
இவானவனாவையும்‌ பார்த்த நிமிடத்திலிருந்து நான்‌ 
முன்னைக்‌ காட்டிலும்‌ நிதானமடைந்தேன்‌. என்னிடம்‌ 
ஒரு வாளும்‌ இரண்டு கைத்துப்பாக்கெளும்‌ இருந்த 


301 


படியால்‌ முற்று கையிட்டால்‌ அதைச்‌ சமாளிக்க 
முடியும்‌. மேலும்‌ அன்றிரவுக்குள்‌ கிரின்யோவ்‌ வந்து 
எங்களை விடுவித்து விடுவார்‌ என்று உறுதியாக நம்‌ 
பினேன்‌. என்‌ பெற்றோர்களிடம்‌ இகைச்‌ சொன்ன 
பிறகு என்‌ தாயாரின்‌ கவலையை ஓரளவுக்குக்‌ 
குறைக்க முடிந்தது. நாங்கள்‌ பல வருடங்களுக்குப்‌ 
பிறகு ஒன்றாகக்‌ கூடியிருப்பதன்‌ மகிழ்ச்சியை அனு 
பவிக்கத்‌ தொடங்கினோம்‌. 

““பியோத்தர்‌! நீ குறும்புத்‌ தனமாகப்‌ பல 
காரியங்களைச்‌ செய்ததைப்‌ பற்றிக்‌ கேள்விப்பட்ட 
பொழுது எனக்கு உன்‌ மீது கோபமேற்பட்டது. 
ஆனால்‌ அதை இப்பொழுது பேசுவது சரியல்ல. நீ 
இப்போது திருந்தி விட்டாய்‌; உன்னுடைய வீணான 
விளையாட்டுக்களை ஆடி முடித்து விட்டாய்‌ என்று 
நம்புகிறேன்‌. ஒரு கெளரவமான  அதிகாரியாகச்‌ 
சேவை செய்திருக்றொய்‌ என்று எனக்குத்‌ தெரியும்‌. 
உனக்கு எனது நன்றியைத்‌ தெரிவிக்கிறேன்‌. வயதான 
காலத்தில்‌ எனக்கு மன நிம்மதியைத்‌ தந்திருக்கிறாய்‌. 
உன்னால்‌ எனக்கு விடுதலை கிடைத்தால்‌ அது எனக்கு 
இரட்டிப்பு மகிழ்ச்சியைத்‌ கரும்‌.” 

நான்‌ கண்ணீர்‌ விட்டபடியே அவர்‌ கையை 
முத்தமிட்டேன்‌. மார்யா இவானவனாவைப்‌ பார்த்‌ 
தேன்‌. என்னைப்‌ பார்க்க முடிந்ததே அவளுக்குப்‌ 
பேரானந்தமாக இருந்த படியால்‌ அவள்‌ மகிழ்ச்‌ 
சியோடு சாந்தமாகத்‌ தோன்றினாள்‌. 

நடுப்பகல்‌ நேரத்தின்‌ போது அளவுக்கு மீறிய 
கூக்குரலும்‌ சத்தமும்‌ கேட்டன. ““என்ன நடக்கிறது? 
உன்னுடைய கர்னல்‌ சீக்கிரமாகவே வந்து விட்‌ 
டாரா?” என்று என்‌ தகப்பனார்‌ கேட்டார்‌. ““இருக்‌ 


காது. இரவு நேரத்தில்தான்‌ அவர்‌ இங்கே வந்து 


302 


சேர முடியும்‌ என்று நான்‌ சொன்னேன்‌. சத்தம்‌ 
அதிகரிக்க ஆரம்பித்தது. எச்சரிக்கை மணி ஒலித்தது. 
எங்கள்‌ வீட்டைச்‌ சுற்றி குதிரை வீரர்கள்‌ வேகமாக 
வந்திறங்கும்‌ சத்தம்‌ கேட்டது. அந்த நேரத்தில்‌ 
சுவரிலிருந்த ஒரு சிறு பிளவில்‌ ஸவேலிச்சின்‌ கழட்டுத்‌ 
தலை தெரிந்தது. ““அந்திரேய்‌ பெத்ரோவிச்‌! அவ்‌ 
தோத்யா வசீலியெனனா! பியோத்தர்‌ அந்திரேயெ 
விச்‌! ஐயா! மார்யா இவானவ்னா! சீமாட்டியே! 
மோசமான தகவல்‌ கிடைத்திருக்றெது. போக்கிரிகள்‌ 
கிராமத்துக்குள்‌ வந்து விட்டார்கள்‌. பியோத்தர்‌ அந்‌ 
திரேயெவிச்‌! அவர்களுக்குத்‌ தலைமை வகிப்பது யார்‌ 
என்று நினைக்கிறீர்கள்‌? அலெக்சேய்‌ இவானவிச்‌ 
ஷ்வாப்ரின்‌ தான்‌. அவனைச்‌ சைத்தான்‌ கொண்டு 
போகட்டும்‌!”' என்று எனது முன்னாள்‌ ஆசிரியன்‌ 
மிகவும்‌ பரிதாபமான குரலில்‌ சொன்னான்‌. அந்தக்‌ 
கேவலமான பெயரைக்‌ கேட்டதும்‌ மார்யா இவா 
னவனா என்ன செய்வதென்று தெரியாமல்‌ கைகளைப்‌ 
பிசைந்து கொண்டு அசையாமல்‌ நின்றாள்‌. 

““ஸவேலிச்‌! கவனமாகக்‌ கேள்‌'' என்று நான்‌ 
உள்ளேயிருந்து கத்தினேன்‌. “யாரையாவது ஆற்றங்‌ 
கரைக்குக்‌ குதிரை மீது அனுப்பு. நாம்‌ மிக அபாய 
மான நிலையில்‌ இருக்கிறோம்‌ என்பதைக்‌ கான 
லிடம்‌ உடனே தெரிவிக்குமாறு ஹுஸார்‌ படைக்குத்‌ 
தகவல்‌ கொடு” என்றேன்‌. 

““ஐயா! நமக்கு உதவி சேய்ய இங்கே ஒரு 
வரும்‌ இல்லையே. இளைஞர்கள்‌ எல்லோரும்‌ கலகக்‌ 
காரார்களோடு சேர்ந்து விட்டார்கள்‌. குதிரைகளை 
முன்பே கைப்பற்றிக்‌ கொண்டார்கள்‌. அட கடவுளே! 
எதிரிகள்‌ இங்கே வந்து விட்டார்கள்‌. களஞ்சியத்‌ 
துக்கு வருகிறார்களே” என்றான்‌. 


303 


கதவுக்கு வெளியே பலர்‌ பேசிக்‌ கொண்டிருக்கும்‌ 
சத்தம்‌ இப்பொழுது கேட்டது. என்‌ தாயாரையும்‌ 
மார்யா இவானவனாவையும்‌ ஒரு மூலையில்‌ போய்‌ 
மறைந்திருக்குமாறு சைகை காட்டிவிட்டு நான்‌ வாளை 
உருவிக்‌ கொண்டு கதவுக்குப்‌ பக்கத்தில்‌ சுவரில்‌ 
சாய்ந்து கொண்டு நின்றேன்‌. என்‌ தகப்பனார்‌ கைத்‌ 
துப்பாக்ககளைக்‌ கைகளில்‌ பிடித்துக்‌ கொண்டு 
சுடுவதற்குத்‌ தயாராக எனக்குப்‌ பக்கத்தில்‌ நின்றார்‌. 
வெளியில்‌ பூட்டைத்‌ திறக்கும்‌ சத்தம்‌ கேட்டது; 
கதவைத்‌ திறந்து கொண்டு அந்திரியூஷா உள்ளே 
வந்தான்‌. அவன்‌ தலை தெரிந்ததும்‌ என்னுடைய 
வாளை ஓங்கித்‌ தலையை வெட்டினேன்‌. அவன்‌ உடல்‌ 
குரையில்‌ விழுந்து பாதையை அடைத்துக்‌ கொண்டது. 
அதே சமயத்தில்‌ என்‌ தகப்பனார்‌ வெளியேயிருந்த 
கும்பலை நோக்கிக்‌ கைத்துப்பாக்கியால்‌ சுட்டார்‌. எங்‌ 
களை முற்றுகையிட வந்த கூட்டம்‌ அலறிக்‌ கொண்டு 
பின்வாங்கியது. வாசற்படியில்‌ காயம்‌ பட்டுக்‌ கிடந்த 
வனை நான்‌ உள்ளே இழுத்துக்‌ கொண்டு கதவைச்‌ 
சாத்தி உள்ளே தாளிட்டேன்‌. களஞ்செயத்துக்கு 
வெளியே ஆயுதங்களோடு பெரிய கூட்டம்‌ நின்று 
கொண்டிருந்தது. அவர்கள்‌ மத்தியில்‌ ஷ்வாப்ரின்‌ 
நிற்பதையும்‌ பார்த்தேன்‌. 

“பயப்பட வேண்டாம்‌'' என்று நான்‌ பெண்‌ 
களைப்‌ பார்த்துச்‌ சொன்னேன்‌. “நாம்‌ நம்பிக்கை 
யோடிருக்க வேண்டும்‌. ஐயா! நீங்கள்‌ தயவு செய்து 
இனிமேல்‌ சுட வேண்டாம்‌. ஒவ்வொரு தோட்டாவும்‌ 
இனி முக்கியமாகும்‌'' என்றேன்‌. 

என்‌ தாயார்‌ மெளனமாகப்‌ பிரார்த்தனை செய்து 
கொண்டிருந்தள்‌; அவளுக்குப்‌ பக்கத்தில்‌ மார்யா 
இவானவ்னா நின்று வரப்‌ போகும்‌ ஆபத்தை 

304 


ஞானிகளுக்குரிய அமைதியோடு எதிர்‌ நோக்கிக்‌ 
கொண்டிருந்தாள்‌. வெளியே வசவுகளும்‌, பயமுறுத்‌ 
தல்களும்‌, பேய்க்‌ கூச்சலும்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்‌ 
தன. யாராவது துணிந்து உள்ளே நுழைந்தால்‌ 
அவர்களைக்‌ கொன்று விடுவது என்ற உறுதியோடு 
நான்‌ கதவுக்குப்‌ பக்கத்திலேயே நின்று கொண் 
டிருந்தேன்‌. திடீரென்று அந்த ராஸ்கல்கள்‌ போட்ட 
சத்தம்‌ நின்று விட்டது. ஷ்வாப்ரின்‌ என்னைப்‌ பெயர்‌ 
சொல்லிக்‌ கூப்பிடுகிற சத்தம்‌ கெளிவாகக்‌ கேட்டது. 

““நான்‌ இங்கேதானிருக்கிறேன்‌. உனக்கு என்ன 
வேண்டும்‌?” என்று கத்தினேன்‌. 

““புலானின்‌! எங்களை எதிர்ப்பதால்‌ ஒரு பயனும்‌ 
ஏற்படாது. சரணாகதி அடைவதுதான்‌ நல்லது. உன்‌ 
வயதான பெற்றோர்களை நினைத்துப்‌ பார்‌. உன்‌ 
பிடிவாதம்‌ அவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும்‌. 
நான்‌ உங்களைச்‌ சும்மாவிட மாட்டேன்‌?!'? 

“சீ! துரோகி! உள்ளே வா, பார்த்துக்‌ கொள்‌ 
கிறேன்‌. '” 

“நான்‌ முட்டாள்தனமாக உள்ளே வந்து ஆபத்‌ 
தில்‌ சிக்க மாட்டேன்‌. என்னுடைய ஆட்களையும்‌ 
ஆபத்தில்‌ மாட்டிவிட மாட்டேன்‌. நான்‌ களஞ்‌ 
சியத்துக்குத்‌ தீ வைக்கப்‌ போகிறேன்‌. பெலகோர்ஸ்க்‌ 
கோட்டையின்‌ டான்‌ குவிக்ஸோத்தே! நீ அப்பொ 
முது என்ன செய்வாய்‌ என்று பார்க்கிறேன்‌. இப்‌ 
பொழுது சாப்பிடும்‌ நேரம்‌ வந்து விட்டது. நீ 
இருக்கும்‌ இடத்திலேயே நின்று கொண்டு நிதானமாக 
யோசனை செய்து பார்‌. மார்யா இவானவ்னா! போய்‌ 
வருகிறேன்‌. நான்‌ உன்னிடம்‌ மன்னிப்புக்‌ கேட்கத்‌ 
தேவையில்லை. உனக்குப்‌ பொழுது சுலபமாகப்‌ 
போகும்‌. ஏனென்றால்‌ இருட்டில்‌ உன்னுடைய வீரக்‌ 


305 
20-323 


காதலன்‌ பக்கத்திலேயே இருக்கிறானே'்‌ என்று 
ஷ்வாப்ரின்‌ கிண்டலாகப்‌ பேசினார்‌. 
களஞ்சியத்துக்கு வெளியே நபர்களைக்‌ காவலுக்குப்‌ 
போட்டுவிட்டு ஷ்வாப்ரின்‌ போய்‌ விட்டார்‌. நாங்‌ 
கள்‌ ஒருவரும்‌ பேசிக்‌ கொள்ளவில்லை. ஏனென்றால்‌ 
ஒவ்வொருவரும்‌ ஓவ்வொரு விதமான சிந்தனையில்‌ 
மூழ்கியிருந்தோம்‌. அந்தச்‌ சிந்தனையை அடுத்தவருக்‌ 
குத்‌ தெரிவிப்பதற்கும்‌ கூட நாங்கள்‌ பயந்தோம்‌. 
ஷ்வாப்ரின்‌ தனக்கு ஏற்படும்‌ கோபத்தில்‌ எத்தகைய 
தமைகளைச்‌ செய்வானோ என்று நினைத்தேன்‌. நான்‌ 
என்னைப்‌ பற்றிச்‌ சிறிதும்‌ கவலைப்படவில்லை. 
அப்புறம்‌ - உண்மையைச்‌ சொல்லட்டுமா? என்‌ பெற்‌ 
றோர்களைப்‌ பற்றியும்‌ கவலைப்படவில்லை. மார்யா 
இவானவனாவைப்‌ பற்றித்தான்‌ அதிகமாகக்‌ கவலைப்‌ 
பட்டேன்‌. விவசாயிகளும்‌ பண்ணை அடிமைகளும்‌ என்‌ 
தாயாரிடம்‌ அதிகமாக மரியாதை காட்டுவார்கள்‌ 
என்று எனக்குத்‌ தெரியும்‌. என்‌ தகப்பனார்‌ கண்டிப்‌ 
பானவர்‌ என்ற போதிலும்‌ விவசாயிகள்‌ அவரிடம்‌ 
அன்பாக இருப்பார்கள்‌. ஏனென்றால்‌ தம்முடைய 
அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களின்‌ உண்மையான 
தேவைகள்‌ என்ன என்பதைத்‌ தெரிந்து கொண்டு 
உதவி செய்வார்‌; நியாயமாக நடந்து கொள்வார்‌. 
அவர்களுடைய கலகம்‌ ஒரு கற்பனையே. அது அவார்‌ 
களுக்கு நெடுங்காலமாக ஏற்பட்ட கோபத்தின்‌ 
பிரதிபலிப்பு அல்ல; ஒரு கணப்‌ பொழுதிலேற்பட்ட 
வெறியின்‌ விளைவு. எனவே அவர்கள்‌ வயதானவர்‌ 
களிடம்‌ நிச்சயமாக இரக்கம்‌ காட்டுவார்கள்‌ என்று 
எதிர்பார்க்கலாம்‌. ஆனால்‌ மார்யா இவானவ்னாவின்‌ 
கதி என்ன? எந்த தார்மிக நெறிகளையும்‌ பின்பற்‌ 
ரகு ஒரு வெறியனிடம்‌ அவள்‌ சிக்கப்‌ போகி 


306 


றாளே! அந்தப்‌ பயங்கரமான நிலைமையைப்‌ பற்றி 
நான்‌ சிந்திக்கத்‌ துணியவில்லை. அந்தக்‌ குரூரமான 
எதிரியிடம்‌ அவள்‌ இரண்டாவது தடவையாகச்‌ சிக்கி 
விடுவதைக்‌ காட்டிலும்‌ நானே அவளைக்‌ கொன்று 
விடுவது நல்லது (கடவுள்‌ என்னை மன்னிப்பாராக). 

மேலும்‌ ஒரு மணி நேரம்‌ கழிந்தது. கிராமத்‌ 
திலிருந்து கலகக்காரர்கள்‌ குடித்து விட்டுப்‌ பாட்டுப்‌ 
பாடிக்‌ கொண்டிருக்கும்‌ சத்தம்‌ கேட்டது. எங்களைக்‌ 
காவல்‌ காத்துக்‌ கொண்டிருந்தவா்களுக்குத்‌ தாங்‌ 
களும்‌ கிராமத்துக்குப்‌. போய்‌ கேளிக்கைகளில்‌ ஈடு 
பட வேண்டுமென்று ஆசை. அதற்கு நாங்கள்‌ தடை 
யாக இருப்பதாக எங்கள்‌ மீது கோபம்‌. எனவே 
எங்களைக்‌ கேவலமாகப்‌ பேசியதோடு எங்களை எப்‌ 
படிச்‌ சித்திரவதை செய்து கொலை செய்வோம்‌ என்று 
சொல்லி எங்களைப்‌ பயமுறுத்திக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
ஷ்வாப்ரின்‌ தன்னுடைய பயமுறுத்தலை எப்பொழுது 
நிறைவேற்றப்‌ போகிறார்‌ என்று காத்துக்‌ கொண் 
டிருந்தேன்‌. திடீரென்று அங்கே ஒரு பரபரப்பு ஏற்‌ 
படுவதை உணர்ந்தோம்‌. மறுபடியும்‌ ஷ்வாப்ரின்‌ 
பேசுவகைக்‌ கேட்டோம்‌: 

““என்ன? நன்றாகச்‌ சிந்தித்து விட்டீர்களா? 
நீங்களாகவே என்னிடம்‌ சரணடைந்து விடுவது நல்‌ 
லது.” ” 

இதற்கு நாங்கள்‌ பதில்‌ சொல்லவில்லை. சிறிது 
நேரத்துக்குப்‌ பிறகு வைக்கோல்‌ கட்டுகளைக்‌ கொண்டு 
வருமாறு ஷ்வாப்ரின்‌ உத்தரவு கொடுத்தார்‌. சில 
நிமிடங்களில்‌ களஞ்சியத்தைச்‌ சுற்றிலும்‌ வைக்கோல்‌ 
கட்டிகளில்‌ த வைக்கப்பட்டு அவை எரிந்து கொண் 
டிருந்தன; அவற்றின்‌ ஒளியில்‌ இருண்ட களஞ்சியம்‌ 
பிரகாசித்தது. கதவின்‌ கீழேயுள்ள இடுக்கு வழியாகப்‌ 


307 


புகை உள்ளே வந்தது. அப்போது மார்யா இவானவ்னா 
என்‌ அருகே வந்து என்னிடம்‌ பேசினாள்‌. 

““பியோத்தர்‌ அந்திரேயெவிச்‌! நீங்களும்‌ உங்கள்‌ 
பெற்றோர்களும்‌ எனக்காகச்‌ சாக வேண்டுமா? நான்‌ 
வெளியே போய்‌ ஷ்வாப்ரினைச்‌ சந்திக்கிறேன்‌. என்‌ 
சொல்லை அவன்‌ கேட்பான்‌” என்றாள்‌. 

“ஒருக்காலும்‌ முடியாது!” என்று நான்‌ காட்ட 
மாகச்‌ சொன்னேன்‌. ““நீ வெளியே போனால்‌ உன்னை 
என்ன செய்வார்கள்‌ கெரியுமா?””? 

““அவார்கள்‌ எனக்கு எந்தத்‌ தீங்கு செய்தாலும்‌ 
அதற்குப்‌ பிறகு நான்‌ உயிரோடிருக்கப்‌ போவதில்‌ 
லையே” என்று அவள்‌ அமைதியாகப்‌ பதிலளித்தாள்‌. 
£“அனால்‌ என்னைக்‌ காத்த வரையும்‌, ஒரு ஏழை 
அனாகைக்குப்‌ பெருந்தன்மையோடு புகலிடம்‌ கொடுத்த 
குடும்பத்தையும்‌ நான்‌ காப்பாற்ற வழி உண்டாகும்‌. 
அந்திரேய்‌ பெத்ரோவிச்‌! விடை கொடுங்கள்‌. அவ்‌ 
கோத்யா வசீலியெனனா! விடை கொடுங்கள்‌. உங்‌ 
களிருவரையும்‌ என்னைக்‌ காப்பாற்றியவார்களாக மட்‌ 
டும்‌ நான்‌ நினைக்கவில்லை. நீங்கள்‌ அதற்கும்‌ 
மேலானவர்கள்‌. என்னை ஆசீர்வதியுங்கள்‌. பியோத்‌ 
குர்‌ அந்திரேயெவிச்‌! நீங்களும்‌ விடை கொடுங்கள்‌. 
உங்களை...” என்று சொல்லித்‌ தன்‌ முகத்தைக்‌ 
கைகளுக்குள்‌ புதைத்துக்‌ கொண்டு அழுதாள்‌. எனக்கு 
உணர்ச்சி மேலிட்டது. என்‌ தாயாரும்‌ கண்ணீர்‌ 
விட்டாள்‌. 

“மரீர்யா இவானவ்னா! போதும்‌. அந்தப்‌ போக்‌ 
திரியிடம்‌ நீ தனியாகப்‌ போவதற்கு நாங்கள்‌ விடு 
வோமா? இனிமேல்‌ நீ எதுவும்‌ பேசக்‌ கூடாது. 
நீ இங்குதான்‌ இருக்க வேண்டும்‌. சாவதென்றால்‌ 
எல்லோரும்‌ ஒன்றாகவே சாவோம்‌'்‌' என்று என்‌ 


308 


6 6 


குகப்பனார்‌ உறுதியாகச்‌ சொன்னார்‌. “உஸ்‌... அவர்‌ 
கள்‌ என்ன சொல்கிறார்கள்‌ என்று கவனியுங்கள்‌. 

“நீங்கள்‌ சரணடையப்‌ போகிறீர்களா இல்லையா?” 
என்று ஷ்வாப்ரின்‌ கேட்டார்‌. ்‌ “கவனியுங்கள்‌. 
இன்னும்‌ ஐந்து நிமிடத்தில்‌ உங்களை உயிரோடு 
நெருப்பிலே பொசுக்கி விடுவோம்‌. '” 


““போக்கிரிப்‌ பயலே! நாங்கள்‌ சரணடைய 
மாட்டோம்‌” என்று என்‌ தகப்பனார்‌ உறுதியாகச்‌ 
சொன்னார்‌. 


அவருடைய சுருக்கங்கள்‌ நிறைந்த முகத்‌ 
தில்‌ புது வேகம்‌ பீறிட்டது; நரைத்த இமைகளுக்குக்‌ 
கீழே கண்கள்‌ நெருப்புத்‌ துண்டங்களைப்‌ போல 
ஜொலித்தன. என்னைப்‌ பார்த்து ““இதுதான்‌ நல்ல 
சந்தர்ப்பம்‌!” என்றார்‌. 

அவர்‌ தாழ்ப்பாளை நீக்கினார்‌. நெருப்பு உள்ளே 
தாவியது; மரச்‌ சட்டங்களையும்‌ அவற்றுக்குள்‌ 
சொருகப்பட்டிருந்த காய்ந்த பாசியையும்‌ பற்றிக்‌ 
கொண்டது. என்‌ தகப்பனார்‌ கைத்துப்பாக்கி 
விசையைக்‌ தட்டினார்‌. உடனே எங்களைப்‌ பார்த்து 
“நீங்கள்‌ எல்லோரும்‌ எனக்குப்‌ பின்னால்‌ வாருங்‌ 
கள்‌!'? என்று சொல்லிக்‌ கொண்டு எரிந்து கொண் 
டிருந்த மர வாசலைத்‌ தாவிக்‌ குதித்தார்‌. நான்‌ 
என்‌ தாயாருடைய கையையும்‌ மார்யா இவானவ்‌ 
னுவின்‌ கையையும்‌ பிடித்துக்‌ கொண்டு அவர்களை 
இழுத்துக்‌ கொண்டு வெளியே ஓடி வந்தேன்‌. என்‌ 
தகப்பனார்‌ தம்முடைய நடுங்கும்‌ கரத்தினால்‌ சுட்ட 
பொழுது காயமடைந்த ஷ்வாப்ரின்‌ வாசலில்‌ விழுந்து 
கிடந்தார்‌. எங்கள்‌ தாக்குதலை எதிர்பார்க்காத 
போக்கிரிக்‌ கும்பல்‌ முதலில்‌ பயந்து போய்‌ ஓடிவிட 
டது. ஆனால்‌ மறுபடியும்‌ தைரியமடைந்து எங்களைச்‌ 


209 


சூழ்ந்து கொண்டு தாக்குவதற்கு ஆரம்பித்தது. அந்த 
நேரத்தில்‌ குறிபார்த்து வீசப்பட்ட பெரிய கல்‌ என்‌ 
மார்பில்‌ அடித்ததும்‌ நான்‌ கழே விழுந்து விட்டேன்‌. 
சில நிமிடங்கள்‌ மயக்கமாகக்‌ கிடந்தேன்‌. சுய 
உணர்வு ஏற்பட்ட பொழுது ஷ்வாப்ரின்‌ இரத்தக்‌ 
கறை படிந்த புல்தரையில்‌ எழுந்து உட்கார்ந்திருப்‌ 
பதையும்‌ எங்கள்‌ குடும்பத்தினர்‌ அவருக்கு முன்னால்‌ 
நிற்பதையும்‌ பார்த்தேன்‌. என்னை இரண்டு பக்கத்‌ 
திலும்‌ உதவி செய்து தூக்கி நிறுத்தினார்கள்‌. கஸாக்‌ 
குகள்‌, பஷ்கீரியர்களடங்கெ விவசாயிகள்‌ கும்பல்‌ 
எங்களை நெருங்கி வந்து கொண்டிருந்தது. ஷ்வாப்‌ 
ரினுடைய முகம்‌ வெளுத்துப்‌ போய்‌ விட்டது. ஒரு 
கையால்‌ குண்டடிபட்ட பக்கத்தைப்பிடித்துக்‌ கொண்டு 
உட்கார்ந்திருந்தார்‌. அவர்‌ முகத்தில்‌ வேதனையும்‌ 
வெறியும்‌ ஒன்று கலந்து வெளிப்பட்டது. அவர்‌ 
மிகவும்‌ சிரமப்பட்டுத்‌ தலையை உயர்த்தி என்னைப்‌ 
பார்த்தார்‌. 

“அவனைத்‌ தூக்கிலே போடுங்கள்‌... அவளைத்‌ 
தவிர எல்லோரையும்‌ தூக்கிலே போடுங்கள்‌...”' 
என்று: பலவீனமான்‌, தெளிவில்லாத குரலில்‌ பேசினார்‌. 

இப்பொழுது போக்கிரிகள்‌ கூட்டம்‌ எங்களுக்கு 
மிக அருகில்‌ வந்து விட்டது. எங்களை இழுத்துக்‌ 
கொண்டு வெளிக்‌ கதவை நோக்கி பலமாகச்‌ சத்தம்‌ 
போட்டுக்‌ கொண்டு வந்தனர்‌. ஆனால்‌ அவர்கள்‌ 
திடீரென்று எங்களை அப்படியே விட்டுவிட்டுத்‌ தலை 
தெறிக்க ஓடினார்கள்‌. அங்கே கதவுக்கு வெளியே 
கர்னல்‌ கிரின்யோவ்‌ தலைமையில்‌ ஒரு படைப்‌ பிரிவு 
உருவிய வாட்களோடு எங்களைக்‌ காப்பாற்ற வந்து 
கொண்டிருந்தது. 


210 


கலகக்காரர்கள்‌ எல்லாத்‌ திசைகளிலும்‌ சிதறி ஓடி 
விட்டார்கள்‌. ஹூஸார்கள்‌ அவார்களை விரட்டிச்‌ 
சென்று வெட்டி வீழ்த்தினார்கள்‌. ஏராளமானவர்‌ 
களைக்‌ கைதிகளாகப்‌ பிடித்தார்கள்‌. கிரின்யோவ்‌ 
குதிரையின்‌ மீதிருந்து கீழே குதித்து என்‌ பெற்‌ 
றோர்களைக்‌ குனிந்து வணங்கினார்‌. பிறகு கையைப்‌ 
பிடித்துப்‌ பரிவோடு அழுத்தினார்‌. ““நல்ல வேளை. 
சரியான சமயத்தில்‌ வந்து சேர்ந்து விட்டேன்‌. இது 
உன்‌ மணப்பெண்ணா?'' என்று கேட்டார்‌. மார்யா 
இவானவனாவின்‌ முகம்‌ வெட்கத்தால்‌ சிவந்தது. என்‌ 
தகப்பனார்‌ வெளிப்பார்வைக்கு அமைதியாகத்‌ தோன்‌ 
றினலும்‌ உள்ளூற மிகவும்‌ அதிகமான உணர்ச்சி 
வசப்பட்டிருந்தார்‌. அவர்‌ கிரின்யோவின்‌ அருகில்‌ 
சென்று தம்முடைய நன்றியைத்‌ கெரிவித்தார்‌. என்‌ 
தாயார்‌ கிரின்யோவை எங்களைக்‌ காப்பாற்ற வந்த 
தேவதூதன்‌ என்று பாராட்டிக்‌ கூறிவிட்டு அவரைக்‌ 
கட்டியணைத்துக்‌ கொண்டாள்‌. “எங்கள்‌ வீட்டுக்கு 
வந்துவிட்டுத்‌ தான்‌ போக வேண்டும்‌” என்று கூறிக்‌ 
கொண்டு என்‌ தகப்பனார்‌ எல்லோரையும்‌ வீட்டுக்குக்‌ 
கூட்டிக்‌ கொண்டு போனார்‌. 

நாங்கள்‌ ஷ்வாப்ரினைக்‌ கடந்த பொழுது, கிரின்‌ 
யோவ்‌ அந்த இடத்தில்‌ நின்றார்‌. 

“அது யார்‌?” என்று காயமடைந்த நபரைப்‌ 
பார்த்த படியே கேட்டார்‌. 

“அவன்தான்‌ கலகக்காரார்களின்‌ தலைவன்‌; அந்தக்‌ 
கும்பலை ஆட்டிப்‌ படைத்தவன்‌. இந்த இளம்‌ போக்‌ 
திரியைத்‌ தண்டித்து என்‌ மகன்‌ சிந்திய ரத்தத்‌ 
துக்குப்‌ பழி வாங்குகிற பெருமையைக கடவுள்‌ 
எனக்குக்‌ கொடுத்தார்‌” என்று என்‌ தகப்பனார்‌ ஒரு 
பழைய படை வீரனுக்குரிய மிடுக்கோடு சொன்னார்‌. 


211 


“அவன்தான்‌ ஷ்வாப்ரின்‌'' என்று நான்‌ கிரின்‌ 
யோவிடம்‌ தெரிவித்தேன்‌. 

““ஷ்வாப்ரின? அவனைப்‌ பார்க்க முடிந்தது பற்றி 
மிகவும்‌ மகிழ்ச்சி அடைகிறேன்‌. ஹாஸார்களே! 
அவனைக்‌ தூக்குங்கள்‌! நம்முடைய படையின்‌ மருத்து 
வரிடம்‌ அவன்‌ காயத்துக்கு நல்ல மருந்து போட்டு 
கண்ணின்‌ கருமணியைப்‌ போலக்‌ காப்பாற்ற வேண்‌ 
டும்‌ என்று சொல்லுங்கள்‌. கஸான்‌ நகரத்தில்‌ இருக்‌ 
கிற விசாரணைக்‌ குழுவுக்கு முன்பு ஷ்வாப்ரினை எப்‌ 
படியாவது கொண்டுபோய்‌ நிறுத்தி விட வேண்டும்‌. 
அவன்‌ முக்கியமான குற்றவாளிகளில்‌ ஒருவன்‌ என்‌ 
பதால்‌ அவனுடைய சாட்சியம்‌ மிகவும்‌ பயனுள்‌ 
ளதாக இருக்கும்‌” என்றார்‌. 

ஷ்வாப்ரின்‌ தன்னுடைய கண்களை மிகவும்‌ 
சிரமப்பட்டுத்‌ திறந்து பார்த்தார்‌. அவர்‌ உடம்பு 
முழுவதும்‌ வலி ஏற்பட்டிருப்பது முகத்தில்‌ நன்றாகத்‌ 
தெரிந்தது. ஹூஸார்கள்‌ அவரை ஒரு மேலங்கியைப்‌ 
போர்த்தித்‌ தூக்கிக்‌ கொண்டு போனார்கள்‌. 

நாங்கள்‌ வீட்டுக்குள்‌ நுழைந்தோம்‌. நான்‌ மிகவும்‌ 
உணர்ச்சி வசப்பட்டவனாக நாலா பக்கங்களிலும்‌ 
பார்த்து என்னுடைய குழந்தைப்‌ பருவ நாட்களை 
நினைவு கூர்ந்தேன்‌. வீட்டில்‌ சிறிதுகூட மாற்றமில்லை. 
எல்லாப்‌ பொருள்களும்‌ பழை காலத்தில்‌ இருந்த 
மாதிரி அப்படியே இருந்தன. கலகக்காரர்கள்‌ வீட்‌ 
டிலிருந்த பொருள்களைக்‌ கொள்ளையடிக்க ஷ்வாப்‌ 
ரின்‌ அனுமதிக்கவில்லை என்பது தெரிந்தது. அவர்‌ 
எவ்வளவு மோசமாகக்‌ தாழ்ந்த போதிலும்‌ கொள்ளை 
யடிக்கும்‌ இழி செயலை அனுமதிக்க விரும்பவில்லை 
போலும்‌. எங்கள்‌ வேலைக்காரர்கள்‌ ஹாலுக்குள்‌ 
வந்து நின்றனர்‌. * அவர்கள்‌ கலகத்தில்‌ சம்பந்தப்‌ 


312 


படவில்லை. எனவே நாங்கள்‌ எல்லோரும்‌ உயிர்‌ 
தப்பியதைப்‌ பற்றி அவர்கள்‌ மனப்பூர்வமாக மகிழ்ச்சி 
அடைந்தனர்‌. ஸவேலிச்‌ வெற்றிப்‌ பெருமிதத்தோடு 
நின்றான்‌. கலகக்காரர்கள்‌ களஞ்சியத்தை முற்று 
கையிட்ட பொழுது ஏற்பட்ட பரபரப்பின்‌ போது 
அவன்‌ குதிரை லாயத்துக்கு ஓடிப்‌ போய்‌ அங்கே 
நின்று கொண்டிருந்த ஷ்வாப்ரினுடைய குதிரையைச்‌ 
சத்தமில்லாமல்‌ வெளியே கொண்டு வந்தான்‌. பிறகு 
அங்கேயிருந்த குழப்பத்தைப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டு 
யாருக்கும்‌ தெரியாமல்‌ ஆற்றங்கரைக்கு வேகமாகப்‌ 
போய்ச்‌ சேர்ந்தான்‌. ஹூஸார்‌ படைப்‌ பிரிவு அப்‌ 
பொழுதுதான்‌ வோல்கா நதியைக்‌ கடந்து வந்து 
ஆற்றங்கரையில்‌ ஓய்வெடுத்துக்‌ கொண்டிருந்தது. எங்‌ 
களுக்கு ஏற்பட்டிருந்த ஆபத்தான நிலைமையைப்‌ 
பற்றி ஸவேலிச்சின்‌ மூலமாகத்‌ தெரிந்து கொண்ட 
கர்னல்‌ கிரின்யோவ்‌ உடனே படையினரைப்‌ புறப்‌ 
படச்‌ சொல்லி உத்தரவிட்டார்‌. கடவுள்‌ தயவால்‌ 
அவர்களும்‌ சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்தார்‌ 
கள்‌. 
கிரின்யோவின்‌ உத்தரவுப்படி அந்திரியூஷாவின்‌ 
வெட்டப்பட்ட தலை மதுக்‌ கடைக்குப்‌ பக்கத்தில்‌ 
ஒரு கம்பத்தின்‌ மீது சில மணி நேரத்துக்குக்‌ குத்தி 
வைக்கப்பட்டிருந்தது. 

கலகக்காரர்களை விரட்டிக்‌ கொண்டு சென்ற 
ஹுஸார்கள்‌ அவர்களில்‌ சிலரைக்‌ கைதிகளாகப்‌ 
பிடித்துக்‌ கொண்டு திரும்பி வந்தார்கள்‌. நாங்‌ 
கள்‌ அடைபட்டிருந்த அதே களஞ்சியத்தில்‌ சிறைப்‌ 
பிடிக்கப்பட்ட கலகக்காரர்கள்‌ அடைத்து வைக்கப்‌ 
பட்டார்கள்‌. 

நாங்கள்‌ அவரவருடைய அறைகளுக்குச்‌ சென்‌ 

313 


றோம்‌. வயதானவர்களுக்கு ஓய்வு அவசியமாக இருந்‌ 
குது. முந்திய இரவில்‌ நான்‌ தூங்கவில்லை என்‌ 
பதால்‌ என்‌ படுக்கையில்‌ விழுந்ததும்‌ உடனே நன்‌ 
ரகக்‌ தூங்கினேன்‌. கிரின்யோவ்‌ படைகளுக்கு உத்‌ 
கரவுகள்‌ கொடுக்க வெளியே சென்றார்‌. 

மாலை வந்ததும்‌ நாங்கள்‌ வரவேற்பு அறையில்‌ 
கூடினோம்‌. எல்லோரும்‌ சமோவார்‌ பாத்திரத்தைச்‌ 
சுற்றி உட்கார்ந்து கொண்டு எவ்வளவு மோசமான 
ஆபத்திலிருந்து மயிரிழையில்‌ தப்பி விட்டோம்‌ என்று 
உற்சாகமாகப்‌ பேசிப்‌ பொழுது போக்கினோம்‌. மார்யா 
இவானவனா கோப்பைகளில்‌ தேநீரை ஊற்றினாள்‌. 
நான்‌ அவளுக்குப்‌ பக்கத்தில்‌ உட்கார்ந்து கொண் 
டேன்‌. என்‌ முழு கவனமும்‌ அவளிடம்‌ தான்‌ இருந்‌ 
குது. என்னுடைய பெற்றோர்கள்‌ எங்களுடைய பரஸ்‌ 
பர அன்பை ஊக்குவிப்பது மாதிரி சலுகை காட்‌ 
டினர்கள்‌. அந்த மாலை நேரம்‌ இன்னும்‌ என்‌ 
நினைவில்‌ அப்படியே இருக்கிறது. அன்று நான்‌ ஆனந்த 
மாக, மிகவும்‌ ஆனந்தமாக இருந்தேன்‌. நம்மைப்‌ 
போன்ற மனிதார்களின்‌ வாழ்க்கையில்‌ அப்படிப்பட்ட 
நாட்கள்‌ மிகவும்‌ அபூர்வமான வைதானே. 

மறு நாள்‌ என்‌ தகப்பனாரிடம்‌ மன்னிப்புக்‌ 
கேட்பதற்காக விவசாயிகள்‌ வீட்டுக்கு முன்னால்‌ 
கூடியிருக்கிறார்கள்‌ என்று தெரிவிக்கப்பட்டது. அவர்‌ 
களோடு பேசுவதற்காக என்‌ தகப்பனார்‌ வீட்டின்‌ 
வாயிற்பகுதிக்குப்‌ போனார்‌. அவரைப்‌ பார்த்ததும்‌ 
விவசாயிகள்‌ முழந்தாளிட்டுக்‌ குனிந்து வணங்கினார்‌ 
கள்‌. 

“அட முட்டாள்களே! எதற்காகக்‌ கலகம்‌ செய்‌ 
தீர்கள்‌?” என்று அவர்‌ அதட்டினார்‌. 

““எஜமான்‌! தப்புச்‌ செய்து விட்டோம்‌. எங்‌ 


314 


களை மன்னியுங்கள்‌ ' என்று விவசாயிகள்‌ அனைவரும்‌ 
ஒரே குரலில்‌ சொன்னார்கள்‌ . 

“எல்லாத்‌ தப்புத்‌ தண்டாவையும்‌ செய்து விட்டு 
ஏண்டா அழுகிறீர்கள்‌. என்‌ மகன்‌ பியோத்தர்‌ 
அந்திரேயெவிச்சைக்‌ கடவுள்‌ என்னிடம்‌ சேர்த்து விட்‌ 
டார்‌. அந்த சந்தோஷத்துக்காக உங்களை மன்னிக்‌ 
கிறேன்‌. நீங்கள்‌ தப்புச்‌ செய்து விட்டீர்கள்‌; அதிக 
மாகவே தப்புச்‌ செய்து விட்டீர்கள்‌. கடவுள்‌ நல்ல 
பருவ நிலையைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. வைக்கோலைக்‌ 
காயப்போட வேண்டும்‌. மூன்று நாட்களாக என்ன 
செய்தீர்கள்‌, முட்டாள்களா? பெரியவரே! எல்லோ 
ரையும்‌ புல்லை வெட்ட அனுப்புங்கள்‌. டேய்‌ சிகப்புத்‌ 
குலை ராஸ்கல்‌! புனித இலியா தினத்துக்குள்‌ புல்லை 
வெட்டிக்‌ கட்டிவிட வேண்டும்‌. போங்கடா 
எல்லோரும்‌” என்று விரட்டினார்‌. 

அங்கே கூடியிருந்த விவசாயிகள்‌ தங்கள்‌ எஜமான 
ரைக்‌ குனிந்து வணங்கிவிட்டு ஒன்றுமே நடக்கவில்லை 
என்பது போல அவருடைய வயல்களில்‌ வேலை செய்‌ 
வதற்குப்‌ புறப்பட்டார்கள்‌. 

ஷ்வாப்ரினுக்கு ஏற்பட்டிருந்த காயம்‌ ஆபத்‌ 
தானதல்ல. எனவே அவரைத்‌ தகுந்த பாதுகாப்‌ 
போடு கஸான்‌ நகரத்துக்கு அனுப்பி வைத்தார்‌ 
கள்‌. அவரைக்‌ தூக்கி வண்டியில்‌ உட்கார்த்தி வைப்‌ 
பதை நான்‌ சன்னல்‌ வழியாகப்‌ பார்த்கேன்‌. அப்‌ 
பொழுது எங்களிருவருடைய கண்களும்‌ சந்தித்தன. 
அவர்‌ தலையைக்‌ குனிந்து கொண்டார்‌. நான்‌ சட்‌ 
டென்று சன்னலிலிருந்து தலையை இழுத்துக்‌ கொண்‌ 
டேன்‌. என்னுடைய எதிரியின்‌ துரதிருஷ்டத்தையும்‌ 
தோல்வியையும்‌ கண்டு நான்‌ மகிழ்ச்சியடைவதாகக்‌ 
காட்டிக்‌ கொள்ளவிரும்பவில்லை. 

315 


கிரின்யோவ்‌ வேறு சில இடங்களுக்கும்‌ போவது 
அவசியமாக இருந்தது. என்‌ குடும்பத்தினரோடு இன்‌ 
னும்‌ சில நாட்கள்‌ உல்லாசமாகத்‌ தங்கியிருக்க வேண்டு 
மென்று நான்‌ விரும்பிய போதிலும்‌, அவரோடு 
புறப்படுவதென்று முடிவு செய்தேன்‌. படைப்‌ பிரிவு 
புறப்படுவதற்கு முந்திய நாளன்று நான்‌ என்‌ பெற்‌ 
றோர்களைச்‌ சந்தித்த பொழுது அந்தக்‌ காலத்திலி 
ருந்த முறைப்படி அவர்களுக்கு முன்பு நிலத்தைக்‌ 
குனிந்து வணங்கி, நான்‌ மார்யா இவானவ்னாவைத்‌ 
திருமணம்‌ செய்து கொள்வதற்கு அனுமதி கொடுத்து 
ஆசீர்வதிக்க வேண்டும்‌ என்று கேட்டுக்‌ கொண் 
டேன்‌. என்‌ பெற்றோர்கள்‌ என்னைத்‌ தூக்கியணைத்துக்‌ 
கொண்டு ஆனந்தக்‌ கண்ணீர்‌ வடித்தார்கள்‌. என்‌ 
திருமணத்துக்குத்‌ தங்களுடைய இசைவைக்‌ தெரிவித்‌ 
தார்கள்‌. பிறகு உடல்‌ வெளுத்துப்‌ போய்‌ நடுங்கிக்‌ 
கொண்டிருந்த மார்யா இவானவ்னாவை என்‌ பெற்‌ 
றோர்களிடம்‌ கூட்டிக்‌ கொண்டு வந்தேன்‌. அவர்கள்‌ 
எங்களை  ஆசீர்வதித்தார்கள்‌... அந்த நேரத்தில்‌ 
எனக்கு ஏற்பட்ட உணர்ச்சிகளை நான்‌ வருணிக்கப்‌ 
போவதில்லை. என்னுடைய நிலையில்‌ இருந்திருப்பவர்‌ 
கள்‌ நான்‌ வருணிக்காமலே என்னுடைய நிலையைப்‌ 
புரிந்து கொள்வார்கள்‌. என்னுடைய நிலையில்‌ இல்‌ 
லாதவர்களைப்‌ பற்றி நான்‌ மிகவும்‌ அனுதாபப்‌ 
படுகிறேன்‌. அந்த நபர்களுக்கு என்னுடைய 
ஆலோசனை இதுவே: காலம்‌ போய்‌ விடுவதற்கு 
முன்பு காதல்‌ செய்யுங்கள்‌ ; பெற்றோர்களின்‌ 
ஆசிகளைப்‌ பெறுங்கள்‌. அந்த இன்பமே தனி. 

எங்கள்‌ படைப்‌ பிரிவு மறு நாள்‌ காலையில்‌ 
புறப்படத்‌ தயாராக இருந்தது. கர்னல்‌ கிரின்யோவ்‌ 
என்‌ குடும்பத்தினரிடமிருந்து விடை பெற்றுக்‌ கொண் 

316 


டார்‌. இராணுவ நடவடிக்கைகள்‌ சீக்கிரமாக முடிந்து 
விடும்‌ என்று நம்பினோம்‌. சுமார்‌ ஒரு மாதத்தில்‌ 
என்‌ திருமணம்‌ முடிந்துவிடும்‌ என்று நினைத்தேன்‌. 
மார்யா இவானவ்னா எல்லோருக்கு முன்பாகவும்‌ 
என்னை முத்தமிட்டு விடை கொடுத்தாள்‌. நான்‌ 
குதிரை மீது ஏறி உட்கார்ந்தேன்‌; வழக்கம்‌ போல 
ஸவேலிச்‌ என்னைப்‌ பின்தொடர்ந்தான்‌. எங்கள்‌ 
படைப்‌ பிரிவு கிராமத்தை விட்டுப்‌ புறப்பட்டது. 
என்னுடைய வாழ்க்கையில்‌ இரண்டாவது தட 
வையாக என்னுடைய வீட்டை விட்டுப்‌ பிரிகின்றேன்‌. 
வெகு நேரம்‌ வரை என்‌ வீட்டைப்பார்த்துக்‌ 
கொண்டிருந்தேன்‌. என்‌ மனதில்‌ கவலைகளும்‌ தமை 
யின்‌ முன்‌ அறிகுறிகளும்‌ ஊடாடிக்‌ கொண்டிருந்‌ 
தன. என்னுடைய துன்பங்கள்‌ இன்னும்‌ முடிந்து விட 
வில்லை என்று ஏதோ ஒரு முணுமுணுப்பு ஒலித்துக்‌ 
கொண்டேயிருந்தது. என்னுடைய வாழ்க்கையில்‌ 
இன்னொரு புயலைச்‌ சமாளிக்க வேண்டியிருக்குமோ 
என்று மனதில்‌ நினைத்துக்‌ கொண்டேன்‌. 
எங்களுடைய படைப்‌ பிரிவின்‌ முன்னேற்றத்‌ 
தையும்‌ புகச்சோவ்‌ கலகம்‌ எப்படி முடிவுக்கு வந்தது 
என்பதையும்‌ விரிவாக எழுதுவது அவசியமல்ல. புகச்‌ 
சோவ்‌ கும்பல்‌ சூறையாடிவிட்டுப்‌ போன கிராமங்‌ 
களுக்குள்‌ நாங்கள்‌ நுழைந்தோம்‌. அந்தப்‌ பரிதாபத்‌ 
துக்குரிய விவசாயிகளிடம்‌ கலகக்காரர்கள்‌ விட்டுச்‌ 
சென்ற ஓரிரு பொருள்களையும்‌ நாங்கள்‌ விருப்பமில்‌ 
லாமலேயே பிடுங்கிக்‌ கொண்டோம்‌. 
பாவம்‌! யாருடைய அதிகாரத்துக்குப்‌ பணி 
வதென்று மக்களுக்குத்‌ தெரியவில்லை. அரசாங்க 
நிர்வாகம்‌ என்பது பெயரளவுக்குக்‌ கூட எங்கே 
யும்‌ காணப்படவில்லை. நிலச்‌ சுவான்தார்கள்‌ 
317 


காடுகளில்‌ ஒளிந்து கொண்டார்கள்‌. கொள்ளைக்‌ 
காரர்கள்‌ கும்பல்‌ கும்பலாக கிராமப்‌ பகுதிகளில்‌ 
சுற்றிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. அப்போது ஆஸ்ட்ர 
கானை நோக்கி ஓடிப்‌ போன புகச்சோவை விரட்டிப்‌ 
பிடிப்பதற்காக அனுப்பப்பட்ட படைகளின்‌ தள 
பதிகள்‌ நல்லவர்கள்‌, கெட்டவர்கள்‌ எல்லோருக்கும்‌ 
ஒரே மாதிரியாக தண்டனை கொடுத்தார்கள்‌... 
கலகத்‌ த பற்றியெரிந்த பிரதேசம்‌ முழுவதும்‌ மிகவும்‌ 
பயங்கரமான நிலைமைகள்‌ ஏற்பட்டிருந்தன. ஈவிரக்க 
மற்ற முட்டாள்தனத்தோடு நடத்தப்படும்‌ ருஷ்ய 
நாட்டுக்‌ கலகங்களிலிருந்து கடவுள்‌ நம்மைக்‌ காப்‌ 
பாற்றட்டும்‌. நடக்க முடியாத புரட்சிகளைப்‌ பற்றி 
நம்‌ நாட்டில்‌ பேசிக்‌ கொண்டிருப்பவர்கள்‌, நாட்டு 
மக்களைப்‌ பற்றி ஒன்றுமே தெரியாத இளைஞர்களாக 
இருக்க வேண்டும்‌; அல்லது அவர்கள்‌ மற்றவர்‌ 
களுடைய உயிர்களைப்‌ பற்றி அற்பமாக நினைப்பதோடு 
தங்களுடைய உயிர்களைப்‌ பற்றியும்‌ கவலைப்படாத 
கல்‌ மனங்கொண்டவர்களாக இருக்க வேண்டும்‌. 

இவான்‌ இவானவிச்‌ மிஹெல்சோன்‌ துரத்த 
புகச்சோவ்‌ ஓடிப்போய்‌ விட்டான்‌. அவன்‌ மிகவும்‌ 
பரிதாபமாகத்‌ தோல்வியடைந்தது பற்றி சீக்ரெ 
மாகவே தகவல்‌ வந்தது. கடைசியில்‌ பாசாங்குக்‌ 
காரன்‌ பிடிபட்டு விட்டான்‌ என்ற தகவலை கிரின்‌ 
யோவுக்கு எழுதிய ஜெனரல்‌, எங்கள்‌ படைப்‌ பிரிவு 
அங்கேயே இருக்கட்டும்‌ என்றும்‌ உத்தரவு ' அனுப்‌ 
பினர்‌. இனிமேல்‌ நான்‌ வீட்டுக்குப்‌ போகலாம்‌ 
என்று நினைத்தேன்‌. என்‌ மனதில்‌ ஆனந்தம்‌ ஊற்‌ 
றெடுத்துப்‌ பாய்ந்தது. ஆனால்‌ தீமை வரப்‌ போகிற 
தென்ற அறிகுறிகள்‌ தோன்றி என்‌ மகிழ்ச்சியில்‌ 


கலக்கம்‌ ஏற்பட்டது. 


விற்பனையாளர்கள்‌ 
நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌ 


தல்மை அலுவலகம்‌ 
41, பி. சிட்கோ இண்டஸ்ட்ரியல்‌ எஸ்டேட்‌, 
சென்னை _ 600098 
ஷோ-ரூம்‌ 
136, மவுண்ட்‌ ரோடு, சென்னை- 600002 
களைகள்‌ 


80, மேலக்‌ கோபுர வீதி, மதுரை- 625001 
87/89, ஒப்பணக்கார தெரு, கோயம்பத்தூர்‌ - 641001 
சிங்காரத்‌ தோப்பு, தருச்சிராப்பள்ளி-- 620008 
செர்ரிரோடு, சேலம்‌- 636001 


விற்பன நிலையங்கள்‌ 


3-22-75-D, மதுரை சாலை; திருநெல்வேலி ஜங்ஷன்‌ 
66, க&ீமராஜ வீதி, தஞ்சாவூர்‌ 


“பூஷ்கின்‌ படைத்த பொற்குவியலைக்‌ கணக்‌ 
கிட்டுக்‌ கூற இயலாது. ஏனென்றால்‌ அது புனைவியற்‌ 
பாணியும்‌ தத்துவமும்‌ கலந்து எழுதப்பட்டிருக்‌ 
கின்ற ““யெவ்கேனி ' ஒனேகின்‌'', “பரீஸ்‌ கது 
னோவ்‌'' முதலிய காவியங்கள்‌ மட்டுமல்ல, சிறு 
சோகநாடகங்கள்‌, மாயக்‌ கதைகள்‌ மட்டுமல்ல, 
““காப்டன்‌ மகள்‌'' மற்றும்‌ இதர உரை நடைப்‌ 
பேரிலக்கியங்கள்‌ மட்டுமல்ல, விமர்சனக்‌ கட்டுரை 
கள்‌, பிரயாணக்‌ கட்டுரைகள்‌ வரலாற்றுச்‌ சித்திரங்‌ 
கள்‌, அவருடைய மேதாவிலாசம்‌ நிறைந்த கடித 
இலக்கியம்‌ (இன்னும்‌ வேறு உண்டா என்பது 
கடவுளுக்குத்தான்‌ தெரியும்‌!) ஆகியவற்றையும்‌ 
கொண்டிருக்றெது. .. 


அலெக்சாந்தர்‌ த்வர்தோவ்ஸ்‌& 


“ருஷ்ய உரை நடை இலக்யெங்களில்‌ தலை 
சிறந்தது “காப்டன்‌ மகள்‌' ஒரு சாதாரணமான 
கோட்டையின்‌ (அந்தக்‌ கோட்டையில்‌ ஒரே ஓ ந 
பீரங்கிதான்‌ - இருக்கிறது) தளகர்த்தர்‌, அவர்‌ 
மனைவி, ஒரு காப்டன்‌, .ஒரு லெப்டினென்‌ - 
மற்றும்‌ காலத்தின்‌ விசித்திரமும்‌ சாதாரண பக்‌ 
களின்‌ வீறார்ந்த பெருமையும்‌ அதில்‌ வார்ணிக்சப்‌ 
படுகிறது. அது தத்ரூபமாக இருப்பது மட்டுமல்ல, 
அதைக்‌ காட்டிலும்‌ இன்னும்‌ சிறப்பாகவே அமைந்‌ 


திருக்கிறது. ..?” 
நிக்கலாய்‌ கோகல்‌ 


மாபெரும்‌ ரஷ்யக்‌ கவிஞரான அலெக்சாந்‌ தீரர்‌ 
செர்கேயெவிச்‌ பூஷ்கின்‌ (1799-1837) ருஷ்ய 
இலக்கிய மேதையாக மட்டுமல்லாமல்‌ உலக இலக்‌ 
கிய மேதையாகவும்‌ விளங்குகிறார்‌. 

பூஷ்கின்‌ எழுதிய உரைநடை இலக்கியங்கள்‌ 
பூரணமான கலையழகு நிை றந்திருக்கன்‌ றன. அவர்‌ 
எழுதிய ““காப்டன்‌ மகள்‌' (1836) என்ற நாவல்‌ 
அவருடைய உரை நடை இலக்கியங்களில்‌ சிறப்‌ 
பான இடத்தைப்‌ பெற்றிருக்கிறது. காப்டன்‌ 
மகளான மாஷா மிரோனவாவுக்கும்‌ இளம்‌ 
அதிகாரியான பியோத்தர்‌ கிரின்யோவுக்கும்‌ ஏற்பட்ட 
காதல்‌ ரஷ்யாவில்‌ 1740க்களில்‌ புகச்சோவ்‌ 
தலைமை தாங்கிய விவசாயிகளுடைய எழுச்சியின்‌ 
பின்னணியில்‌ திடுக்கிடும்‌ திருப்பங்களோடு வர்‌ 
ணிக்கப்படுகிறது. வாசகர்களின்‌ உள்ளத்தை 
உருக்குகின்ற "உன்னதமான காதல்‌ கதை. 


